தொகுதி 9 


(௫ ஷே 
அயிழாயவு 
பேராசிரியர்‌ கெ, என்‌, சிவராஜபிள்ளை 
நூற்றாண்டு நீனைவு மலர்‌ 


“திட்பமும்‌ நுட்பமும்‌”” 


பொதுப்பதிப்பாசிரியர்‌ : 
பேராசிரியர்‌ டாக்டர்‌ சி பாலசுப்பிரமணியன்‌, 
எம்‌.ஏ, எம்‌.லிட்‌., பிஎச்‌.டி. 
தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 


உதவி: 
தமிழ்த்துறை ஆசிரியர்களும்‌ மாண வர்களும்‌ 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக வெளியீடு 
1979 


முதற்‌ பதிப்பு : 1979 


தமிழாய்வு கிடைக்குமிடம்‌ : 
பதிவாளர்‌, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


சென்னை -600005 


நூல்களை மதிப்பீடு செய்வதற்கும்‌, மாற்றிக்‌ கொள்வதற்கும்‌ 
(Exchange) அனுப்ப வேண்டிய இடம்‌ : 
பதிப்பாசிரியர்‌; “தமிழாய்வு 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக இணைவகம்‌, சென்னை-5. 


© சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


அச்சிட்டோர்‌ : 
அவ்வை அச்சுக்கூடம்‌, 
சென்னை, 600 013. 


TAMILAYVU 


(Annals of Tamil Research) 


“CLARITY AND PRECISION?” 


General Editor: 


Dr. C. BALASUBRAMANIAN, மட A., M. Litt,, Ph. ற, 
Professor and Head of the Department of Tamil, 
University of Madras 


Assistance 


STAFF & STUDENTS OF THE DEPARTMENT OF TAMIL 


DEPARTMENT OF TAMIL 
UNIVERSITY OF MADRAS 
1979 


கெ. என்‌. சிவராஜ பிள்ளை 


பதிப்புரை 


சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்த்துறையின்‌ முதல்‌ தலைவராய்‌ 
இலங்கிய கெ. என்‌. சிவராஜபிள்ளையவர்கள்‌ தோன்றி ஒரு 
நூற்றாண்டு இந்த 1979-ல்‌ நிறைவுறுகிறது. எனவே, இந்த ஆண்டிற்‌ 
குரிய முதற்பருவத்‌ தமிழாய்வை ஆசிரியர்‌ கெ. என்‌. சிவராஜபிள்ளை 
நினைவு மலராக வெளியிடுகிறோம்‌. சிவராஜபிள்ளையவர்கள்‌ 1927 
முதல்‌ 1936 வரை தமிழ்த்துறையில்‌ பணிபுரிந்தபோது மூன்று நூல்‌ 
களைப்‌ பல்கலைக்கழக வாயிலாக வெளியிட்டுள்ளார்கள்‌. இவர்‌ 
பத்திரிகைத்‌ துறையிலும்‌ ஆய்வுத்‌ துறையிலும்‌ அரும்பணியாற்றி 
யவர்‌. இவர்‌ இயற்றிய நூல்கள்‌ பலவாகும்‌. 


ஆராய்ச்சிப்‌ பேரறிஞர்‌ கெ. என்‌. சிவராஜபிள்ளையவர்களின்‌ 
வாழ்க்கை வரலாற்றை அவர்தம்‌ தமிழ்த்தொண்டுகளோடு இணை த்து 
விரிவான ஒரு கட்டுரையைத்‌ திரு. மு. சண்முகம்‌ பிள்ளையவர்கள்‌ 
எழுதியுள்ளார்கள்‌. அடுத்து அவர்‌ ஆக்கிய நூல்களில்‌ காணும்‌ 
அரும்பொருள்களையும்‌ அவருடைய ஆராய்ச்சித்‌ திறனையும்‌ 
“கெ. என்‌. சிவராஜபிள்ளையின்‌ மதிநலம்‌' என்னும்‌ கட்டுரை விளக்கு 
கிறது. மூன்றாவதாகச்‌ சிவராஜ பிள்ளையவர்கள்‌ எழுதிய “தமிழ்‌” 
என்னும்‌ சொல்லுற்பத்தி பற்றிய ஆங்கிலக்‌ கட்டுரை “The Derivation 
of the word Tamil’ இடம்‌ பெறுகிறது. 


'கல்கத்தாத்‌ தேசிய நூல்‌ நிலையத்தில்‌ உள்ள தமிழ்ச்‌ சுவடிகள்‌ 
என்பது ஒரு செய்திக்‌ கட்டுரையாகும்‌, அண்மையில்‌ திவாகரச்‌ 
சுவடிகளை ஆராய்வதற்காகத்‌ தேசியநூலகத்திற்குச்‌ சென்றுவந்த 
திரு. மூ. சண்முகம்‌ பிள்ளையவர்கள்‌ திவாகரச்‌ சுவடிகளின்‌ 
நிலைமையை நன்கு விளக்கியிருப்பதோடு, அங்குள்ள பிற தமிழ்‌ நூல்‌ 
சுவடிகள்‌ பற்றிய பொது விவரங்களையும்‌ தொகுத்துத்‌ தந்துள்ளார்‌.” 
இவ்விவரம்‌ ஆராய்ச்சியாளர்க்குப்‌ பெரிதும்‌ பயன்படுவதாகும்‌. 


ஆய்வுக்‌ கட்டுரைப்‌ பகுதியில்‌ இறுதியாக இடம்‌ பெற்றிருப்பது 
இக்காலத்‌ தமிழ்‌ நாவல்‌ ஒன்று பற்றிய சிறப்பாய்வாகும்‌. திரு, ஜெய 
காந்தன்‌ எழுதிய ‘அட சும்மாகிட புள்ளே” என்னும்‌ நவீனத்தில்‌ 
இடம்‌ பெற்ற ஒரு மனிதனின்‌ சிறப்பியல்புகளை எடுத்து விளக்கு 
கிறது. 


அச்சில்‌ வாரா அருந்தமிழ்‌ நூல்‌ வரிசையில்‌ கெ. என்‌. சிவராஜ 
பிள்ளையவர்கள்‌ ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்‌ இயற்றிய “கம்ப 


௪ 


vi 


ராமாயணக்‌ கெளஸ்துபம்‌” என்னும்‌ திறனாய்வுக்‌ கவிதை நூல்‌ வெளி 
யிடப்பட்டுள்ளது. அவர்‌ பெயரால்‌ வரும்‌ நினைவு மலரில்‌ 
அவருடைய தமிழ்ப்‌ படைப்பு ஒன்று வெளியிடப்படுவது மிகவும்‌ 
பொருத்தமாகும்‌. இந்நூலை விளக்கக்‌ குறிப்புகள்‌, அகராதிகள்‌ 
முதலியவற்றுடன்‌ திரு. மு, சண்முகம்‌ பிள்ளையவர்கள்‌ பதிப்பித்துள்‌ 
ளார்கள்‌. 


இத்தமிழாய்வின்‌ மூன்றாவது பெரும்‌ பகுதி தமிழ்ப்‌ புனைகதை 
ஆய்வு அடைவு என்பதாகும்‌. தமிழில்‌ 1978ஆம்‌ ஆண்டு வரை 
வெளிவந்த தமிழ்ப்‌ புனைகதைகளை ஆராய்ந்தறிவதற்குத்‌ திரு. கோ. 
கிருட்டிணமூர்த்தியவர்கள்‌ தொகுத்துள்ள இந்த ஆய்வு அடைவு 
பெரிதும்‌ பயன்படும்‌. இந்த ஆய்வு அடைவு சென்ற தமிழாய்வு 
8ஆம்‌ தொகுதியிலேயே வெளியிடுவதற்காக அச்சிடப்‌ பெற்றது. 
அத்தொகுதிக்குரிய பக்கங்கள்‌ விஞ்சி விட்டமையால்‌ அடுத்து வரும்‌ 
இந்த 9ஆம்‌ தமிழாய்வில்‌ சேர்த்து வெளியிடுகிறோம்‌. 


மதிப்புரை மாலை, தமிழ்த்துறைச்‌ செய்தி ஆகியவையும்‌ வழக்கம்‌ 
போல்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


தமிழாய்வினை உருவாக்கும்‌ பொறுப்பினை முழுமையாக ஏற்றுச்‌ 
சீரிய முறையில்‌ தொகுத்து அமைத்து அச்சிட்டு வெளியிடுவதற்கு 
அருந்துணையாயிருந்து வரும்‌ புலவர்மணி மு. சண்முகம்‌ பிள்ளை 
அவர்களுக்குத்‌ தமிழ்த்துறையின்‌ சார்பில்‌ நன்றி தெரிவித்துக்‌ கொள்‌ 
ளூகிறேன்‌, 


சென்னை-600 005 ] 


98-1979 சி. பாலசுப்பிரமணியன்‌ 


11. 


பொருளடக்கம்‌ 


ஆய்வுச்‌ கட்டுரைப்‌ பகுதி 
1. ஆராய்ச்சிப்‌ பேரறிஞர்‌ கெ. என்‌. சிவராஜ பிள்ளை 


திர. மு. சண்முகம்‌ பிள்ளை 1 
2. கெ. என்‌. சிவராஜ பிள்ளையின்‌ மதிநலம்‌ 

டாகடர்‌ சி, பாலசுப்பிரமணியன்‌ 17 
3. The Derivation of the word ‘Tamil’ 

Mr. K. N. Sivaraja Pillai 25 
ச்‌. கல்கத்தாத்‌ தேசிய நூல்‌ நிலையத்தில்‌ உள்ள 

தமிழ்ச்‌ சுவடிகள்‌ 

திரு. மு, சண்முகம்‌ பிள்ளை 35 
5. ஜெயகாந்தனின்‌ “அட சும்மாகிட புள்ளே”வில்‌ 

ஒரு மனிதன்‌ 

_டாக்டர்‌ மா, செல்வராசன்‌ 45 
அச்சில்‌ வாரா அருக்தமிழ்‌_-9 

கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 

_—கெ. என்‌. சிவராஜ பிள்ளை i—viii, 1—104 
தமிழ்ப்புனைகதை ஆய்வு : அடைவு 1—44 
மதிப்புரை மாலை 1—8 

1—8 


தமிழ்த்துழைச்‌ செய்திகள்‌ 


ஆய்வுக்‌ கட்டுரைப்‌ பகுதி 


பொருளடக்கம்‌ 


ஆராய்ச்சிப்‌ பேரறிஞர்‌ கெ. என்‌. சிவராஜ பிள்ளை 
திரு. மு. சண்முகம்‌ பிள்ளை 
கெ. என்‌. சிவராஜ பிள்ளை மதிநலம்‌ 


டாக்டர்‌ சி. பாலசுப்பிரமணியன்‌ 


The Derivation of the word ‘Tamil’ 
—Mr. K. N. Sivaraja Pillai 
கல்கத்தாத்‌ தேசிய நுல்‌ நிலையத்தில்‌ உள்ள 
தமிழ்ச்சுவடிகள்‌ 
திரு. மு. சண்முகம்‌ பிள்ளை 
ஜெயகாந்தனின்‌ “அட சும்மாகிட புள்ளே” வில்‌ 
ஒரு மனிதன்‌ 


டாக்டர்‌ மா. செல்வராசன்‌ 


17 


25 


35 


45 


1. ஆராய்ச்சிப்‌ பரறிஞர்‌ 
கெ. என்‌. சிவராஜ பிள்ளை 
(1979-1941) 


வித்துவான்‌ மு. சண்முகம்‌ பிள்ளை 
தமிழ்‌ விரிவுரையாளர்‌, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 


முன்னுரை 
பத்திரிகை உலகிலும்‌ ஆராய்ச்சித்‌ துறையிலும்‌ நீண்ட காலம்‌ 
பணிபுரிந்தவர்‌ கெ. என்‌. சிவராஜபிள்ளை. இவர்தம்‌ பத்திரிகைப்பணி 
திருவிதாங்கூர்‌ சமஸ்தானத்தில்‌ நிகழ்ந்தது ; ஆராய்ச்சிப்பணியோ 
சென்னைப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ அமைந்தது, முன்னது இவர்‌ வாழ்‌ 
வின்‌ முற்பகுதியிலும்‌, பின்னது பிற்பகுதியிலும்‌ நேர்ந்தது. முற்பகு 
யில்‌ உழைத்த பத்திரிகைகள்‌ காலாந்தரத்தில்‌ நின்றுபோயின, 
அவற்றில்‌ இவர்‌ எழுதிவந்த செய்திகளையும்‌, ஆராய்ச்சியுரை 
களையும்‌ அவர்களாலேயே பாதுகாக்க இயலவில்லை, பின்னாளில்‌ 
வர்‌ திருவன ந்தபுர த்தை விடுத்து, யாழ்ப்பாணத்திற்கும்‌ சென்னைக்‌ 
குமாகத்‌ தமிழ்ப்‌ பணிபுரியச்‌ சென்றபோது, அங்கங்கே வீடுக்கப்‌ 
பெற்ற குறிப்புக்கள்‌ அப்படி அப்படியே தக்க காப்பின்றிக்‌ கரைந்து 
விட்டன. 


சென்னைப்‌ பல்லைக்கழகத்தில்‌ ஆராய்ச்சித்துறையில்‌ ஸீனியர்‌ 
லெக்சரராயும்‌, ரீடராயும்‌ பணியாற்றியபோது எழுதிய ஆராய்ச்சி 
உரைகளை மூன்று தொகுதிகளாகச்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தார்‌ 
வெளியிட்டுள்ளனர்‌. 1935-ல்‌ தாம்‌ பாடிய கவிதைத்தொகுதிகளுள்‌ 
ஒன்றான “நாஞ்சில்‌ வெண்பா” என்னும்‌ நூலை இவரே அச்சிட்டு 
வெளியிட்டார்‌. இதற்கும்‌ பல ஆண்டுகளுக்கு மூன்‌ (1927) நெல்லைத்‌ 
தமிழ்க்‌ கழகத்தின்‌ வழி, தமது *மேகமாலை” என்னும்‌ சந்தக்‌ கவிதை 
நூலை வெளியிட்டுள்ளார்‌. மேலும்‌, தாமும்‌ தமது நண்பர்‌ கவி 
மணி தேசிகவிநாயகம்பிள்ளை, திரு தி. இலக்குமணப்பிள்ளை, திரு, 
பண்டித முத்துசாமிப்பிள்ளை ஆகியோரும்‌ பாடிய கவிதைகளைத்‌ 
தொகுத்து, “சிறுபாமாலை' என்ற பெயருடன்‌ குழந்தைகள்‌ பொருட்டு 
வெளியிட்ட சிறுநூலும்‌ உள்ளது. ஆக, இவ்வாறுமே இன்று நூல்‌ 
வடிவில்‌ நாம்‌ ஒருசில நூலகங்களில்‌ காணுதல்‌ கூடும்‌, தாம்‌ பல 
இடங்களில்‌ பணியாற்றியபோதும்‌, ஓய்வின்‌ பின்னரும்‌ எழுதிய சில 
ஆராய்ச்சியுரைகளும்‌ பற்பல கவிதைகளும்‌ இன்னும்‌ பிரசுரமாக 


2 தமிழாய்வு - 9 


வில்லை. ஆகவே, கெ. என்‌. சிவராஜ பிள்ளையின்‌ தமிழ்ப்‌ பணி 
யைத்‌ தமிழுலகம்‌ முழுமையாக நன்கு அறியக்கூடவில்லை, பல 
ஆண்டுகளுக்கு முன்‌ காலஞ்சென்ற இவர்களோடு பழகிய நண்பர்‌ 
களும்‌ பிறரும்‌ இன்று இல்லை. அதனால்‌, இவர்தம்‌ வாழ்க்கையில்‌ 
நிகழ்ந்த தமிழ்ப்பணிகள்‌ பலவும்‌ இடையீடின்றிக்‌ கோவையாகத்‌ 
தெரியக்கூடவில்லை. எனினும்‌, இவர்தம்‌ புதல்வர்‌ புதல்வியராலும்‌, 
ஏனைய ஒருசில நண்பர்களாலும்‌ பல குறிப்புக்கள்‌ தெரியவந்தன. 
அவற்றைக்‌ கருவியாகக்‌ கொண்டு இவர்தம்‌ வாழ்க்கை வரலாற்றைத்‌ 
தொகுத்து எழுத முற்படலானேன்‌. 


நாஞ்சில்‌ நாடு 


பண்டை நாளில்‌ “நாஞ்சில்‌ நாடு” என்று போற்றப்‌ பெற்ற தென்‌ 
குமரியை அடுத்த சிறுநாட்டின்‌ பகுதியே கெ. என்‌. சிவராஜபிள்ளை 
அவர்களுடைய மூதாதையர்‌ வாழ்ந்த நாடு. இந்த நாஞ்சில்‌ நாடு 
1956-ஆம்‌ வருடம்‌ நவம்பர்‌ மாதத்திற்கு முன்னர்‌, திருவிதாங்கூர்‌ 
சமஸ்தானத்தின்‌ தென்பகுதியாக இருந்தது. இப்பொழுதோ தமி 
மகத்தின்‌ தென்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்ட த்தின்‌ 
பகுதியாய்‌ உள்ளது. 


இந்நாட்டிலும்‌ சரி, மலையாள நாட்டின்‌ பிறபகுதிகளிலும்‌ சரி, 
அண்மையில்‌ உள்ள திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்து குடி 
யேறிய வேளாளக்‌ குடும்பங்கள்‌ சிற்சில ஊர்களில்‌ நிலைபெற்றன. 
இவர்கள்‌ பெரும்பாலும்‌ நீர்வளம்‌, நிலவளம்‌ மிக்க நாஞ்சில்‌ நாட்டில்‌ 
வேளாண்மைத்‌ தொழில்செய்து வாழ்க்கை நடத்தவும்‌, பிற இடங்‌ 
களில்‌ வியாபார நிமித்தமாகவும்‌ குடியேறியவர்களாவர்‌, இங்ஙன 
மாக நாஞ்சில்‌ நாட்டில்‌ வந்து குடியேறிய குடும்பங்களில்‌ ஒன்று, 
வைணவத்‌ திருப்பதிகள்‌ நூற்றெட்டுள்‌ ஒன்றான திருப்பதிசாரம்‌ என 
வழங்கும்‌ திருவண்பரிசாரத்தை அடுத்துள்ள வீமனசேரியில்‌ வந்து 
குடியேறியது. (வீமனசேரி என்பது வீமனைப்போன்ற ஆண்மை 
யாளர்‌ சேர்ந்து வாழும்‌ ஊர்‌ எனப்‌ பொருள்படும்‌. *சேரி' என்பது 
தாழ்மையைக்‌ குறிக்கும்‌ எனக்‌ கருதிய பிற்காலத்தார்‌ 'பீமநகரி”, 
'வீமநகரி' என்றும்‌ வழங்கி வருகின்‌ றனர்‌.) இக்குடும்பத்தினர்‌ ஒருசில 
தலைமுறைகளுக்கு முன்‌ வந்தவர்களே; இந்த ஊரில்‌ குடியேறினர்‌ 
என்பதைவிட இந்த ஊரை இவர்களே நிறுவினார்கள்‌ என்றே 
சொல்லலாம்‌. ஏனெனில்‌, அன்றும்‌ சரி, இன்றும்‌ சரி, இவ்வூரில்‌ 
உள்ள வேளாளக்‌ குடியினர்‌ அனைவரும்‌ ஒரே குடும்பத்தின்‌ 
கிளைகளாவர்‌. 


பிள்ளையின்‌ பிறப்பு 

பிள்ளை அவர்களின்‌ தந்தை பெயர்‌ நாராயணபிள்ளை என்பது. 
அவருடைய சகோதரர்‌ மூவரும்‌ அந்த ஊரிலேயே தனித்தனிக்‌ 
குடும்பங்களாக வாழ்ந்தனர்‌, இவருடைய தந்தையாருடன்‌ பிறந்த 
அத்தை, திருநெல்வேலியில்‌ தாம்பிரவர்ணிக்‌ கரையிலே உள்ள 
வண்ணார்பேட்டையில்‌ வாழ்ந்த வையாபுரிப்பிள்ளை என்பவருக்கு 


ஆராய்ச்சிப்‌ பேரறிஞர்‌ கெ. என்‌. சிவராஜ பிள்ளை 8 


வாழ்க்கைப்பட்டார்கள்‌. அவருக்கு மிகுதியான நிலபுலன்கள்‌ 
இருந்தன. கங்கைகொண்டான்‌ என்னும்‌ ஊரில்‌ நஞ்சை புஞ்சை 
களோடு கூடிய பெரிய பண்ணை இருந்தது. இந்தப்‌ பண்ணையைப்‌ 
பாதுகாப்பதற்குத்‌ துணையாகத்‌ தமது மைத்துனராகிய நாராயண 
பிள்ளையை அழைத்துக்கொண்டார்‌ வையாபுரிப்பிள்ளை சில 
ஆண்டுகள்‌ கங்கைகொண்டானிலேயே நாராயணபிள்ளை வாழ்ந்‌ 
திருந்தார்‌. முத்தம்மை என்னும்‌ பெண்மணியை வாழ்க்கைத்துணை 
யாகக்‌ கொண்டு இல்லற வாழ்வைத்‌ தொடங்கினார்‌. அங்கே 
அவருக்குக்‌ குழந்தைச்‌ செல்வங்களும்‌ தோன்றின, வையாபுரிப்‌ 
பிள்ளை, குமரேசபிள்ளை, சிவகாமிநாதபிள்ளை, சிவராஜபிள்ளை என 
ஆண்கள்‌ நால்வரும்‌, தாயம்மை என்னும்‌ பெண்‌ ஒருத்தியும்‌ பிறந்‌ 
தனர்‌. சிவராஜபிள்ளை அவர்கள்‌ பிறந்தது 1879-ஆம்‌ ஆண்டில்‌ 
ஆகும்‌. 


குழந்தைகளின்‌ பாலப்பருவம்‌ கடக்கின்ற நிலையில்‌, அவர்‌ 
களுடைய கல்வியை முன்னிட்டு, வீமனசேரிக்கே நிலையாகக்‌ குடி 
யிருக்க வந்துசேர்ந்தார்‌ நாராயணபிள்ளை. ஏனெனில்‌, அண்மையில்‌ 
உள்ள நாகர்கோவில்‌ நகரில்‌ பாடசாலைகள்‌ இருந்தன. ஆதலால்‌, 
அந்நகரில்‌ கல்விபயிலக்‌ குழந்தைகளுக்கு வேண்டும்‌ ஏற்பாடுகளைச்‌ 
செய்தார்‌. 


இவருடைய சகோதரர்களில்‌ இவரோடு குமரேசபிள்ளை என்‌ 
பார்‌ ஒருவரே அருந்தமிழோடு ஆங்கிலமும்‌ பயின்றவர்கள்‌. 
இவருடைய தமையனார்‌ குமரேசபிள்ளை மெட்ரிகுலேசன்‌ தேறியதும்‌, 
சட்டம்‌ பயின்று, வக்கீல்‌ தொழில்‌ புரியலானார்‌. அதனால்‌ அவரை 
“வக்கில்பிள்ளை' என்று குடும்பத்தார்‌ குறிப்பிடுவது உண்டு. அவ 
ருக்குக்‌ கம்பராமாயணத்தில்‌ மிகுந்த புலமை இருந்தது. கையேடு 
வாசிப்பவர்‌ ஒருவரை உடனிருத்திப்‌ பாடல்களை வாசிக்கச்‌ செய்‌ 
வித்து, செய்யுட்களுக்கு விரிவுரைகள்‌ சொல்லிக்‌ கூட்டத்தினரை 
மகிழ்வித்து வந்தார்‌. இவ்வாறு நிகழ்த்தும்‌ கம்பராமாயண விரி 
வுரையைக்‌ கம்பராமாயண வாசிப்பு” என்றே நாஞ்சில்‌ நாட்டில்‌ 
வழங்கிவருகின்றனர்‌. கோடை காலங்களில்‌ கம்பராமாயண வாசிப்‌ 
புக்கள்‌ பல ஊர்களில்‌ இப்பொழுதும்‌ நிகழ்கின்றன. இதற்கு 
முன்னோடியாக “கம்பராமாயண வாசிப்பு” முறையை நாஞ்சில்‌ 
நாட்டில்‌ பிரபலப்படுத்தியவர்‌ குமரேசபிள்ளையே. இதனால்‌ அவர்‌ 
“கம்பராமாயணம்‌ குமரேசபிள்ளை' என்றே யாவராலும்‌ அழைக்கும்‌ 
பேறும்‌ புகழும்‌ பெற்றார்‌. திருநெல்வேலி முதலிய பிற மாவட்டத்து 
ஊர்களுக்கும்‌ சென்று, அவர்‌ கம்பராமாயண விரிவுரை நிகழ்த்திய 
துண்டு. சிவராஜபிள்ளை திருவனந்தபுரத்தில்‌ வாழ்ந்த காலங்களில்‌ 
அவரும்‌ தம்பியுடன்‌ அங்குச்‌ சில வருடங்கள்‌ வாழ்ந்திருந்தார்‌. 
தமது வாழ்வின்‌ பிற்பகுதியை அவர்‌ நாகர்கோவிலிலேயே கழித்தார்‌. 
அவருக்கு 'லீலாவதி' என்னும்‌ பெண்‌ மகவு ஒன்றே உண்டு. அவ்‌ 
வம்மையார்‌ ஆவணப்பதிவு அதிகாரியாய்ப்‌ பணிபுரிந்த பாளையங்‌ 
கோட்டை முத்தையா பிள்ளை என்பாரை மணந்து, குழந்தைச்‌ 
செல்வங்களுடன்‌ சிறப்புற வாழ்ந்து வருகின்றார்கள்‌. 


4 தமிழாய்வு -— 9 
கல்வி 

அந்நாளில்‌ கல்லூரிப்‌ படிப்பிற்குச்‌ சென்றவர்களில்‌ வீமனசேரிக்‌ 
குடும்பத்திலேயே சிவராஜபிள்ளையவர்கள்‌ தான்‌ முதல்வர்‌ எனலாம்‌. 
இவருடைய கல்லூரிப்‌ படிப்பு நிகழ்ந்தது சென்னையில்‌ சிறப்புற 
விளங்கி வரும்‌ கிருத்துவக்‌ கல்லூரியிலாகும்‌. இவர்‌ பி. ஏ. பட்டதாரி 
யாக ஆனார்‌. கல்லூரியில்‌ படிக்கும்‌ போதே தேசப்பற்றும்‌, மொழிப்‌ 
பற்றும்‌ நிரம்பியவராய்‌ இருந்தார்‌. ஆங்கிலத்திலும்‌ ஆழ்ந்த புலமை 
உடையவராய்‌ இருந்தார்‌. அக்காலத்தில்‌ தமக்குப்‌ பேராசிரியராக 
இருந்த வெள்ளையர்களோடு வாதம்‌ செய்து, தமது புலமையை 
வெளிப்படுத்தியதுமுண்டு. பேராசிரியர்களும்‌ இவரை நல்ல மாணவர்‌ 
எனப்‌ போற்றிப்‌ பாராட்டி, இவருடைய கல்வி ஆர்வத்திற்குத்‌ தக்க 
வண்ணம்‌ ஊக்கம்‌ அளித்தனர்‌. ஆனால்‌, தமிழ்ப்‌ பயிற்சி இவர்தம்‌ 
குலவித்தையாய்‌ இயற்கையிலேயே வளர்ந்து வந்தது. 


காவல்துறைப்‌ பணி 

பி.ஏ. பட்டதாரியாக வந்த பிள்ளை போலீஸ்‌ இன்ஸ்பெக்டராகத்‌ 
திருவிதாங்கூர்‌ அரசாங்கப்பணியில்‌ அமர்ந்தார்கள்‌. அந்நாளில்‌ 
போலீஸ்‌ உத்தியோகம்‌ மிகவும்‌ கெளரவமாக மதிக்கப்பட்டது: 
போக்குவரவு வாகன வசதிகள்‌ மிகவும்‌ குறைவான அக்காலத்தில்‌ 
குதிரை சவாரி செய்தே இப்போலீஸ்பணி பார்க்க வேண்டியிருந்தது. 
ஆகவே, குதிரை சவாரியிலும்‌ சிறந்த பயிற்சி பெற்றிருந்தார்‌. இவர்‌ 
குதிரைமீது சவாரி செய்து போலீஸ்‌ உத்தியோகம்‌ பார்த்த செய்தி 
களைப்பெரியோர்கள்‌ பெருமையாகக்‌ கதைபோலப்‌ பேசுவது உண்டு. 

ஆங்கிலமும்‌, தமிழும்‌ போற்றிப்‌ பயின்று இலக்கிய இன்பம்‌ 
காணும்‌ இவருக்குப்‌ போலீஸ்‌ உத்தியோகம்‌ விருப்புடையதாயிருக்க 
வில்லை. அதோடு வெள்ளையராய்‌ அமைந்த மேலதிகாரி உண்மைக்கு 
மாறாக ஒரு கொலைக்குற்றத்தில்‌ மாற்றியுரைக்குமாறு வற்புறுத்தியதும்‌ 
இவரது உள்ளத்திற்குப்‌ பெரிதும்‌ வேதனையளித்தது. மேலதிகாரியின்‌ 


நிர்ப்பந்தத்திற்குப்‌ பணியாது, இவர்‌ தமது வேலையையே ராஜிநாமா 
செய்தார்‌. 


பத்திரிகைப்‌ பணி 


இதன்‌ பின்னர்‌, நாஞ்சில்‌ நேசன்‌” என்னும்‌ தமிழ்‌ வாரப்‌ பத்திரி 
கையை வெளியிட்டு, மக்களிடையே அறிவுணர்ச்சியைப்‌ பரப்ப 
முற்பட்டார்‌. தாம்‌ வேலை பார்த்த போலீஸ்‌ இலாகாவில்‌ நடை 
பெற்ற ஊழல்களையும்‌ அதிகாரிகளின்‌ நேர்மையற்ற செயல்களையும்‌ 
துணிச்சலுடன்‌ பத்திரிகையில்‌ எழுதிவந்தார்‌. சுமார்‌ ஒரு வருட 
காலத்தீற்கு மேல்‌ அப்பொழுதுள்ள சூழ்நிலையில்‌ பத்திரிகையை 
நடத்த முடியவில்லை, 


மனோன்மணீயம்‌ சுந்தரம்‌ பிள்ளையின்‌ அழைப்பு 


அப்பொழுது, திருவனந்தபுரம்‌ மகாராஜா கல்லூரியில்‌ தத்துவப்‌ 
பேராசிரியராக விளங்கிய பேராசிரியர்‌ சுந்தரம்‌ பிள்ளையவர்களின்‌ 


ஆராய்ச்சிப்‌ பேரறிஞர்‌ கெ. என்‌. சிவராஜ பிள்ளை 5 


அழைப்பு பிள்ளையவர்களுக்கு வந்தது. ஒப்புயர்வற்ற மனோன்மணீய 
நாடகத்தையும்‌, வேறு பல அரிய ஆராய்ச்சிகளையும்‌ தமிழுக்குத்‌ 
தந்து, என்றும்‌ இறவாப்‌ புகழுடன்‌ விளங்கி வரும்‌ சுந்தரம்‌ பிள்ளை 
யவர்கள்‌ புகழைத்‌ தமிழ்நாட்டில்‌ அறியாதார்‌ யார்‌? அவர்‌, 'பீபிள்ஸ்‌ 
ஓப்பினியன்‌' என்னும்‌ ஆங்கிலப்‌ பத்திரிகையைத்‌ திருவனந்தபுரத்‌ 
திலிருந்து வெளியிட்டு வந்தார்‌. இந்தப்‌ பத்திரிகையின்‌ துணையாசிரி 
யாராய்‌ இருந்து பணிபுரிய ஏற்றவர்‌ சிவராஜபிள்ளையே எனக்‌ கண்‌ 
டார்‌ பேராசிரியர்‌. அதோடு இவர்‌ அவருக்கு உறவின்‌ முறையினரும்‌ 
ஆவர்‌, 


அச்சமயம்‌ இவருக்குத்‌ திருமணமும்‌ ஆகியிருந்தது, இவர்தம்‌ 
வாழ்க்கைத்‌ துணைவியார்‌ பெயர்‌ செல்லம்மாள்‌ என்பது, தமது 
மனைவியாருடன்‌ திருவனந்தபுரத்தில்‌ தங்கிப்‌ பேராசிரியர்‌ சுந்தரம்‌ 
பிள்ளை அவர்களோடு பத்திரிகைத்‌ தொழில்‌ புரிந்தார்‌. பிள்ளையவர்‌ 
கள்‌ ஆராய்ச்சிப்‌ பேரறிஞராக வந்ததற்கு வழிகாட்டியாய்‌ அமைந்த 
வர்‌ பேராசிரியர்‌ சுந்தரம்‌ பிள்ளையே. ஆதலால்‌ பேராசிரியர்‌ சுந்தரம்‌ 
பிள்ளை சிவராஜபிள்ளையின்‌ குருவாவார்‌. இவர்‌ அவரிடம்‌ பற்பல 
செய்திகளையும்‌ தெரிந்துகொண்டு ஆங்கில இதழைச்‌ சிறப்புற நடத்தி 
வந்தரர்‌. பேராசியர்‌ சுந்தரம்பிள்ளை அப்பொழுது செய்துவந்த 
ஆராய்ச்சிகளில்‌ சிவராஜபிள்ளையும்‌ உடனிருந்து வேண்டுவன 
செய்துவந்தார்‌. அந்நாளில்‌ சுந்தரம்பிள்ளை “Directory of Archaeo- 
1௦89” என்னும்‌ புத்தகத்தைத்‌ தயாரித்து. வந்தார்‌. இதில்‌ பிள்ளை 
அவர்களுக்கும்‌ பெரும்‌ பங்கு உண்டு. 


திருவனந்தை வாழ்க்கை . 

சில ஆண்டுகளின்பின்‌ பேராசிரியர்‌ சுந்தரம்பிள்ளை மறையவே, 
பத்திரிகைப்‌ பொறுப்பு முழுமையும்‌ ஏற்று இவர்‌ நடத்தலானார்‌, தமது 
குருவின்‌ மகனாராகிய இளைஞர்‌ நடராஜபிள்ளைக்குக்‌ குருவாகவும்‌ 
காப்பாளாராகவும்‌ இருந்து பிள்ளையவர்கள்‌, ஆசிரியரின்‌ மறை 
வுக்குப்‌ பின்‌, அவர்தம்‌ குடும்பத்தைக்‌ கவனிக்கும்‌ பொறுப்பையும்‌ 
ஏற்று நடத்திவந்தார்‌. 


திருவனந்தபுரத்திற்குப்‌ பிள்ளையவர்கள்‌ வந்தபோது, சில காலம்‌ 
பொறுத்து, இவர்‌ தமையனார்‌ வக்கீல்‌ குமரேசபிள்ளையும்‌ அவ்வூருக்கு 
வந்து, தனியாக வாழத்‌ தொடங்கினார்‌. தமையனாருக்காக மலையில்‌ 
கூப்பு குத்தகைக்கு எடுத்துக்‌ கொடுத்தார்‌. *மலபார்‌ குவார்ட்டர்லி 
ரிவ்யூ' என்னும்‌ ஆங்கில முத்திங்கள்‌ வெளியீடும்‌ தொடங்கி நடத்தி 
வந்தார்‌. மலையாள நாடெங்கும்‌, பிற இடங்களிலும்‌, இவர்தம்‌ 
பேரும்‌ புகழும்‌ பரவின ; மலையாள மக்களும்‌ இவரை மதித்துப்‌ 
போற்றினர்‌. 


பேராசிரியர்‌ வையாபுரிப்பிள்ளை முதலியோர்‌ தொடர்பு 
அங்குத்‌ தமிழாராய்ச்சிப்‌ பணிகளும்‌ இவர்‌ நிகழ்த்தி வந்தார்‌. 
தமிழை விரும்பிக்‌ கற்பதிலும்‌, அன்பர்களுடன்‌ கூடி ஆய்வுகள்‌ 


6 தமிழாய்வு - 9 


செய்வதிலும்‌ விருப்பமுடைய தமிழறிஞர்‌ பெருமக்கள்‌ சிலரும்‌ அங்கு 
வாழ்ந்தனர்‌. பேராசிரியர்‌ எஸ்‌. வையாபுரிப்பிள்ளை அப்பொழுது 
திருவனந்தபுரத்தில்‌ வக்கீல்‌ தொழில்‌ புரிந்து வந்தார்‌. தமிழ்க்‌ கவி 
மணி தேசிகவிநாயகம்‌ பிள்ளை, பண்டித முத்துசாமிப்பிள்ளை, இசை 
யரசு தி. இலக்குமண பிள்ளை முதலியோரும்‌ அப்பொழுது அங்கு 
வாழ்ந்த தமிழறிஞர்களில்‌ முக்கியமாகக்‌ குறிப்பிடத்தக்கவர்கள்‌. 
நீதிபதி கே. ஜி, சேஷையரும்‌ தமிழறிஞர்களுடன்‌ கலந்து பழகி 
வந்தார்‌. இப்பெரியார்‌ ஆராய்ச்சி முறையில்‌ பல உரைகளும்‌ வெளி 
யிட்டார்‌. இங்ஙனம்‌ தமிழ்‌ விருப்பமுடையார்‌ ஒருங்கு கூடித்‌ தமிழா 
ராயும்‌ பொதுச்சபையாகப்‌ புத்தன்சந்தையிலுள்ள சைவப்‌ பிரகாச 
சபை” விளங்கியது. வாரம்‌ தவறாது தமிழ்க்‌ கூட்டங்களும்‌ இங்கு 
நடைபெற்று வந்தன. இவ்வாறு தமிழ்க்‌ காதலால்‌ உந்தப்பட்டோர்‌ 
களின்‌ ஊக்கத்தால்‌ தமிழ்நூற்‌ கல்வியும்‌ ஆராய்ச்சியும்‌ பொழுது 
போக்காக வளர்ந்துவந்தன. இவர்களில்‌ பலரும்‌ ஆங்கிலப்‌ புல 
மையும்‌ மிக்குடையவராதலின்‌ மேனாட்டாரின்‌ புது முயற்சிகளையும்‌ 
கண்டு தெளிந்து செவ்விய முறையில்‌ ஆராய்ச்சித்‌ துறையில்‌ பல 
உத்திகளையும்‌ கையாண்டு வந்தனர்‌. 


பிள்ளையின்‌ புலமை 


1922 ஆம்‌ ஆண்டு வையாபுரிப்பிள்ளை பேராசிரியர்‌ சுந்தரம்‌ 
பிள்ளையின்‌ மனோன்மணீயத்திற்கு இரண்டாம்‌ பதிப்புக்‌ கொண்டு 
வந்தார்‌. இந்தப்‌ பதிப்பு, திருந்திய முறையில்‌ ஆராய்ச்சி அம்சங்‌ 
களோடு கூடி வெளிவந்தது. இதில்‌ பதிப்பாசிரியரின்‌ வேண்டு 
கோளின்படி அந்நாடக நூல்பற்றி ஆங்கிலத்தில்‌ ஆராய்ச்சியுரை 
ஒன்றைச்‌ சிவராஜபிள்ளை எழுதினார்‌. இவருடைய ஆய்வுரை 
மனோன்மணீய நாடகத்திற்கு அமைந்த சிறந்ததொரு மதிப்புரை 
யாகும்‌. பேராசிரியர்‌ சுந்தரம்பிள்ளையின்‌ வரலாறும்‌, கல்வியின்‌ 
பரப்பும்‌ விளக்கியதோடு அந்நாடக அமைப்பின்‌ மாண்புகளையும்‌ 
பலபட ஆராய்ச்சி நோக்கில்‌ வகுத்து எழுதியதாகும்‌ இவ்வுரை. 
இது சிவராஜ பிள்ளையின்‌ ஆராய்ச்சி வன்மைக்குச்‌ சிறந்ததோர்‌ 
எடுத்துக்காட்டுமாகும்‌. 


இம்மனோன்மணியப்‌ பதிப்பாசியர்‌ எஸ்‌. வையாபுரிப்பிள்ளை 
தமது பதிப்புரையில்‌ சிவராஜபிள்ளை தமக்குச்‌ செய்த நன்றியைப்‌ 
பாராட்டிக்‌ கூறிய பகுதியும்‌, அவருடைய பெருமையைப்‌ புலப்‌ 
படுத்துகிறது. அது வருமாறு : 


“ இப்பதிப்பிற்குச்‌ சிறந்த ஆபாரணமாக விளங்கும்‌ 
முன்னுரையையுதவியவர்கள்‌ ஸ்ரீமான்‌ கெ. என்‌. சிவராஜ 
பிள்ளை யவர்கள்‌, பிள்ளையவர்களோடொத்த கல்வியாளர்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ மிகச்‌ சிலரேயுள்ளார்‌. இவர்களால்‌ நூலா 
சிரியர்களது ஜீவிதசரித்திரம்‌ ஒன்றுஆங்கிலத்தில்‌ எழுதப்பட்‌ 
டிருக்கின்றது. இதனையே இப்பதிப்பில்‌ சேர்த்துக்‌ கொள்ள 
எண்ணி அநுமதி பெற்றிருந்தேன்‌. இதன்‌ கையெழுத்துப்‌ 
பிரதி, மளையாள பாஷையில்‌ மொழிபெயர்த்தற்‌ பொருட்டு 


ஆராய்ச்சிப்‌ பேரறிஞர்‌ கெ. என்‌. சிவராஜ பிள்ளை 7 


ம-௱-௱ஸ்ரீ வித்வான்‌ கிருஷ்ணபிள்ளையவர்களிடம்‌, (அம்பலப்‌ 
புழை எக்ஸைஸ்‌ இன்ஸ்பெக்டர்‌) ஓப்புவிக்கப்பட்டிருந்தது. 
எனது பதிப்பிற்கு உபகாரமாகும்படி தம்மிடத்திருக்கும்‌ பிரதி 
யைச்‌ சிக்கிரம்‌ எனக்கு அனுப்புவதாகக்‌ கிருஷ்ணபிள்ளை 
யவர்கள்‌ நேரில்‌ உறுதி சொல்லியிருந்தார்கள்‌. ஆனால்‌, 
கடைசிவரை அப்பிரதி கிடைக்கவில்லை, பின்னர்‌, வேறொரு 
முன்னுரை எழுதித்தர வேண்டுமென்று ஸ்ரீ சிவராஜபிள்ளை 
யவர்களைக்‌ கேட்டுக்கொண்டேன்‌. பல்வேறு முயற்சிகளால்‌ 
சாவகாசம்‌ சிறிதுமில்லாத நிலையிலும்‌, நான்‌ விரும்பியபடி 
ஆராய்ச்சியுரை யொன்று மனமுவந்து எழுதியளித்தார்கள்‌ , 
இவர்களது மாறாத அன்பிற்கு நான்‌ பெரிதுங்‌ கடமைப்பட்‌ 
டுள்ளேன்‌.” 


இதனால்‌ பிள்ளையவர்கள்‌ எழுதியவை மறைந்தவிதமும்‌, சோர்‌ 
வின்று எழுதும்‌ மாண்பும்‌ நமக்குத்‌ தெற்றெனப்‌ புலனாகின்றன. 
இலக்கிய இலக்கணங்களையும்‌ நன்குகற்றதோடு அவற்றை வரலாற்று 
நோக்குடன்‌ பார்த்துச்‌ சில அரிய கட்டுரைகளைத்‌ தமது பத்திரிகை 
யின்‌ வாயிலாக வெளியிட்டு வந்தார்‌ சிவராஜபிள்ளை. அந்த நாளில்‌ 
அகில இந்தியாவில்‌ பெயர்பெற்ற ஆங்கில எழுத்தாளர்களும்‌ தமது 
கட்டுரைகளை இவருடைய பத்திரிகை வாயிலாக வெளியிட்டு வந்த 
னர்‌. இலங்கையைச்‌ சார்ந்த யாழ்ப்பாண அறிஞர்‌ பொன்னம்பலம்‌ 
பிள்ளை இராமாயணம்‌ பற்றிய தமது ஆங்கிலத்‌ தொடர்‌ கட்டுரையை 
எழுதிவந்தார்‌. அவர்தம்‌ கட்டுரை அக்காலத்தில்‌ பெரும்‌ பரபரப்பை 
உண்டாக்கியது. (இராவணன்‌ ஆரியனா? திராவிடனா ?' என்ற 
பிரச்சினை முதன்முதல்‌ ஆரம்பிக்கப்பட்டது அவரால்தான்‌. 


திருவனந்தபுரத்தில்‌ சில முக்கிய நிகழ்ச்சிகள்‌ 

திருவிதாங்கூரில்‌ படித்தவர்களின்‌ இடையிலும்‌ அரசாங்க அதி 
காரிகளின்‌ இடையிலும்‌ சிவராஜபிள்ளை அவர்கள்‌ தமது எழுத்து 
வன்மையால்‌ ஒரு தனி மதிப்பையும்‌, எழுத்து உலகில்‌ ஓர்‌ உன்னத 
மான நிலையையும்‌ அடைந்தார்‌. கனம்‌ கிருஷ்ண நாயர்‌ திருவிதாங்‌ 
கூர்த்‌ திவானாக இருந்த காலத்தில்‌, சிவராஜபிள்ளைக்குப்‌ பெருஞ்‌ 
செல்வாக்கு இருந்து வந்தது. 


திருவன ந்தபுரத்தில்‌ “ பரஙசாகார Clபb' என்பதின்‌ சார்பாகப்‌ பல 
அறிஞர்கள்‌ ஒன்றுகூடித்‌ தங்கள்‌ கருத்துக்களை வெளியிட்டு வந்த 
னர்‌. பேரறிஞர்கள்‌ பலர்‌ இந்தச்‌ சங்கத்தில்‌ அடிக்கடி உரை நிகழ்த்‌ 
தினர்‌. விவாதக்‌ கருத்தரங்குகளும்‌ நிகழ்வதுண்டு ; ஆராய்ச்சிக்‌ 
கட்டுரைகளும்‌ படிக்கப்படுவதுண்டு. 


ஒரு சமயம்‌ இந்தச்‌ சங்கத்தில்‌ அப்பொழுது திவானாக இருந்த 
இராசகோபாலாச்சாரி தலைமையில்‌ கூட்டம்‌ ஒன்று நடைபெற்றது. 
இதில்‌ 1௩0i Social Idol என்னும்‌ பொருள்பற்றிய கட்டுரை ஒன்றை 
சிவராஜபிள்ளை வாசித்தார்‌. அக்கூட்டத்தில்‌ வருணாசார தருமத்தை 
ஆதரித்து அன்றைய சீனியர்‌ தேவசுவம்‌ பேஷ்கார்‌ ஸ்ரீ சுப்பிரமணிய 


8 தமிழாய்வு -- 9 


அய்யர்‌ 8. A., பேசினார்‌. அவரது கருத்துக்களைப்‌ பிள்ளையவர்கள்‌ 
தக்கவகையில்‌ விமர்சித்துப்‌ பேசினார்கள்‌, அதுமட்டுமின்றிப்‌ பின்னர்‌, 
‘‘Tndian Social Idol —a Review” என்ற தலைப்பில்‌ சுமார்‌ 200 பக்கங்‌ 
கள்‌ கொண்ட நூல்‌ ஒன்றையும்‌ எழுதி வெளியிட்டார்‌. இதில்‌ வருணா 
சார தருமத்தை மிகக்‌ கடுமையாக எதிர்த்ததோடு இது பிற்காலத்தில்‌ 
இந்தியாவை எப்படி எப்படிப்‌ பாதிக்கும்‌ என்பதையும்‌ தெளிவு 
படுத்தியுள்ளார்‌. தமது கொள்கைகளுக்கு ஆதாரமாக உலக அறிஞர்‌ 
களின்‌ கருத்துரைகளைப்‌ பலவாக எடுத்துத்‌ தந்துள்ளார்‌. 


திருவன ந்தபுரத்தில்‌ '* Civic Rights League” என்ற அமைப்பு 
ஒன்று ஒன்று இருந்தது. இவ்வமைப்பின்‌ முதல்‌ மகாநாட்டின்‌ வர 
வேற்புக்‌ குழுத்தலைவராகத்‌ சிவராஜபிள்ளை அன்‌ பொறுப்பேற்று 
அரியதொரு சொற்பொழிவு நிகழ்த்தினார்‌. இவர்தம்‌ பேச்சை அகில 
இந்தியப்‌ பத்திரிகைகள்‌ முழுமையாக வெளியிட்டுப்‌ பாராட்டி எழுதி 
யிருந்தன. 

கெய்க்குவார்‌ பரோடா மகாராசா அவர்கள்‌ * Caste? - 
என்னும்‌ பொருள்பற்றி ஆராய்ச்சி உரை எழுதுவார்க்கு 500 ரூபாய்‌ 
பரிசு அளிக்கப்படும்‌ என்று அறிவித்திருந்தார்‌. இப்போட்டியில்‌ 
இந்திய அறிஞர்களோடு உலக அறிஞர்களும்கூடக்‌ கட்டுரைகளை 
அனுப்பி இருந்தனர்‌. பிள்ளையவர்களும்‌ அப்போட்டியில்‌ கலந்து 
கொண்டார்‌. அப்போட்டியில்‌ முதற்‌ பரிசும்‌, பாராட்டும்‌ பிள்ளை 
யவர்கள்‌ அடைந்தார்‌. இதன்‌ மூலம்‌ இவரது பெயரும்‌ புகழும்‌ 
இந்தியா எங்கும்‌ வெளிப்பட்டதோடு உலக அறிஞர்களிடையேயும்‌ 
பரவலாயிற்று. 


அமெரிக்காவிலுள்ள இலக்கிய சமூகப்‌ பத்திரிகைகளில்‌ சில 
இவர்தம்‌ கட்டுரைகளைத்‌ தாங்கி வெளிவந்தன. MK௦றந$! என்ற 
அமெரிக்கத்‌ திங்கள்‌ இதழில்‌ இவருடைய தத்துவக்‌ கட்டுரைகள்‌ பல 
தொடர்ந்து வெளிவந்தன. Indias objectives என்னும்‌ பொருள்‌ பற்றி 
இவர்‌ ஐந்து பெரிய கட்டுரைகள்‌ எழுதியிருந்தார்‌. அவை ஒரு 
நூலாக அமைரிக்கப்‌ புத்தக வெளியீட்டகம்‌ ஒன்றின்‌ வாயிலாக 
வெளிவந்துள்ளது. இக்கட்டுரைகளால்‌ இவர்‌ மகா மேதை என்று 
பாராட்டப்பட்டார்‌. 


பிள்ளையவர்களின்‌ எழுத்தாற்றலைக்‌ குறித்து, திருவனந்தபுரம்‌ 
P. 5, நடராசபிள்ளையவர்கள்‌ (இவர்கள்‌ பேராசிரியர்‌ சுந்தரம்பிள்ளை 
யின்‌ புதல்வர்‌. திருவிதாங்கூர்‌ சட்டசபையில்‌ அங்கத்தவராகவும்‌, 
அமைச்சராகவும்‌ இருந்தவர்‌.) தாம்‌ காலமாவதற்குச்‌ சிலநாட்களுக்கு 
மூன்‌ சொன்னபோது, “அவருடைய அறிவின்‌ ஆற்றலைப்பற்றி 
சொல்வதாயிருந்தால்‌ இந்தியப்‌ பேரறிஞர்களிலே அவர்‌ ஒருவர்‌. 
தமது வயதான காலத்திலும்கூட அவர்‌ எழுதுவதில்‌ தயங்கியது 
கிடையாது. அந்நாளில்‌ அவர்‌ எழுதி அச்சில்‌ வராது போன தமிழ்‌ 
ஆங்கில ல்க பலவற்றை நான்‌ அறிவேன்‌. அவருடைய கட்டுரை 
களுக்கு அமெரிக்கப்‌ பத்திரிகைகளில்‌ நல்‌ ழ்‌ ந்தது" 
கக உன்ற த்தி நல்ல வரவேற்பு இருந்தது 


ஆராய்ச்சிப்‌ பேரறிஞர்‌ கெ. என்‌, சிவராஜ பிள்ளை 9 


திருவன ந்தபுர வாழ்க்கையில்‌ இவருக்கு ஒருசில இடையூறு 
களும்‌ நேர்ந்தன. கூப்புக்‌ குத்தகையில்‌ பேரிழப்பு ஏற்பட்டது. 
அந்தப்‌ புதிய துறையில்‌ கருத்துச்‌ செல்லவே, பத்திரிகை வெளிவரு 
வது நின்றுவிட்டது. பத்திரிகைகள்‌ நின்றுநின்று சில காலம்‌ வெளி 
வந்தன. ஆயினும்‌, முன்போலத்‌ தக்க ஆதரவு அவற்றிற்கு வாய்க்க 
வில்லை. நட்டம்‌ வரும்‌ நிலையில்‌ பத்திரிகையைத்‌ தொடர்ந்து நடத்‌ 
தவும்‌ இயலவில்லை. இதனால்‌, சிலகாலம்‌ வாழ்க்கைக்கு வேண்டும்‌ 
வருவாய்‌ குன்றிச்‌ சிரமநிலையில்‌ குடும்பத்தை நடத்திச்‌ ' செல்ல 
நேர்ந்தது. ஆகவே, அச்சுக்கூடம்‌ முதலியவற்றையும்‌, பிற சாமான்‌ 
களையும்‌ வீமனசேரிக்‌ குடும்ப வீட்டிற்கு மாற்றிச்‌ சிலகாலம்‌ அங்கு 
வசிக்கவும்‌ தலைப்பட்டார்‌. அப்பொழுது வீமன சேரியில்‌ பொது 
நூலகக்‌ கட்டடம்‌ ஊரார்‌ முயற்சியால்‌ கட்டச்செய்து, தாம்‌ சேர்த்து 
வைத்திருந்த நூல்களையும்‌ அந்நிலையத்திற்கு அளித்தார்‌. வழக்கம்‌ 
போல்‌ படிப்பும்‌ ஆராய்ச்சியும்‌ இடையறாது நடைபெற்று வந்தன. 
மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்திலிருந்து வெளிவரும்‌ 'செந்தமிழ்‌'ப்‌ பத்திரிகை 
வாயிலாக ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகளும்‌, கவிதைகளும்‌ வெளியிட்டு 
வரலாயினர்‌. 
இலங்கையில்‌ கம்பன்‌ பணி 

இந்த நிலையில்‌ இலங்கை யாழ்ப்பாணத்தில்‌ அப்பொழுது பிரபல 
ராய்‌ வாழ்ந்த சர்‌ பொன்னம்பலம்‌ இராமநாதன்‌ அவர்களிடமிருந்து 
அழைப்பு ஒன்று பிள்ளையவர்களுக்குக்‌ கிடைத்தது. இராமநாதன்‌ 
கம்பராமாயணம்‌ குறித்து ஆங்கிலத்தில்‌ ஆய்வுரை ஒன்று எழுதி 
யிருந்தனர்‌. அதனைத்‌ திருத்தமூற அமைத்து அச்சிடும்‌ பணிக்காகப்‌ 
பிள்ளையவர்கள்‌ அழைக்கப்பெற்றனர்‌. குடும்பத்திற்கு வேண்டும்‌ 
பொருள்‌ வருவாயை நினைந்து, அவ்வழைப்பினை ஏற்று, பிள்ளை 
யவர்கள்‌ தாம்‌ மட்டும்‌ இலங்கைக்குச்‌ சென்றார்‌. அங்கே சுமார்‌ 
இரண்டு ஆண்டுகாலம்‌ வதிந்து, தாம்‌ ஏற்ற பணியைச்‌ சிறப்புற 
நிறைவேற்றி, 1925ஆம்‌ வருடம்‌ தாய்நாடு திரும்பினர்‌. பல வசதி 
களை முன்னிட்டு நாகர்கோவிலில்‌ வசித்து வரலானார்‌. 


அக்காலத்தில்‌ இவர்‌ பாடிய *மேகமாலை” என்னும்‌ கவிதை 
நூலைப்‌ பெற்றுத்‌ திருநெல்வேலிப்‌ புத்தக வியாபாரம்‌ எஸ்‌. முத்தைய 
பிள்ளை அவர்கள்‌ வெளியிட்டார்‌. இந்நூல்‌ ‘நெல்லைச்‌ செந்தமிழ்‌ 
மாலை: வரிசையின்‌ முதல்‌ மலராகப்‌ பூத்தது. 
சென்னையில்‌ தமிழ்ப்பணி 

பேராசிரியர்‌ எஸ்‌. வையாபுரிப்பிள்ளை 1926-ஆம்‌ ஆண்டு நவம்‌ 
பரில்‌ தமிழ்‌ லெக்ஸிகன்‌ பதிப்பாசிரியராகச்‌ சென்னைக்கு வந்து 
சேர்ந்தார்‌. அவர்‌ மூலம்‌ சிவராஜபிள்ளையின்‌ ஆராய்ச்சிப்‌ புலமை 
சென்னைப்‌ பல்கலைக்கழகத்திலும்‌ பலருக்குத்‌ தெரியவந்தது, அப்‌ 
பொழுது புதிதாகத்‌ தொடங்கப்பட்டுள்ள தமிழாராய்ச்சித்‌ துறைக்குத்‌ 
தக்க ஒருவரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ நாடியது. பிள்ளையவர்களின்‌ 
பணிகளை உணர்ந்த அதிகாரிகள்‌ ஆராய்ச்சித்துறையில்‌ பணிபுரியப்‌ 
பிள்ளையவர்களை அழைத்தனர்‌. இவரும்‌ அதனை ஒப்புக்கொண்டு, 

2 


10 தமிழாய்வு -- 9 


குடும்பத்துடன்‌ சென்னைக்கு வந்தார்‌. 1927-ல்‌ ஸீனியர்‌ லெக்சரராகப்‌ 
பணியேற்றார்‌. பின்னர்‌ சில காலம்‌ ரீடராகவும்‌ இருந்தார்‌. இவர்‌ 
காலத்தில்‌ அனவரத விநாயகம்‌ பிள்ளை தமிழ்‌ ஆராய்ச்சித்துறையில்‌ 
ரீடராக இருந்தார்‌. வேங்கடராஜுலு ரெட்டியார்‌ (தமிழ்‌) அச்சுத 
மேனன்‌ (மலையாளம்‌) முதலியோர்‌ கீழ்த்திசை ஆராய்ச்சிப்‌ பகுதியில்‌ 
அந்நாளில்‌ பணி புரிந்தவர்களாவர்‌. 


இக்காலத்தில்‌ சிவராஜபிள்ளை சங்க நூல்கள்‌ குறித்தும்‌, தமிழ்ச்‌ 
சொற்கள்‌ குறித்தும்‌ முக்கியமாய்‌ ஆராய்ந்து வந்தார்‌. பல்கலைக்‌ 
கழகத்‌ தமிழ்ப்‌ பாடப்‌ புத்தகக்‌ குழுவிலும்‌, தமிழ்ப்‌ பரீட்சைக்‌ குழு 
முதலியவற்றிலும்‌ உறுப்பினராயிருந்தார்‌. அப்பொழுது பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ ஆக்கப்பெற்றுவந்த லெக்ஸிகனின்‌ கெளரவ உதவி 
யாளராகவும்‌ இருந்து, இயன்ற வரையில்‌ உதவிவந்தார்‌. 


1929-ல்‌ * உந்து என்னும்‌ சொல்லாராய்ச்சி அல்லது புறநானூற்‌ 
நின்‌ பழமை' என்னும்‌ ஆய்வு நூலைத்‌ தமிழில்‌ வெளியிட்டார்‌. 
தமிழிலக்கியம்‌ பற்றிய பல ஆய்வுக்‌ குறிப்புக்களை அவ்வப்போது 
ஆங்கிலத்திலும்‌ எழுதி வந்தார்‌. தர்க்க ரீதியாக நடுநிலையுடன்‌ 
பொருள்களை ஆராய்ந்து, தமது கருத்துக்களை அஞ்சாது வெளியிட்டு 
வந்தார்‌. பிறருடைய கருத்துக்கள்‌ குறித்தும்‌ விருப்புவெறுப்பு 
இன்றித்‌ தமது கருத்துக்களைத்‌ துணிவுடன்‌ எழுதிவந்தார்‌. 


பல்கலைக்‌ கழகத்தின்‌ வழி, தமிழ்‌ நாட்டில்‌ அகத்தியர்‌” Aஜastya 
in the Tamil Land) என்னும்‌ நூலை 1980-லும்‌, பழந்‌ தமிழரின்‌ 
காலக்‌ கணிப்பு (The chronology of the Early Tamils) என்னும்‌ நூலை 
1932-லும்‌ வெளியிட்டார்‌. இவ்விரு நூல்களும்‌ ஆங்கிலத்தில்‌ 
அமைந்த ஆராய்ச்சி உரைகளாம்‌. பழந்தமிழர்‌ காலக்கணிப்பு 
நூலின்‌ பிற்சேர்க்கையாகத்‌ தாம்‌ அவ்வப்பொழுது ஆங்கிலத்தில்‌ 
எழுதிவந்த ஆய்வுகளில்‌ சிலவற்றையும்‌ தொகுத்துத்‌ தந்துள்ளார்‌, 
இவர்தம்‌ ஆய்வுரைகளில்‌ கண்ட முடிவுகளுள்‌ ஒருசில இக்காலத்தில்‌ 
கிடைக்கும்‌ புதிய சான்றுகளாலும்‌ ஆய்வுகளாலும்‌ மாறுபடினும்‌, 
ஆய்வுரை எழுதும்‌ முறைக்கு இவர்தம்‌ நூல்‌ சிறந்ததோர்‌ எடுத்துக்‌ 
காட்டு ஆகும்‌. 


மீண்டும்‌ ஊரில்‌ 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தினின்று 1934-ல்‌ ஓய்வு பெற்றபின்‌, 
நாகர்கோவிலுக்குக்‌ குடும்பத்துடன்‌ சென்று வசித்துவந்தார்‌. 
அங்கே சிதம்பர நகரில்‌ தேசிக விநாயகர்‌ உயர்நிலைப்‌ பள்ளியை 
அடுத்ததோரிடத்தில்‌ தமக்கென ஒரு வீட்டைக்‌ கட்டிக்‌ கொண்டு 
ஆய்வுப்‌ பணிகளைத்‌ தொடர்ந்து செய்துவந்தார்‌. அப்பொழுது 
* ஜநமித்திரன்‌ ' என்னும்‌ தமிழ்ப்‌ பத்திரிகையையும்‌ தொடங்கிச்‌ சில 
காலம்‌ நடத்திவந்தார்‌. தமது அந்திய காலத்தை அருங்‌ கலை விநோ 
தங்களில்‌ போக்கினார்‌. திருவிதாங்கூர்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ ஏற்பட்ட 
போது, அப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ தமிழ்த்துறை வளம்பெற ஆவன 


ஆராய்ச்சிப்‌ பேரறிஞர்‌ கெ. என்‌. சிவராஜ பிள்ளை 11 


செய்தார்‌. இவருடைய ஆய்வுக்குத்‌ திருவிதாங்கூர்‌ அரசாங்கமும்‌ 
மாத ஊதியம்‌ அளித்துவந்தது. 
பிள்ளையின்‌ வழித்தோன்றல்கள்‌ 

குழந்தைச்‌ செல்வத்திலும்‌ பிள்ளையவர்களுக்குக்‌ குறைவு இல்லை, 
நாராயணன்‌, இரத்தினசாமி என்ற இரு புதல்வர்களும்‌, சரஸ்வதி, 
விஜயலட்சுமி என இரு புதல்வியரும்‌ வாய்த்தனர்‌. பிள்ளைகளுக்குப்‌ 
பெற்றோர்‌ செய்ய வேண்டும்‌ உதவிகளையும்‌ இவர்‌ குறைவறச்‌ 
செய்தார்‌. இவருள்‌ எல்லோருக்கும்‌ மூத்தவர்‌ நாராயணபிள்ளை ; 
ரயில்வேயில்‌ உத்தியோகம்‌ பார்த்து இப்பொழுது ஓய்வு பெற்றுள்‌ 
ளார்‌ ; பழனியில்‌ வசித்து வருகிறார்‌. இரண்டாவது புதல்வர்‌ இரத்தின 
. சாமி திருமணமான சில வருடங்களில்‌ தாய்தந்தையரின்‌ வாழ்நாளி 
லேயே மறைந்துவிட்டார்‌. இது பிள்ளையவர்களின்‌ ஓய்வு வாழ்க்‌ 
கையில்‌ பேரதிர்ச்சியைத்‌ தந்த ஒரு நிகழ்ச்சியாகும்‌. புதல்வியர்‌ 
களைத்‌ தக்க இடங்களில்‌ வாழ்க்கைப்படுத்தினர்‌. எல்லோருக்கும்‌ 
சந்தானங்களும்‌ உள. தந்தை வழியில்‌ தமிழில்‌ பெயர்‌ சொல்லும்‌ 
வாய்ப்பு இவர்களுள்‌ மூத்த புதல்வியாகிய சரஸ்வதியம்மையாருக்கே 
வாய்த்தது. இவ்வம்மையார்‌ இயல்‌ இசை நாடகப்‌ புலமையுடை 
- யார்‌. தத்துவ சாஸ்திரத்தில்‌ ஆழ்ந்த பயிற்சி யுடையார்‌. இப்பொழுது 
துறவு வாழ்க்கையில்‌ வாழ்ந்து வருகின்றார்‌. பல ஆண்டுகளாகச்‌ 
சென்னையில்‌ உள்ள அகில இந்திய வானொலி நிலையத்தில்‌ மாதர்‌ 
பகுதியில்‌ பணியாற்றி வந்தார்‌, இவர்கள்‌ தம்‌ பேச்சாலும்‌ எழுத்‌ 
தாலும்‌ தமிழுக்குப்‌ பணிபுரியும்‌ வாய்ப்புப்‌ பெற்றது பரம்பரைப்‌ 
பண்‌ பின்‌ தொடர்பேயாகும்‌, 


பிள்ளையின்‌ தமிழ்ப்‌ பணி 


நூல்களைக்‌ கற்பதும்‌ ஆய்வுகள்‌ நிகழ்த்துவதும்‌ பொழுது போக்கா 
யிருந்தது போலவே, கவிபாடுவதும்‌ பேராசிரியர்‌ சிவராஜபிள்ளைக்குப்‌ 
பொழுதுபோக்கு ஆகும்‌. திருவனந்தபுரத்தில்‌ வாழ்ந்த காலத்தில்‌ 
சிற்சில கவிதைகளைப்‌ பற்பல காலங்களில்‌ பாடியுள்ளார்‌. அவற்றுள்‌ 
ஒரு சிலவற்றை அச்சிட்டதும்‌ உண்டு. 'மேகமாலை * என்னும்‌ சிறு 
கவிதைநூல்‌ பற்றி முன்பே பார்த்தோம்‌. * நாஞ்சில்‌ வெண்பா” 
என்னும்‌ கவிதைத்‌ தொகுதியைத்‌ தாமே, நூல்‌ வடிவில்‌ அச்சில்‌ 
வெளியிட்டனர்‌ (1935). இங்ஙனமாக அச்சில்‌ வெளிவந்தன மிகச்‌ 
சிலவே. 


அச்சில்‌ வெளிவராது கையெழுத்துப்‌ படிகளாகவே நின்று 
போனவை பல, அவற்றுள்‌ ஒரு சிலவற்றை அன்பர்கள்‌ விலைக்குப்‌ 
பெற்று வெளிப்படுத்த முயன்றதும்‌ உண்டு. இதில்‌ ஒரு நிகழ்ச்சி 
முக்கியமாகக்‌ குறிப்பிடத்தக்கது, திருநெல்வேலித்‌ தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ தோன்ற மூலகாரணமாக 
இருந்தவரும்‌, நெடுநாட்களாக அதனை நிர்வகித்து நடத்திய வரு 
மான வ, திருவரங்கம்‌ பிள்ளை அவர்கள்‌, சிவராஜபிள்ளையவர்கள்‌ 
குறட்பாவில்‌ பாடியுள்ள “வாழ்க்கை நூலை” விலைக்குப்‌ பெற்று 


12 தமிழாய்வு - 9 


வெளியிடப்‌ பெரிதும்‌ முயன்றார்‌. ஆனால்‌ நூற்‌ பிரதியைக்‌ குறித்த 
ஒரு தொகைக்கு விற்பதைவிடத்‌ தாமே அச்சிட்டு வெளிப்படுத்தி 
னால்‌ பலமடங்கு பொருள்‌ வருவாய்‌ நல்கும்‌ என எண்ணி அவர்தம்‌ 
வேண்டுகோளுக்கு அப்பொழுது பிள்ளையவர்கள்‌ உடன்படவில்லை. 


பின்னர்‌, நோயும்‌ சேரவே சற்றுச்‌ சோர்வு ஏற்பட்டது. அதோடு 
இக்காலத்திற்போல அரசாங்கமோ செல்வர்களோ பொருளுதவவும்‌ 
மூன்வராத சூழ்நிலையில்‌ அவர்கள்தம்‌ எண்ணம்‌ கடைசிவரையில்‌ 
ஈடேறவில்லை. திருவிதாங்கூர்‌ அரசாங்கத்திற்கான தமிழ்ப்பணி 
மட்டும்‌ தொடர்ந்து நடைபெற்று வந்தது. 1941ஆம்‌ ஆண்டு 
பிள்ளை அவர்கள்‌ காலமான பின்னும்‌ அந்நூல்களை வெளிப்படுத்த 
ஒருசில முயற்சிகள்‌ நடைபெற்றதுண்டு. எனினும்‌ அவை எக்‌ 
காரணத்தாலோ தடைபட்டு நின்று போயின, இங்ஙனம்‌ இவர்கள்‌ 
விட்டுச்‌ சென்றவற்றுள்‌ கவிதை நூல்கள்‌ பல ; சொல்லாய்வுகள்‌ 
பற்றிய உரைநடைகளும்‌ சில உள. இவற்றை முறையே நோக்கு 
வோம்‌. 
வாழ்க்கை நூல்‌ 

கவிதை நூல்களில்‌ பெரியவை குறட்பாவாலாகிய வாழ்க்கை 
நூலும்‌',“கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌' என்னும்‌ கவிதைத்‌ திறனாய்வு 
நூலும்‌ ஆகும்‌. “வாழ்க்கை நூல்‌” பொதுவியல்‌, ' இல்லொழுக்க 
வியல்‌, தன்னொழுக்கவியல்‌, சமூதாய வொழுக்கவியல்‌, இயற்கை 
யியல்‌, ஒழிபியல்‌ என ஆறு இயல்களையும்‌, 160 அதிகாரங்களையும்‌. 
2118 குறட்பாக்களையும்‌ கொண்டது. திருக்குறளிற்போல அதி 
காரத்திற்குப்‌ பத்துப்‌ பாடல்கள்‌ என்னும்‌ வரையறையின்றிக்‌ 
குறைந்தது ஐந்து முதல்‌ கூடுதல்‌ முப்பது வரையில்‌ பல்வேறு 
எண்தொகைகளில்‌ பாடல்களை ஆக்கியுள்ளார்‌. அந்தந்த அதி 
காரத்தின்‌ பொருள்‌ போக்கிற்கும்‌ தம்‌ கருத்திற்கும்‌ ஏற்ப அதிகாரங்‌ 
களில்‌ பாடல்களின்‌ எண்ணிக்கையை அமைத்துள்ளார்‌. 


இந்த நூலின்‌ பெயரைப்‌ பின்னர்‌ வாழ்க்கை வளாகம்‌” என்றும்‌ 
ஒருசில இடங்களில்‌ பிரதியில்‌ குறித்துள்ளார்‌. *வளாகம்‌ என்னும்‌ 
சொல்‌ பரப்பு”, உலகம்‌”, 'சூழ்விடம்‌”, சோலை” முதலிய பல பொருள்‌ 
தருவது. 'வாழ்க்கை வளாகம்‌” என்பதற்கு வாழ்க்கைச்‌ சூழல்‌ 
அல்லது வாழ்க்கைச்‌ சோலை என்று பொருள்‌ கொள்வது பொருத்த 
மாகும்‌. மாந்தர்தம்‌ வாழ்க்கைச்‌ சூழலின்‌ பற்பல கூறுகளையும்‌ 
ஆசிரியர்‌ தமது நுண்மாண்நுழை புலத்தால்‌ நோக்கி நோக்கித்‌ தமது 
கல்வி கேள்வியால்‌ பெற்ற பேரனுபவத்தைக்‌ கொண்டு ஆக்கியது 
இப்பெரு நூல்‌. ஷேக்ஸ்பியர்‌, ஷெல்லி, மில்டன்‌ முதலிய மேனாட்‌ 
டறிஞர்‌ கருத்துக்களை உட்கொண்டும்‌ அங்கங்கே சிற்சில பாடல்களை 
ஆக்கியுள்ளார்‌. இது பற்றிய குறிப்பும்‌ ஆசிரியர்‌ கொடுத்துள்ளார்‌ 
வள்ளுவப்‌ பெருந்தகை வையத்துள்‌ வாழ்வாங்கு மக்கள்‌ வாழ வழி 
காட்டுவது போலக்‌ குறட்பாவினால்‌ அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு 
என்னும்‌ உறுதிப்பொருள்களை விளங்கத்‌ தருகிறது இந்த வாழ்க்கை 
நூல்‌, 


ஆராய்ச்சிப்‌ பேரறிஞர்‌ கெ. என்‌. சிவராஜ பிள்ளை 13 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


*கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ விருத்தப்‌ பாவாலாகியது. இது 
கம்பனது பெருங்காவியத்திற்குக்‌ கவிதையில்‌ அமைந்த ஒரு 
விமர்சனநூல்‌. முன்னுரைப்‌ படலம்‌, ஆக்கியோன்‌ படலம்‌, உவமைப்‌ 
படலம்‌, இயற்கை வருணனைப்‌ படலம்‌, கதை மக்கட்‌ படலம்‌, மெய்ப்‌ 
பாட்டு வருணனைப்‌ படலம்‌, சொல்‌, நடைவனப்புப்‌ படலம்‌, 
புலமைத்திறன்‌ படலம்‌, அறவுரைப்‌ படலம்‌, கவி இலக்கணப்படலம்‌ 
எனப்‌ பத்துப்‌ படலங்களாகப்‌ பாகுபடுத்தப்‌ பெற்றது. நாலுள்‌ 
அமைந்த செய்யுள்‌ தொகை 422. உதாரணமாக எடுத்துச்‌ சேர்த்‌ 
துள்ள கம்பராமாயணப்‌ பாடல்கள்‌ 40, ஆக 462 பாடல்கள்‌ இந்‌ 
நூலில்‌ உள. காரைக்குடியிலிருந்து முன்பு வெளிவந்த குமரன்‌ 
பத்திரிகையின்‌ 1927 ஆம்‌ ஆண்டு வெளிவந்த ஆண்டுமடலில்‌ முதல்‌ 
12 பாடல்கள்‌ வெளிவந்தன. ஆகவே, 1927ஆம்‌ ஆண்டே இந்நூலை 
ஆசிரியர்‌ முற்றுவித்திருந்தார்‌ என்பது தெரியவரும்‌. பின்னர்‌, 
இவற்றுள்‌ முதல்‌ 105 செய்யுட்கள்‌ செந்தமிழ்ப்‌ பத்திரிகை இருபத்‌ 
தெட்டாம்‌ தொகுதியில்‌ மூன்று பகுதிகளாக வெளிவந்துள்ளன. 
அவற்றில்‌ ஒருசில பாடங்களை ஆசிரியர்‌ மாற்றித்‌ திருத்தம்‌ செய்தும்‌ 
தமது நூலப்பிரதியில்‌ வைத்துள்ளார்‌. சிற்சில இடங்களில்‌ கம்பர்‌ 
வாக்குகளை வேற்றுமையின்றியும்‌, ஒரு சில்‌ இடங்களில்‌ சிறு மாறு 
பாட்டோடு கொண்டும்‌ தமது விமர்சனக்‌ கவிதைகளில்‌ பயன்படுத்தி 
யுள்ளார்‌ ஆசிரியர்‌. கம்பர்‌ வாக்குகளை வேற்றுமையின்றித்‌ தரும்‌ 
பொழுது அவற்றை இரட்டைத்‌ தலைப்புள்ளி ('£ *) அமைத்தும்‌ 
(quotation marks) சிறிது வேறுபாட்டோடு தரும்பொழுது ஒற்றைத்‌ 
தலைப்புள்ளியுள்‌ (* £) அமைத்தும்‌ குறியீடு செய்து தந்துள்ளார்‌.* 


பிற நூல்கள்‌ 


இந்நூல்களையும்‌ வேறு சிலவற்றையும்‌ தனித்தனித்‌ தொகுதிகளா 
கவும்‌, ஒருசில சிறு கவிதைகளைச்‌ 'சிறுநூற்றோகை' என்னும்‌ 
பெயருடனும்‌ ஆசிரியர்‌ வெளியிடக்‌ கருதியிருந்தார்‌ என்பது அவர்‌ 
எழுதியுள்ள சிற்சில குறிப்புக்களால்‌ தெரியவருகின்றன. தனி 
நால்களாக ஆசிரியர்‌ வெளியிடக்‌ கருதிய கவிதைத்‌ தொகுதிகள்‌ 
வருமாறு: (1) இயற்கைப்‌ பாவினமும்‌ சில்லறைப்பாக்களும்‌ (2) 
நாட்டுக்‌ கண்ணிகளும்‌ சந்தப்பாக்களும்‌ (3) இசைப்பாட்டுக்கள்‌ 
(தேசம்‌, சமயம்‌, ஒழுக்கம்‌ இவற்றைக்‌ குறித்தவை). இவற்றுள்‌ 
முதல்‌ இரண்டும்‌ குழந்தைகளுக்கேற்ற கவிதைத்‌ தொகுதிகளாம்‌. 
இயற்கைப்‌ பொருள்களின்‌ அழகினை வியந்து பாடிய பாடல்‌ 
முற்பகுதியிலும்‌, பல்வகைப்‌ பொருள்களைப்‌ பற்றிய தனிப்பாக்கள்‌ 
பிற்பகுதியிலுமாகப்‌ பெற்றுள்ளன. இயற்கைப்‌ பாவினமும்‌ 
சில்லறைப்‌ பாக்களும்‌ என்னும்‌ தொகுதி, நாட்டுப்பற்றையும்‌ 
சுதந்திர ஆர்வத்தையும்‌ ஊட்டத்தக்க பாடல்கள்‌ நாட்டுக்‌ கண்ணி 


* இத்தமிழாய்வில்‌ இந்நூல்‌ முழுமையாய்‌ முதன்‌ முறையாக 
வெளிவருகிறது, 


14 தமிழாய்வு - 9 


களில்‌ உள்ளன. இசைப்‌ பாட்டுத்‌ தொகுதி முற்றும்‌ கீர்த்தனைப்‌ 
பாடல்கள்‌. அவற்றிற்குரிய இராக, தாளக்‌ குறிப்புக்கள்‌ சந்த 
மெட்டுகள்‌ ஆகியவற்றை ஆசிரியரே குஜிப்பிட்டுள்ளார்‌, இதனால்‌ 
ஆசிரியர்‌ இசைக்கலையையும்‌ நன்கு தெரிந்தவர்‌ என்பது புலனாகிறது. 


சிறு நூற்றொகை 

சிறு நூற்றொகை” என்னும்‌ தொகுப்பில்‌ ஆசிரியர்‌ ஐந்து 
கவிதைப்‌ பகுதிகளைச்‌ சேர்க்கக்‌ கருதியிருந்தனர்‌. அவையாவன: 
அருவியன்‌ காதை, உலகவாழ்க்கை, இயற்கைநலம்‌ அல்லது அழகு 
முப்பது, புதுஞானக்கட்டளை, மேகமாலை என்பன வாம்‌. இவற்றுள்‌ 
“அருவியன்‌ காதை' ஒரு கிரேக்கக்‌ கவிதையினைத்‌ தழுவிய சிறு 
காவியம்‌. கால தேசத்திற்கேற்பச்‌ சில மரபுகளும்‌ இதில்‌ கையாளப்‌ 
பட்டிருக்கின்றன; விருத்தப்‌ பாவில்‌ அமைந்தது; 122 பாடல்கள்‌ 
கொண்டது. உலக வாழ்க்கை” என்னும்‌ கவிதை, 'உலகத்தொழிலை 
விண்டு சுயநலங்கருதல்‌, உலகத்தொழிலைக்‌ கொண்டு சுயநலங்கரு 
தல்‌ ஆகிய இவ்விதக்‌ குற்றங்களை நீக்கி, பொது நலம்‌ கருதலே 
மேலான சுயநலம்‌ கருதல்‌ என்னும்‌ அரிய உண்மையைக்‌ கொண்டு 
யாவரும்‌ ஒழுகத்தாண்டுவது. பேராசிரியர்‌ சுந்தரம்பிள்ளை மனோன்‌ 
மணியத்துள்‌ வகுத்த “சிவகாமி சரிதை'யைப்‌ போன்ற தாழிசை 
நடையில்‌ உள்ளது. “இயற்கை நலம்‌ அல்லது அழகு முப்பது” 
இயற்கைப்‌ பொருட்‌ காட்சிகளைக்‌ கண்டு வியந்து வருணிப்பது; 
சந்தநடை; விருத்தப்பாவாலாகியது. இது இயற்கை நலப்‌ பெருமிதம்‌, 
இயற்கை நலவின்பம்‌, இயற்கை நலவொழுக்கம்‌ என்னும்‌ முப்பகுதி 
யாய்‌ உள்ளது. 


புதுஞானக்‌ கட்டளை 


புது ஞானக்‌ கட்டளை' என்பது கட்டளைக்‌ கலிப்பா வாலாகியது. 
ஞானப்‌ பொருளின்‌ உண்மையை உலகவாழ்க்கையுடன்‌ ஒப்பிட்டுப்‌ 
பேசுவது. ஏற்கெனவே ஆசிரியரால்‌ அச்சிடப்பெற்ற சிறு 
கவிதைகள்‌ 'மேகமாலை”, “நாஞ்சில்‌ வெண்பா? என்னும்‌ இரண்டுமாம்‌. 
இவற்றுள்‌ மேகமாலை தமிழில்‌ ஒரு புதுமுறைப்‌ புனைவு. இது 
மேகத்தைப்பற்றிய இயற்கை வருணனைக்‌ கவிதைகளைக்‌ கொண்டது. 
ஒரு செய்யுளில்தானே உணர்ச்சி வேறுபாடுகளைக்‌ குறிக்கப்‌ பல 
சந்தங்கள்‌ விரவிவரக்‌ கவி இயற்றியுள்ளார்‌, இந்த மேகமாலையில்‌ 
ஐம்பது சந்தங்களை ஆசிரியர்‌ மேற்கொண்டுள்ளார்‌. இவற்றின்‌ 
இசைப்போக்கும்‌, பொருட்பொலிவும்‌ கற்பார்க்குக்‌ கழிபேருவகை 
தருவனவாம்‌. தத்துவக்‌ கருத்துக்களையும்‌, முன்னோர்‌ மொழி பொருள்‌ 
உண்மைகளையும்‌ இதன்கண்‌ அங்கங்கே கொண்டு கூறும்‌ திறம்‌ 
வியந்து பாராட்டற்குரியது. 


நாஞ்சில்‌ வெண்பா 


நாஞ்சில்‌ வெண்பா?” 1935-ல்‌ ஆசிரியரால்‌ பதிப்பிடப்‌ பெற்ற 
நூல்‌; 240 வெண்பாக்கள்‌ கொண்டது, உரைக்‌ குறிப்பும்‌ நூலிறுதியில்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்நூல்‌ நாஞ்சில்‌ நாட்டின்‌ வளங்களையும்‌, 


ஆராய்ச்சிப்‌ பேரறிஞர்‌ கெ. என்‌. சிவராஜ பிள்ளை 35 


அங்கு வாழும்‌ மக்களின்‌ பழக்க வழக்கங்கள்‌, சமூகநிலையங்கள்‌ 
மூதலியவற்றையும்‌ விளக்கியுரைக்கின்றது. இதனை நாஞ்சில்‌ 
நாட்டின்‌ நில இயலும்‌, சரித்திரமும்‌, நாஞ்சில்‌ மக்களின்‌ வரலாறும்‌, 
மக்களின்‌ பழக்கவழக்கங்களும்‌ கூறும்‌ வரலாற்று நூல்‌ என்று 
கூறுதல்‌ மிகவும்‌ பொருந்துவதாம்‌, இந்நூல்‌ குறித்துக்‌ கவிமணி 
தேசிகவிநாயகம்‌ பிள்ளை அவர்கள்‌ பாடிய சாற்றுக்‌ கவிகளாலும்‌ 
இதன்‌ சிறப்புக்கள்‌ புலனாகும்‌. அவை வருமாறு: 


செந்தமிழ்‌ நங்கை திரைகொண்ட செல்வம்‌ கை 
வந்ததென உள்ளம்‌ மகிழ்ந்தனளால்‌ -- முந்துமென்‌ 
நண்பா! சிவராஜ நாவலா! நின்‌ நாஞ்சி 
வெண்பாவைக்‌ கேட்டு வியந்து.” 


*மூன்னைய நாஞ்சி முதுமகளிப்‌ பாவணிந்த 

பின்னை யொரு பேரிளம்‌ பெண்ணாஞள்‌ -- மன்னிரத 

வாதியரின்‌ ஆய்ந்த'கவி வாணர்‌ பெரிய ரென்று 

ஓதுவதும்‌ பொய்யுரை யாமோ?” 
சில தமிழ்ச்சொல்‌ ஆராய்ச்சி 

சிவராஜ பிள்ளை நூலாராய்ச்‌ சியும்‌, பண்டை வரலாற்று ஆராய்ச்சி 

யும்‌ செய்து, பற்பல புதுக்‌ கரூத்துக்களைத்‌ தெளிந்து கூறியதோடு, 
சொற்பொருள்‌ ஆராய்ச்சியிலும்‌ பெரிதும்‌ நாட்டம்‌ செலுத்தி 
வந்துள்ளார்‌ என்று தெரியவருகிறது, சொல்லாய்வுக்காக இவர்‌ 
எழுதி வைத்துள்ள பற்பல குறிப்புகள்‌ உள்ளன. முக்கியமாக, “சில 
தமிழ்ச்‌ சொல்லாராய்ச்சி' என்னும்‌ தலைப்பின்கீழ்‌ புறநானூற்றுப்‌ 
பாடல்களில்‌ பயின்ற ஒருசில சொற்பொருள்கள்பற்றி ஆராய்ந்து 
விளக்கம்‌ தந்துள்ளார்‌. சொற்களுக்குப்‌ பண்டை உரையாசிரியர்‌ 
தரும்‌ பொருள்‌, பதிப்பாசிரியர்‌ குறிப்பு முதலியவற்றைச்‌ சங்க 
இலக்கியப்‌ பிரயோகங்களுடன்‌ ஒப்பு நோக்கி ஆராய்ந்து, பொருள்‌ 
வரையறை செய்கின்றார்‌. சங்க இலக்கியச்‌ சொற்களுக்கு எவ்வெம்‌ 
முறைகளைப்‌ பின்பற்றிப்‌ பொருள்‌ காண வேண்டும்‌ என்னும்‌ முறை 
யினை வகுத்துக்‌ காட்டுகின்றன இவ்வுரைகள்‌. தமிழ்‌ பயில்வார்க்கும்‌ 
ஆராய்ச்சியாளர்க்கும்‌ முன்னோடியான ஒரு துணைநூல்‌ இது என்ன 
லாம்‌. இந்தச்‌ சொல்லாராய்ச்சி நூலில்‌ ஒருசிலவிடத்துச்‌ சில உரிச்‌ 
சொற்களின்‌ பொருள்‌ விரிவை “எனது தொல்காப்பிய உரிச்சொல்லா 
ராய்ச்சியிற்‌ காண்க” என்று குறிப்பிட்டுள்ளார்கள்‌. ஆகவே தொல்‌ 
காப்பிய உரிச்சொற்கள்‌ பற்றியும்‌ இவர்‌ சிறந்ததோர்‌ ஆராய்ச்சியுரை 
எழுதியிருந்தார்கள்‌ என்று தெரிகிறது. ஆனால்‌, இப்பிரதி இப்பொழுது 
கிடைத்திலது. இந்த ஆராய்ச்சி உரை இவர்‌ பல்கலைக்கழகத்தில்‌ 
பணியாற்றிய நாளில்‌ எழுதப்பட்டு அச்சில்‌ வெளியிடுவதற்காகப்‌ 
பல்கலைக்கழகத்தாரிடம்‌ ஒப்படைக்கப்பட்டிருக்கவேண்டும்‌ என்று 
எண்ணுவதற்கு இடமாயுள்ளது. சில தமிழ்ச்‌ சொல்லாராய்ச்சி” 
என்னும்‌ இந்த உரை நடைநூல்‌ சென்னையில்‌ உள்ள பேராசிரியர்‌ 
சிவராஜபிள்ளை நினைவு மன்றத்தாரால்‌ 1968ஆம்‌ ஆண்டு வெளி 
யிடப்பட்டது. 


16 தமிழாய்வு — 9 
நிறைவுரை 


இங்ஙனமாக, சிவராஜபிள்ளை திருவனந்தபுரத்தில்‌ பேராசிரியர்‌ 
சுந்தரம்பிள்ளேையை அடுத்த நாளிலிருந்து, தமது ஆயுட்காலம்‌ 
பூராவும்‌ ஆய்ந்து கற்று எழுதியவற்றுள்‌ பற்பல பல்வேறு ஏதுக்‌ 
களால்‌ மறைய நேர்ந்தன என்பது குறித்து முன்பும்‌ கண்டோம்‌. 
போனதுபோக இப்பொழுது கிடைக்கப்‌ பெற்றிக்கும்‌ கையெழுத்துப்‌ 
பிரதிகள்‌ அச்சிடப்‌ பெறுமாயின்‌ அவை என்றும்‌ நிலைத்துத்‌ தமிழுல 
கிற்குப்‌ பயன்பட்டு வரும்‌. இதில்‌ வெற்றிகிட்ட ஆண்டவன்‌ அருள்‌ 
பாலீப்பானாக! தமிழன்னை முன்‌ நின்று இதனை முற்றுவித்து வெற்றி 
நல்குவாளாக/ பேராசிரியர்‌ சிவராஜபிள்ளையவர்களின்‌ பெயரும்‌ 
தமிழன்னையின்‌ தவப்புதல்வர்கள்‌ வரிசையில்‌ என்றும்‌ நிலைபெற்று 
விளங்குவதாக! 


2. கெ. என்‌. சிவராஜ பிள்ளையின்‌ மதிநலம்‌ 


டாக்டர்‌ சி. பாலசுப்பிரமணியன்‌ 
எம்‌. ஏ., எம்‌. லிட்‌., பிஎச்‌. டி., 
தமிழ்த்துறைப்‌ பேராசிரியர்‌--தலைவர்‌, 
சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌, 
சென்னை--600 005. 


முன்னுரை 

நாஞ்சில்‌ நாடு தந்த நன்மக்களுள்‌ ஒருவர்‌ கெ, என்‌. சிவராஜ 
பிள்ளை, காவல்துறையில்‌ தம்‌ பணியைத்‌ தொடங்கிய இவர்‌ 
பத்திரிகையாளராய்ச்‌ சிறந்து, சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்த்‌ 
துறையின்‌ தலைவராக உயர்ந்தார்‌. 1927 முதல்‌ 1936ஆம்‌ ஆண்டுவரை 
(ஒன்பது ஆண்டுகள்‌) இவர்‌ தமிழ்த்துறையில்‌ இருந்தகாலை இவரது 
மதிநலம்‌ ஒளிநலம்‌ காட்டிற்று. இவர்‌ தமிழ்த்துறையில்‌ பணியாற்றிய 
காலத்தில்‌ எழுதிப்‌ பல்கலைக்கழக வெளியீடாக வெளிவந்த 
நூல்களே (உந்து' என்னும்‌ இடைச்சொற்‌ பிரயோகம்‌ அல்லது 
புறநானூற்றின்‌ பழமை--1929; தமிழ்நாட்டில்‌ அகத்தியர்‌-- கஜப 
in the Tamil land—1930; பழந்தமிழரின்‌ காலவரிசை-- The Chrono- 
logy of Early Tamils—1932} இவர்தம்‌ நுண்மாண்‌ நுழைபுலத்தையும்‌, 
பரந்துபட்ட உலக அறிவையும்‌ காட்டி, இவரை அறிஞர்‌ எனத்‌ 
தமிழ்கூறு நல்லுலகிற்கே காட்டின. 1968 ஆம்‌ ஆண்டு கெ. என்‌ 
சிவராஜ பிள்ளை நினைவுமன்றத்தாரால்‌ (சென்னை) வெளியிடப்பட்‌ 
டுள்ள 'சில தமிழ்ச்சொல்‌ ஆராய்ச்சி' என்னும்‌ நூல்‌ இவருடைய 
சங்க இலக்கியப்‌ புலமைக்குச்‌ சான்று பகரும்‌, 


“நாஞ்சில்‌ நேசன்‌”, மலபார்‌ குவார்டர்லி ரிவ்யூ” (142௨௦௨ Quarte- 
ரர Review) போன்ற இதழ்களின்‌ ஆசிரியராய்‌ இருந்து பல்வேறு 
ஆய்வுக்கட்டுரைகளை எழுதிப்‌ பெருமை பெற்ற இவர்‌, 'மதம்‌' என்னும்‌ 
பொருள்‌ பற்றிச்‌ சிறந்த கட்டுரையினை எழுதிப்‌ பரோடா மன்னரிடம்‌ 
ஐந்நூறு ரூபாய்‌ பரிசிலும்‌ பாராட்டும்‌ பெற்றார்‌. *மானிஸ்ட்‌' (MOni5t) 
என்ற அமெரிக்கத்‌ தீங்கள்‌ இதழில்‌ தத்துவக்‌ கட்டுரைகளை எழுதி 
வந்த இவர்‌, “இந்தியாவின்‌ குறிக்கோள்‌” (104148 Objectives) என்னும்‌ 
பொருள்பற்றி ஐந்து கட்டுரைகளை எழுதினார்‌. இவர்தம்‌ மதிநலம்‌ 
சிறப்புறும்‌ ஆய்வுக்‌ கட்டுரைகளால்‌ இவர்‌ மகாமேதை” எனப்‌ 
புகழப்பட்டார்‌. மனோன்மணீயம்‌ சுந்தரம்‌ பிள்ளை, கவிமணி தேசிக 


18 தமிழாய்வு - 9 


விநாயகம்‌ பிள்ளை, பண்டித முத்துசாமிப்பிள்ளை, தி. இலக்குமணப்‌ 
பிள்ளை, எஸ்‌. வையாபுரிப்பிள்ளை போன்ற பெருமக்களுடன்‌ இவர்‌ 
கொண்டிருந்த நெருங்கிய தொடர்பும்‌, இலக்கிய ஆய்வும்‌ இவரை 
ஆராய்ச்சிப்‌ பேரறிஞராக உருவாக்கியது, தம்‌ மதிநலம்‌ துலங்கும்‌ 
வண்ணம்‌ ஆராய்ச்சி நூல்களை எழுதிய கெ. எள்‌, சிவராஜ பிள்ளை 
அவர்கள்‌ சிறந்த கவிஞராகவும்‌, கட்டுரையாளராகவும்‌, பேச்சாள 
ராகவும்‌ விளங்கினார்‌. எல்லாத்‌ துறையிலும்‌ தம்‌ மதிநலம்‌ காட்டி 
ஒளி வீசிய பிள்ளை அவர்களை அவர்தம்‌ ஆராய்ச்சி நூல்களே 
குன்றிலிட்ட விளக்காய்‌ உலகிற்குக்‌ காட்டின. 


புறகானூற்றின்‌ பழமை 


உந்து என்னும்‌ இடைச்சொற்‌ பிரயோகம்‌ அல்லது புறநானூற்‌ 
றின்‌ பழமை' என்னும்‌ நூலில்‌ ஆசிரியர்‌ 'உந்தீற்று'ச்‌ சொல்லின்‌ 
பழமையை உறுதி செய்து, பின்னர்ப்‌ புறநானூற்றின்‌ பழமையை நிலை 
நாட்டுகிறார்‌. உந்தீற்றுச்‌ சொல்லினை ஆராய்‌ கின்றபொழுது வினை 
முற்று, உந்தீற்று வினைச்சொற்கள்‌, புறநானூற்றில்‌ உந்து விகுதி 
வருகை, உந்தீற்றுச்‌ சொற்கள்‌ வழக்கிழந்த நிலை, உந்தீற்றுச்‌ சொல்‌ 
பற்றித்‌ தொல்காப்பியர்‌ நன்னூலார்‌ கருத்து, திராவிட மொழிகளில்‌ 
உந்தீற்றுச்‌ சொற்களின்‌ நிலை, பண்டைத்‌ தமிழ்‌ இலக்கியத்தில்‌ உந்து 
பயின்று வருதல்‌, உந்து விகுதி உற்பத்தி என்பன போன்ற பல்வேறு 
நிலைகளில்‌ ஆசிரியர்‌ உந்தீற்றுச்‌ சொல்லின்‌ பழமையை ஆராய்கின்ற 
பொழுது அவருடைய பரந்துபட்ட சங்கநூற்‌ புலமையை அறிய 
மூடிகிறது. 


சங்கத்‌ தமிழ்‌ மொழியில்‌ திணை, பால்‌, இடம்‌ சுட்டாத வினை 
முற்று விகுதி உண்டு என்றும்‌, அவ்‌ வினைமுற்று விகுதி உந்து” 
என்றும்‌ புறநானூற்றிலிருந்து சான்று காட்டுகிறார்‌. புறநானூற்றி 
லடங்கிய 400 பாடல்களில்‌ ஏழு புலவர்களால்‌ பாடப்பட்ட பத்துப்‌ 
பாடல்களிலும்‌, புலவர்‌ பெயர்‌ தெரியாத ஒரு பாடலிலும்‌ 'உந்து” 
பயன்படுத்தப்பட்டிருப்பதைச்‌ சான்று காட்டி, புறநானூற்றின்‌ 
பழமையை ந்லைநிறுத்துகிறார்‌ ஆசிரியர்‌, உந்தீற்றுச்‌ சொற்கள்‌ 
பெயரெச்சமா அன்றி வினைமுற்று என்பதற்குப்‌ புறநானூ ற்றிற்கு 
உரை எழுதிய உரையாசிரியர்களின்‌ கருத்தை மறுத்து வினைமுற்று 
என்று கொள்வதும்‌, தொல்காப்பியர்‌ உந்தீற்று வினைமுற்றிற்குச்‌ 
சூத்திரம்‌ யாண்டும்‌ கூறவில்லை என்று அதற்குக்‌ காரணமும்‌ கூறி, 
அதனால்‌ தொல்காப்பியம்‌ உந்தற்றுச்‌ சொற்கள்‌ கையாளப்பட்ட 
புறநானூற்றிற்குப்‌ பிற்பட்டது என்று கூறுவதும்‌ கருதத்தக்கன. 


உந்தீற்றுச்‌ சொற்கள்‌ தமிழ்மொழியில்‌ பயின்றுவரும்‌ நிலை பற்றி 
ஆராய்வதோடு அமையாது மலையாளம்‌, தெலுங்கு, கன்னடம்‌ 
போன்ற திராவிட மொழிகளில்‌ பயின்று வருவதையும்‌ எடுத்துக்‌ 
காட்டி நிறுவுவது அவர்தம்‌ பன்மொழிப்புலமையைக்‌ காட்டும்‌. 


கெ. என்‌. சிவராஜ பிள்ளையின்‌ மதிநலம்‌ 19 


நிகழ்கால வினைமுற்று 


தமிழ்‌ கன்னடம்‌ தெலுங்கு 
நான்‌ போகிறேன்‌ நானுது ஹோகுத்தேனே நேனு போவுத்‌ 
சுன்னானு 
நாங்கள்‌ போகிறோம்‌ நானுது ஹோகுத்தேவே மேமு போவுத்‌ 
சுன்னாமூ 


நிகழ்கால வினையெச்சம்‌ 


தமிழ்‌ கன்னடம்‌ தெலுங்கு 
போக (ஓ௦ing) ஹோகுத்த போவுத்சு 
கட்ட (tying) கட்டுத்த கட்டுத்சு 


“இவ்விதம்‌ உந்துருவைக்‌ காட்டத்தகும்‌ நிகழ்கால வினையெச்சம்‌ 
தமிழில்‌ இல்லாது போயினும்‌, ஏனைய திராவிட மொழிகள்‌ அதனைப்‌ 
பெற்று நிற்கின்றன” எனச்‌ சான்று காட்டி நிறுவி, அதன்‌ பழமையை 
நிலைநாட்டும்‌ ஆசிரியர்‌ மதிநலம்‌ மதிக்கத்தக்கது. 


கோவூர்கிழார்‌, பரணர்‌ ஆகிய ஏழு புலவர்களின்‌ செய்யுள்‌, சொல்‌ 
நடை, பொருள்போக்கு, கோவூர்கிழாரின்‌ சமகாலப்‌ புலவர்களின்‌ 
காலம்‌ இவற்றைக்‌ கொண்டு புறநானூறு தொல்காப்பியத்திற்கு 
முந்தியது என்ற கருத்திற்கு வருகிறார்‌ ஆசிரியர்‌. ஆய்வு முடிவு 
எப்படி இருப்பினும்‌ ஆய்வுப்‌ போக்கு அவர்தம்‌ புலமையைக்‌ 
காட்டுவதாயுளது. 


1. ஆரியம்‌ கலவாத்‌ தனித்தமிழ்ச்‌ சொற்களால்‌ யாக்கப்பட்ட 
செய்யுட்கள்‌. 

2. ஆரியச்‌ சொற்கள்‌ உருமாறிக்‌ கலந்த தமிழ்ச்‌ சொற்களால்‌ 
யாக்கப்பட்டவை. 

3. ஆரியச்சொல்‌ உருவ வேறுபாடுறாது கலந்த தமிழ்ச்‌ சொற்‌ 


களால்‌ யாக்கப்பட்டவை. 


என மூன்று பிரிவுகளாகப்‌ பண்டைத்தமிழ்‌ இலக்கியங்களைப்‌ 
பகுத்துக்‌ கொண்டு மூன்றாவது பிரிவில்‌ புறநானூறு அடங்கவில்லை 
எனக்‌ காரணம்‌ காட்டிப்‌ புறநானூற்றின்‌ பழமையைச்‌ சுட்டுவது 
அருமை. 
தமிழ்‌ மண்ணில்‌ அகத்தியர்‌ 

அகத்தியர்பற்றிக்‌ கூறப்படும்‌ கதைகளுக்கிடையே உள்ள 
முரண்பாடுகளைச்‌ சுட்டிக்காட்டி, அகத்தியர்‌ ஒருவரா, பலரா என்‌ 
பதற்கு விடை காணும்‌ நிலையில்‌ எழுதப்பட்டதே தமிழ்நாட்டில்‌ 
அகத்தியர்‌ என்னும்‌ நூல்‌. அகத்தியர்‌ பிறப்பு ஐயப்பாட்டிற்குரிய 
தென்றும்‌, குடமுனி, கலசயன்‌, கலகீசுதன்‌, கும்பயோனி, கும்பசம்‌ 
பவன்‌, கடோத்பவன்‌ போன்ற அகத்தியரின்‌ மறுபெயர்களை 


20 தமிழாய்வு - 9 


ஆராய்ந்து, இவர்தம்‌ பிறப்பு இயற்கைக்கு மாறானது எனக்‌ கூறுகிறார்‌. 
அகத்தியர்‌ இமயமலையில்‌ வாழ்ந்து இருக்குவேதம்‌ மற்றும்‌ சில 
மருத்துவ நூல்களை எழுதினார்‌ என ஆரியரும்‌, பொதிய மலையில்‌ 
தங்கித்‌ தமிழ்‌ இலக்கண, மருத்துவ நூல்களை எழுதினார்‌ எனத்‌ தீரா 
விடரும்‌ கூறும்‌ புன கதைகளை எடுத்துக்காட்டி, இவற்றிற்கிடையே 
யுள்ள முரண்‌ பாடுகளைச்‌ சுட்டிக்காட்டுவது அவர்தம்‌ ஒப்பியலறிவை 
யும்‌ வடநூல்‌ அறிவையும்‌ ஒருங்கே புலப்படுத்துவதாயுளது. 


பண்டார்கரின்‌ 'தென்னகத்‌ தொடக்க வராலாறு” (Early History 
of Deccan) மாக்ஸ்முல்லரின்‌ (பண்டைய சமஸ்கிருத இலக்கிய 
வரலாறு” (History of Ancient Sanskrit Literature) வாஸ்பர்ன்‌ 
ஹாப்ஹின்ஸின்‌ இந்தியாவின்‌ பெருங்காப்பியம்‌” (The Great epic of 
Inia) ஆகிய வரலாற்று நூல்களைச்‌ சான்றுகாட்டி அகத்தியர்‌ வாழ்ந்த 
காலத்தின்‌ முரண்பாட்டைச்‌ சுட்டிக்காட்டுவது இவர்தம்‌ வரலாற்றறி 
வினைத்‌ தெள்ளிதின்‌ காட்டுகின்றது, 


ஆரியர்‌ வருகைக்குப்‌ பின்னரே தமிழ்‌ நிலத்தார்‌ அகத்தியர்‌ 
கதையை அறிந்திருந்தனர்‌ என்பதற்குச்‌ சான்றாகத்‌ திருஞானசம்‌ 
பந்தர்‌ தேவாரம்‌, திருநாவுக்கரசர்‌ தேவாரம்‌, திருவிளையாடற்புராணம்‌, 
காஞ்சிப்‌ புராணம்‌, சீகாளத்திப்‌ புராணம்‌, தாண்டவராய சுவாமிகள்‌ 
பாடல்‌ முதலியவற்றைச்‌ சான்றுகள்‌ காட்டி நிறுவுவது இவர்தம்‌ 
பரந்துபட்ட தமிழ்‌ இலக்கிய அறிவை வெளிப்படுத்துகின்றது. 
அகத்தியர்‌ பார்ப்பன ஆரிய இனத்தைச்‌ சேர்ந்தவராயிருத்தல்‌ கூடும்‌ 
எனக்‌ காரிகிழார்‌, நெட்டிமையார்‌, ஆலத்தூர்‌ கிழார்‌, தாமப்பல்‌ 
கண்ணனார்‌ ஆகிய புலவர்களின்‌ புறநானூற்றுப்‌ பாடலை வைத்துக்‌ 
கொண்டு முடிவு செய்கிறார்‌. வால்மீகி இராமாயண த்தில்‌ கூறப்படும்‌ 
அகத்தியர்‌ கதையின்‌ முரண்பாட்டையும்‌, தொல்காப்பியனாரும்‌, 
பனம்பாரனாரும்‌ அகத்தியரைக்‌ குறிக்காமல்‌ விட்டதையும்‌ சுட்டிக்‌ 
காட்டிச்‌ சிந்தனையைத்‌ தூண்டுகிறார்‌. அகத்தியர்‌ எழுதியதாகக்‌ 
கூறப்படும்‌ 'ஊழிக்காற்றுச்‌ சூத்திரம்‌, “அகத்தியர்‌ பூரணசுத்திரம்‌ 
இருநாற்றுப்‌ பதினாறு', அகத்தியர்‌ கலைஞான சூத்திரம்‌ ஆயிரத்து 
இருநூறு”, அகத்தியர்‌ வைத்திய நூறு”, “அகத்தியர்‌ எட்டு”, அகத்தியர்‌ 
சூத்திரம்‌ இருநூற்றுப்பத்து', “அகத்தியர்‌ தீக்ஷ£விதி", “அகத்தியர்‌ 
வைத்தியம்‌ பதினாறு” போன்ற நூல்களின்‌ சூத்திரங்களைச்‌ சான்று 
காட்டி இவை ஒரு கற்றறிந்த முனிவரால்‌ எழுதப்பட்டவை அல்ல 
என்று மறுக்கிறார்‌. மேலும்‌, அகத்தியர்‌ எழுத்து, மொழி, கூற்று 
ஆகியவற்றை வகைப்படுத்தும்‌ முறையையும்‌, எழுத்துக்களின்‌ பால்‌ 
தன்‌ மையை, 

“ குறிலாண்‌ பாலு நெடில்பெண்‌ பாலுமாம்‌ ** 
“ஆயுதமும்‌ மெய்யு மலியெனப்‌ படுமே” (பக்‌. 40) 


என்று வகைப்படுத்துவதோடு, எழுத்துக்களை *அமிர்தவெழுத்து', 
நஞ்செழுத்து' என்று பாகுபாடு செய்வதையும்‌ நையாண்டி செய்‌ 
கிறார்‌ ஆசிரியர்‌. 


“ ஐந்தொழி யெழுத்தெலாம்‌ வடவெழுத்‌ தாகும்‌” (பக்‌.44) 


கெ. என்‌. சிவராஜ பிள்ளையின்‌ மதிநலம்‌ 21 


என்ற நூற்பாவைச்‌ சான்று காட்டி இவையெல்லாம்‌ தமிழ்ப்பற்று 
மிக்க ஒரு முனிவரால்‌ எழுதப்பட்டவை அல்ல என நிறுவுவது இவர்‌ 
தம்‌ நுண்மாண்‌ நுழைபுலத்தைக்‌ காட்டுகிறது. 


பன்னிருபடலப்‌ பாயிரம்‌, புறப்பொருள்‌ வெண்பாமாலைப்‌ 
பாயிரம்‌, அகப்பொருள்‌ விளக்கப்‌ பாயிரம்‌, திவாகரம்‌ போன்றவற்றி 
லிருந்து அகத்தியர்பற்றிய குறிப்புகளும்‌, கந்தபுராணம்‌, காசிக்‌ 
காண்டம்‌, திருக்குற்றுலப்‌ புராணம்‌, திருவேங்கடத்தலபுராணம்‌, 
திருநெல்வேலித்‌ தல புராணம்‌, குடந்தைப்‌ புராணம்‌, மயிலைப்‌ 
புராணம்‌, வேதாரணியப்‌ புராணம்‌ போன்றவற்றில்‌ அகத்தியர்‌ 
வரலாறு எந்த அளவிற்குக்‌ கதைகளில்‌ உருவாக்கப்பட்டுள்ளது 
என்றெல்லாம்‌ சான்றுகள்‌ காட்டி ஆசிரியர்‌ நிறுவுவது அவர்தம்‌ 
பரந்துபட்ட தமிழ்‌ இலக்கியப்‌ புலமைக்குச்‌ சான்று பகரும்‌. 


ஆரியப்‌ பண்பாட்டைப்‌ பரப்ப அகத்தியர்‌ பலர்‌ இருந்திருக்க 
வேண்டும்‌ என்று கருதி இருக்குவேத அகத்தியர்‌, இராமாயண 
அகத்தியர்‌ இவர்களைத்‌ தவிரக்‌ கர்நாடகம்‌, இந்தோனிசியத்‌ தீவுகள்‌, 
தமிழகம்‌, கம்போடியா இவைகளை ஆரிய மயமாக்கப்‌ புறப்பட்ட 
நான்கு அகத்தியர்கள்‌ இருந்திருக்க வேண்டும்‌ என்று ஆசிரியர்‌ 
கருதுவது கருதத்தக்கது. 


அகத்தியரைப்‌ பற்றி ஆய்வு செய்யத்‌ தொடங்கிய ஆசிரியர்‌ 
அகத்தியர்‌ பற்றிக்‌ கூறப்படும்‌ இலக்கியச்‌ சான்றுகளையும்‌, 
வரலாற்றுச்‌ சான்றுகளையும்‌, புராண இதிகாசச்‌ சான்றுகளையும்‌ ஒப்பு 
நோக்கி, அகத்தியர்‌ பற்றிய பல்வேறு கருத்துகளில்‌ உள்ள முரண்‌ 
பாடுகளைச்‌ சுட்டிக்காட்டி, அகத்தியர்‌ பலர்‌ என நிறுவுவது அவர்தம்‌ 
மதிநல மாண்பினைக்‌ காட்டும்‌. 


பண்டைத்‌ தமிழர்களின்‌ காலவரிசை முறை 


சங்க இலக்கியத்தின்‌ பெற்றியைப்‌ பேசுவதற்கு எழுதப்பட்ட 
அலே இவர்படைத்த பண்டைத்‌ தமிழர்களின்‌ காலவரிசை என்னும்‌ 
ஆரல்‌. பழந்‌ தமிழர்களின்‌ வரலாற்றை எழுதப்‌ புகுவோர்‌ சங்க 
இலக்கியங்களைச்‌ சான்றாகக்‌ கொள்ளாது தம்‌ மனம்‌ போன போக்கில்‌ 
வரலாறு எழுதத்‌ துணிகின்றனர்‌ எனக்‌ கருதிய ஆசிரியர்‌, சங்க 
இலக்கியங்களில்‌ கூறப்பட்டுள்ள செய்திகள்‌ உண்மையானவை 
எனக்‌ கூறி, அவற்றைச்‌ சான்றாக வைத்துத்‌ தமிழர்தம்‌ வரலாற்றை 
உள்ளவாறு ஆராய்கிறார்‌. 


நான்கு பெருந்தலைப்புகளில்‌, எண்பத்தேழு உள்தலைப்புகளிட்டு 
தமிழர்தம்‌ வரலாற்றை ஆராய்கிறார்‌ ஆசிரியர்‌. வரலாற்றுக்‌ காலத்‌ 
திற்கு முற்பட்ட திராவிடர்கள்‌, அவர்தம்‌ பண்பாடு முதலியவற்றை 
யும்‌ ஆராய்கிறார்‌. சங்க இலக்கியம்‌ பற்றியும்‌ குறிப்பிடும்பொழுது 
இயற்கையைக்‌ கூறும்‌ பிரிவில்‌ எட்டுத்‌ தொகையையும்‌, பத்துப்‌ 
பாட்டையும்‌, நீதியைக்‌ கூறும்‌ பிரிவில்‌ பதினெண்‌ கீழ்க்கணக்கையும்‌ 
அடக்குகிறார்‌, சங்கம்‌ என்னும்‌ அமைப்பு தமிழகத்தில்‌ இருந்திருக்க 


22 தமிழாய்வு -- 9 
மூடியாது என்பதற்குப்‌ பத்துக்‌ காரணங்களைக்‌ காட்டி மறுப்பது 
ஆசிரியர்தம்‌ நுண்ணறிவினைக்‌ காட்டும்‌. சங்க நூல்களின்‌ தொகுப்‌ 
புப்பற்றி ஆசிரியர்‌ கூறும்‌ பல கருத்துகள்‌ ஏற்புடையன. 


1. இயற்கையைக்‌ கூறும்‌ எட்டுக்தொகை, பத்துப்பாட்டு என்‌ 
பன உண்மையான சங்க இலக்கியம்‌, 


2. எட்டுத்தொகை நூல்களுள்‌ அகநானூறு, புறநானூறு, நற்‌ 
றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு என்னும்‌ ஐந்து தொகுதிகளுக்கு 
மட்டும்‌ காப்புச்‌ செய்யுள்‌ பாடிய பாரதம்‌ பாடிய பெருந்தேவனாரே 
இந்நூல்கள்களைத்‌ தொகுத்திருக்கலாம்‌, 


3. கலித்தொகையைத்‌ தொகுத்த நல்லந்துவனாரே கலித்‌ 
தொகையை இயற்றியிருக்க வேண்டும்‌. 


4. பரிபாடல்‌, ஐங்குறுநூறு இரண்டும்‌ பிற்காலத்தில்‌ எழுதப்‌ 


பட்ட நூல்கள்‌. 


5. குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு ஆகிய நூல்கள்‌ 
பொருளாலும்‌, பாவாலும்‌, அளவாலும்‌ தொகுக்கப்பட்டிருத்தலால்‌ 
ஒரே காலத்தில்‌ ஒரே பதிப்பாளரால்‌ தொகுக்கப்பட்டிருக்க 
வேண்டும்‌ என்பன போன்ற பல்வேறு கருத்துகள்‌ ஆசிரியர்தம்‌ 
ஆழ்ந்த புலமைக்குச்‌ சான்று பகருகின்றன. 


சங்க இலக்கியத்தை முதல்‌ தரச்சான்றுகள்‌, இரண்டாந்தரச்‌ 
சான்றுகள்‌ எனப்‌ பகுத்துக்கொண்டு, பழந்தமிழகத்தில்‌ ஆட்சிபுரிந்த 
சேர,சோழ, பாண்டிய அரசர்கள்‌, குறுநில மன்னர்கள்‌ ஆகியோ 
ரைப்‌ பற்றி ஆராய்கிறார்‌. 


சங்க இலக்கியத்தில்‌ குறிப்பிடப்பெறும்‌ மன்னர்களைப்‌ பத்துத்‌ 
தலைமுறையாக வரிசைப்படுத்தி, ஒவ்வொரு தலைமுறையிலும்‌ வாழ்ந்த 
சேர, சோழ, பாண்டிய மன்னர்களையும்‌, குறுநில மன்னர்களையும்‌ 
சங்க இலக்கியச்‌ சான்று கொண்டு நிறுவுகிறார்‌. முதல்‌ தலைமுறை 
யைப்‌ பற்றிக்‌ கூறும்பொழுது வெளியன்தித்தன்‌ என்னும்‌ சோழ 
மன்னன்‌ அரசாண்டான்‌ எனவும்‌, இவனே சோழப்‌ பேரரசை நிறுவி 
னன்‌ எனவும்‌, உறையூர்மீது போர்‌ தொடுத்து அதைக்‌ கைப்பற்றி 
னான்‌ எனவும்‌, நற்றிணை, குறுந்தொகை நூல்களிலிருந்து சான்றுகள்‌ 
காட்டி நிறுவுகிறார்‌, அழிசி என்னும்‌ குறுநில மன்னன்‌ இத்‌ தலை 
முறையில்‌ குறிப்பிடப்‌ பெறுகிறான்‌. சேர, பாண்டிய மன்னர்களைப்‌ 
பற்றி இத்தலைமுறையில்‌ கூறுவதற்குச்‌ சான்றுகள்‌ இல்லையெனினும்‌ 
கொற்கையைத்‌ தலைநகராகக்கொண்டு பாண்டியர்கள்‌ ஆண்டனர்‌ 
என்று கூறுவதற்குச்‌ சான்றுகள்‌ உண்டு எனக்‌ கூறுகிறார்‌. சோழ 
மன்னன்‌ கோச்செங்கணான்‌, சேரமன்னன்‌ கணைக்காலிரும்பொறை 
ஆகியோர்‌ பத்தாவது தலைமுறையினராகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளனர்‌. 


பத்துத்‌ தலைமுறையினரின்‌ காலத்தை ஆராய்கின்றபொழுது, 
பெரிப்புளுஸ்‌, தாலமி, போன்றோரின்‌ கருத்துகளுடன்‌ ஒப்புநோக்கி, 


கெ. என்‌. சிவராஜ பிள்ளையின்‌ மதிநலம்‌ 23 


பத்துத்‌ தலைமுறையினரின்‌ காலம்‌ கி. மூ. 50 முதல்‌ கி. பி. 200 வரை 
என முடிவு செய்கிறார்‌. பந்தமிழ்‌ மன்னர்களின்‌ காலம்‌, கி. மு. 
50 முதல்‌ கி. பி, 200 வரை என்ற இவரது முடிவிற்கு அறிஞர்களி 
டையே கருத்து வேறுபாடு இருப்பினும்‌ இவர்தம்‌ ஆய்வுப்‌ போக்கு 
பாராட்டிற்குரியது. இலக்கியங்களை முதலில்‌ கால வரிசைப்படி 
பகுத்துக்கொண்டு, பின்னர்‌ அவ்விலக்கியங்களை முதல்தரச்‌ சான்று 
கள்‌, இரண்டாந்தரச்‌ சான்றுகள்‌ என மேலும்‌ பகுத்துக்‌ கொண்டு, 
தம்‌ கருத்தோடு தொடர்புடைய பிற கருத்துகளையும்‌ ஆராய்ந்து, 
வரலாற்று அறிஞர்களின்‌ குறிப்புகளையும்‌ ஆராய்ந்து, மாறுபட்ட 
கருத்துகளைச்‌ சான்றுகளுடன்‌ மறுத்து, ஆய்வுக்கு எடுத்துக்‌ 
கொண்ட பொருளை வகை தொகை செய்து வளம்‌ காணும்‌ ஆசிரியர்‌ 
தம்‌ மதிநலம்‌ மாட்சிமைக்குரியது. 


பொருள்காணும்‌ புலமை கோக்கு 


புறநானூற்றுச்‌ செய்யுளில்‌ உள்ள சில சொற்களுக்கும்‌, தொடர்‌ 
களுக்கும்‌ பண்டையுரையாசிரியர்களும்‌ டாக்டர்‌ உ. வே. சாமிநாதை 
யரும்‌ சரியான பொருளைக்‌ கூறாது விட்டனர்‌ எனக்‌ கருதி அச்சொற்‌ 
களுக்கு உண்மைப்பொருளைச்‌, சான்றுகளுடன்‌ காணும்‌ நோக்கில்‌ 
எழுதப்பட்டதே ஆசிரியரின்‌ 'சில தமிழ்ச்சொல்‌ ஆராய்ச்சி” என்னும்‌ 
நூல்‌. இந்நூலில்‌ எழுபத்தொன்பது சொற்களையும்‌, தொடர்களையும்‌ 
குறித்துப்‌ பொருள்‌ ஆராய்ச்சி செய்கிறார்‌ ஆசிரியர்‌. “பறைந்தன” 
என்பதற்கு “தேய்தல்‌” என்று உரையாசிரியர்‌ பொருள்‌ கூறியதனை 
மறுத்து அகநானூறு, புறநானூறு, தேவாரம்‌ ஆகியவற்றிலிருந்து 
சான்று காட்டி 'நீங்குதல்‌' என்னும்‌ பொருள்‌ தருகிறார்‌. :உன்னமரம்‌” 
என்பதற்கு 'உன்னம்‌-இலவ மரமென்பது மலைநாட்டு வழக்கு” என்று 
டாக்டர்‌ ௨. வே. சாமிநாதையர்‌ தந்த குறிப்புரையினை மறுத்துப்‌ 
பதிற்றுப்பத்து, பாலைக்கலி, ஐங்குறு நூறு ஆகியவற்றிலிருந்து மேற்‌ 
கோள்‌ தந்து, * உன்னமரம்‌ வேறு, இலவமரம்‌ வேறு” என்று நிலை 
நாட்டுகிறார்‌. இதுபோன்றே அனைத்துச்‌ சொற்களுக்கும்‌ அகராதி, 
நிகண்டு, தமிழ்‌ இலக்கியங்கள்‌ இவற்றிலிருந்து சான்று காட்டி 
உண்மைப்‌ பொருளை நிலைநாட்டுகிறார்‌. ஒரு சொல்லின்‌ உண்மைப்‌ 
பொருளைப்‌ காண்பதற்கு அச்சொல்‌ பயின்றுவரும்‌ இலக்கியங்களைச்‌ 
சான்று காட்டி, அப்பொருளோடு தொடர்புடையவற்றையும்‌ 
விளக்கி, முரண்பாட்டையும்‌ சுட்டி, தாம்‌ எடுத்துக்கொண்ட சொல்‌ 
லின்‌ பழைய பொருள்‌ எது என்றும்‌, புலவர்‌ எப்பொருளை மனத்தில்‌ 
கொண்டு செய்யுளைப்‌ படைத்திருப்பார்‌ என்றும்‌, இடப்‌ பொருண்மை 
நோக்கி எப்பொருளைச்‌ சுட்டவேண்டும்‌ என்றும்‌ ஆழ்ந்து நோக்கிச்‌ 
சிந்தித்துப்‌ பொருள்‌ கூறியிருப்பது அவர்தம்‌ ஆழ்ந்த புலமையையும்‌ 
ஆய்வு வேட்கையையும்‌ புலப்படுத்துவதாய்‌ அமைகிறது. 


சிறந்த கவிஞராக விளங்கும்‌ ஆசிரியர்‌ அவர்கள்‌, ' தமிழ்க்கவி 
வாணருக்கு ஒரு விண்ணப்பம்‌ * என்னும்‌ ஆய்வுக்‌ கட்டுரை எழுதி 
யுள்ளார்கள்‌. கவிதை பற்றியும்‌ தமிழிலக்கியங்களில்‌ குறைபாடுகள்‌ 
பற்றியும்‌, கவிதை இன்பம்‌ குறைந்ததற்கான காரணம்‌ பற்றியும்‌, 


24 தமிழாய்வு -_ 9 
கவிஞர்கள்‌ மேற்கொள்ள வேண்டிய பண்பு பற்றியும்‌. கம்ப 
ராமாயணச்‌ சிறப்புப்‌ பற்றியும்‌ ஆசிரியர்‌ கூறும்‌ கருத்துகள்‌ சிந்தனை 
யைத்‌ தூண்டுவன. தேர்ந்த ஆராய்ச்சியாளராக விளங்கிய பிள்ளை 
அவர்கள்‌ சிறந்த சுவைஞராகவும்‌ கவிஞராகவும்‌ விளங்கிக்‌ கவிதைத்‌ 
துறையிலும்‌ தம்‌ புலமை நலம்‌ காட்டிப்‌ புகழ்‌ பெற்றிருக்கிறார்‌. 


முடிவுரை 
கெ. என்‌. சிவராஜபிள்ள அவர்களின்‌ ஆய்வுமுறை வியப்பிற்‌ 
குரியது. ஒப்பியல்‌ ஆய்வு வளராமல்‌, முன்னோர்‌ சொன்ன கருத்தை 
அப்படியே ஏற்றுக்கொள்ளும்‌ காலக்கட்டத்தில்‌, தெளிவான 
ஆய்வுப்போக்கை ஏற்படுத்தியவர்‌ பிள்ளை அவர்கள்‌. இவர்தம்‌ 
ஆய்வுப்‌ போக்கு பின்வரும்‌ நிலைகளில்‌ அமைந்திருக்கிறது. 
1, ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்ட பொருளைப்‌ பற்றி நன்கு 
அறிந்து தெளிதல்‌, 
2. ஆய்வுக்குரிய பொருளின்‌ இலக்கியச்‌ சான்றுகள்‌ முழுவதை 
யும்‌ திரட்டித்‌ தருதல்‌, 
(அ) முதல்தரச்‌ சான்றுகள்‌ 
(ஆ) இரண்டாந்தரச்‌ சான்றுகள்‌ 
3. ஆய்வுக்குரிய பொருளோடு தொடர்புடைய பிற கருத்து 
கனை ஆராய்தல்‌, 
4. வரலாற்றுக்‌ கண்ணோட்டத்துடன்‌, வரலாற்று ஆசிரியர்கள்‌ 
குறிப்புகளைப்‌ பயன்‌ படுத்தி ஆராய்தல்‌. 
5. கால ஆராய்ச்சி செய்தல்‌, 


6. சான்றுகளை முதலாவது, இரண்டாவது என வகுத்தும்‌ 
தொகுத்தும்‌ தருதல்‌, 


7. தம்முடைய முடிவை முதலிலேயே கூறிவிட்டுப்‌ பின்னர்‌ 
அதற்குச்‌ சான்றுகள்‌ காட்டி நிறுவுதல்‌. 

மாறுபாடுடைய கருத்துகளைச்‌ சான்றுகளுடன்‌ மறுத்துத்‌ தம்‌ 

கருத்தை நீறுவுதல்‌, 

9. இலக்கியங்களில்‌ காணப்படும்‌ குறைகளை ஆழ்ந்து 

நோக்குதல்‌, 


10. அறிவியல்‌ கண்கொண்டு இலக்கிய ஆராய்ச்சி செய்தல்‌. 


தம்‌ மதிநலத்தால்‌ இலக்கிய வானில்‌ ஒளி வீசிய பிள்ளை அவர்‌ 
களை “ஆராய்ச்சிப்‌ பேரறிஞர்‌” எனக்‌ கூறுதல்‌ த்கும்‌, 


3. THE DERIVATION OF THE 
WORD ‘TAMIL 


4 Philological Causerie 


By 
Mr. K.N. SIVARAJA PILLAL.* 


The name Tamil, which denotes the most prominent of the 
Dravidian languages prevalent in South India, has for a long time 
past been giving rise to numerous attempts at philological unravelling. 
The result, however, is by no means satisfactory ; nor is it even com- 
mensurate with the varied efforts till now put forth. The word still 
remains a riddle except to those who have allowed the demands of 
their balanced judgement to be outurn by those of a greater and more 
insistent order, an intense love of their mother tongue. Scholars of 
this type seem prepared to stake their whole reputation on the corre- 
ctness of their various pet derivations, provided these are sufficiently 
flattering and tend to add to the prestige of their dearly loved langu- 
age and redound to the high name and fame of the race they belong 
to. A false sense of patriotism has blinded them to the fact that the 
very antiquity to which the name ‘Tamil’ mounts should necessarily 
preclude from its significance any advanced notions ethical, philoso 
phical, religious, etc., which we have later on come to associate with 
it. They also forget that Philology, unless handled by experts well 
versed in the science of languages in general and of the history and 
development of certain languages in particular, is apt to become a 
danger and a snare to the general scholar. The very ease with which 
one could enter this special field and spin out any edifying story to 
one’s liking, should serve as a warning that, after all, the matter is 
not so simple as it looks. The present paper is mainly intended to 
drive home this particular truth which many of us here seem some 
times to forget. 


2. 1 shall, for the purpose of clearness and consecutive treat- 
ment, distribute and arrange most of the derivations thus far offered 


*First published in Dr. 8, Krishnaswamy diyangar Commemoration Volume on his 
sixty sixth Birthday 15th April, 1936, pp. 339-347, 
க 


26 தமிழாய்வு - 9 


under certain broadly-marked groups. They fall under four great 
classes™—: 


I. Derivations due to the consideration of the Phonetic decay 
of the word ‘Tamil. 


77, Derivations due to the application of Semantics to the word 
‘Tamil’, 


777, Derivations due to religious motives. 


IV. Derivations due to mystical and symbolic motives. 


3. It may be noted that while the opinions of the fiirst two 
classes have at least a trace of reason and scientific procedure about 
them to recommend them for our serious consideration, those of the 
last two have clearly no such justification. These, after all, may be 
myth, poetry, reverie, anything but sober science. Yet I deal with 
these also here only to give the reader an idea of what a vast deal of 
ground some Tamil! scholars have still to cover before they can be 
said to touch the fringe of the scientific problem implicated in the 
derivation of such an ancient word as ‘Tamil’, Their complimentary, 
if sometimes, queer expositions, if they do not add to the world’s 
gcientific store of information, may at least serve to amuse the reader 


in a region where he has to plunge into and wade through mere dry- 
~ag-dust linguistic facts. 


4, Inthe first class 7 have to give the place of honour to the 
derivation generally offered by the Sanskritists. Moved by a motive 
exactly the opposite of the one actuating certain Tamil scholars 
mentioned above, these would not rest satisfied till almost every lan- 
guage and literature in India was brought in some way or other 
under the protecting wings of Sanskrit. To single out a prominent 
figure of this group, 1 instance Subrahmanya Dikshitar. the author of 
the Prayogavivekam, who holds that ‘Tamil’ is a corrupt form of the 
Sanskrit word ‘Dravida’. What ‘Dravida’ means in Sanskrit is n0- 
where stated, and we are as much in the dark as ever. According to 
this view, ‘Dravida’ became later on ‘Dramila’, and that again even; 
tually gave us the form “Tamil. Dr. S. Krishnaswami Aiyangar in 
his Beginnings of South Indian History, writes in the same vein. and 
supports this all too well-known view. Why the word ‘Tamil’ itself 
could not have given birth to ‘Dramila’, and that again to ‘Dravida’ 
and the order of this historical succession be completely reversed, 
none of tbese has seriously considered. They may argue that, then, 
they could not explain the later interpolation of the ‘r’ sound in the 


The Derivation of the Word ‘Tamil’ 27 


word ‘Tamil’. If so, following the same line of reasoning, they have 
to assert that the name ‘Turk’ is not the original but a descendant of 
the form “Turuska’, because it too stands without that peculiar 
sound SK. If, however. the fact is remembered that most of the langu- 
ages, including Sanskrit, in borrowing foreign words, play ducks and 
drakes with their phonetics according to their individual peculiarities 
and genius, Iam sure that their philologizing would scem to require 
revision. Another important consideration which has escaped their 
notice is that the group of languages known as the Dravidian existed 
without a name till its speakers came into contact with the later Aryan 
invaders or colonists, and it was only after long ages had elapsed since 
its birth that it was christened for the first time by the Aryan inco- 
mers. The very fact that the term ‘Dravida’ in Sanskrit does not 
carry an intelligible sense, is a conclusive evidence that it is a loan 
word from a foreign tongue. 


5. A second derivation in this class is that proposed by Dr. Pope 
that ‘Tamil’ is a corrupt form of the significant phrase ‘ten-moli’ 
(தென்மொழி) the southern language, as distinguished from Sanskrit 
or ‘vada-moli’ the northern tongue. Considered as a mere accident in 
the field of Tamil Phonology, where even fantastic contractions of 
words in course of time have developed and still develop, one cannot 
urge that Ten-moli is incapable of giving us ‘Tamil’ as one of its 
vagaries. The difficulty of accepting this derivation however lies 
elsewhere. Dr. Pope proceeds on the impossible assumption that the 
, Tamil language had no name of its own till it encountered the nor- 
thern tongue. It seems to me that Dr. Pope succumbed to the casy 
temptation of holding that the relative terms Vada-moli and Ten- 
moli are coeval in their origin and are of equal historical age. Asa 
matter of high probability Vada-moli is the first name that should 
have come into use in the language., and Ten-moli should have been 
coined much later merely as its antithetic companion. We have a right 
to inquire what should have been the name of this southern language 
before the coinge of this later name. Further, Tenmoli, being a pure 
Tamil name, it is but reasonable to suppose that it should have been 
coined by the Tamil people themselves. But is it at all likely that the 
Tamils would have waited long without a name for their language, 
and that, when it came to naming, they would have pitched upon a 
name with a direction-signifying epithet as Tenmoli simply out of the 
sheer necessity of distinguishing it from another direction-signifying 
name Vada-moli? If, on the other hand, we suppose that Tenmoli 
came into currency long before and without any reference to Vada- 
moli, perforce we have then to father its origin on the northern race, 
the Aryas. But the Tamil character of the name “‘Ten-moli’ stands 


28 தமிழாய்வு - ? 


opposed to such a view. In this connection, I may refer to the 
parallel instance of ‘Vadapulam’ (northern country) appearing in the 
Sangam poems, as the name of the border countries just to north of 
Tamilagam. This certainly did not give rise to the name Tenpulam 
for the Tamil country. When the three kingships developed in course 
of time into full-fledged monarchies, the Pandya ruler who bore 
sway in the south was called Tennavan (the southern ruler), but his 
country was never called Tenpulam, which, when coined, was appli- 
ed to the land of Yama, the dread Lord of the dead in the southern 
region. 


6. Coming to the second class of derivations arising from the 
semantic explanation of the term, I may instance four of them here: 
The first and the most popular is the one givien by Sabhapati Nava- 
lar in his work ‘Dravidaprakasika’ that Tamil means sweetness 


(இனிமை) 1.௨, that this particular language is anincomparably sweet 
mellifluous tongue. Verses like 


“தமிழ்‌ தழீஇய சாயலவர்‌'” 
“தமிழ்ப்‌ பாட்டிசைக்குந்‌ தாமரையே” 


from the writings of later poets are quoted ad nauseam to support this 
philology. Apart from the flattering nature of this derivation, there 
is nothing else to recommend it. A poet has ample ground to belaud 
the chief instrument of his art, language, as a veritable fountain of 
nectar; but sober linguists should pass it by as a mere instance of 
poetic license and fancy. The scholars who harp on the sweetness of 
Tamil seem to forget one plain fact, that to every man or woman, 
his or her language sounds as the sweetest tongue imaginable, and 
that all other languages are insipid. It is only those who have studied 
languages in a scientific way that are not victims to this natural 
bias. Moreover, ‘Tamil’ as meaning ‘sweet’ by a figure of speech. 
labours under the disadvantage of having been twisted out of its 
natural meaning by the literati, and not by the common people; nor 
even among the literati do we find any one of the earlier group, the 
Sangam poets for instance, extending the meaning of ‘Tamil’ to em- 
brace ‘Sweetness’. If the name ‘Tamil’ was coined and in circula- 
tion to denote a language at a period of time long anterior to the evo- 
lution of any literature in it, as every well-informed fairminded scholar 
should hold, it would be simply absurd to assert that the first christe- 
ners had anything like the later idea of sweetness in their minds while 
they thought of naming their language. So far from that being the 
case, the name itself, one should assume, must have been the result 
of accidental historical associations now beyond our reach, and can 


The Derivation of the Word ‘Tamil’ 29 


hardly be ascribed to any conscious effort at naming. This much is 
sufficient to dispose of the sweetness - theory about the origin of 
Tamil. 


7, The other three theories coming under the Semantic class are 
all more or less allied to the one noted above. Pupala Pillai, the 
author of Tamil-varalaru (தமிழ்‌ வரலாறு) takes Tamil to mean 
beauty (அழகு) i.e., a language which has all the elements of natural 
beauty in it, whatever that may mean. The commentator of Vira- 
8011) வட (வீரசோழியம்‌) ஊம்‌ the late Damodaram Pillai interpreted. 
Tamil as derived from the root தமி meaning the incomparable, the 
unique, and carrying with it the meaningless suffix ழ்‌ as in such words 
85 இமிழ்‌, உமிழ்‌, குமிழ்‌, etc. A slightly varied version of this is that 
of a modern school which interprets தமி the root of தமிழ்‌, 88 ‘soli- 
ஷர” (தனிமை) 4.௨, connected with any other family of languages 
in the world. All these derivations are surely highly flattering; but 
one and all of them suffer from the defect which characterises the 
sweetness theory, and are, on that account absolutely valueless from 
the standpoint of sober philology. 


8. Turning from these hypotheses, which at least seem worthy 
of some critical examination, I have to take the reader through the 
vagaries of certain other scholars who prostitute philology for their 
own ends. In this third group come the religious savants, who con- 
vert everything round them to take on a religious colour or be inspired 
by a religious motive. These scholars forget that religion, in the sense 
in which they take the word, is a system of beliefs and practices of 
immensely tardy growth, and that at the opening stages it was 
wholly innocent of all those fine-spun moral and metaphysical doc- 
trines which later on came to gather round it. Some of these opine 
that த being a divine letter it begins the name Tamil (தமிழ்‌), ௮nd 
thus plainly denotes the divine origin of that language. Another 
school, not oblivious to human interests, declares that த and ம, the 
two vital sounds in the name, signify both the perfection of divinity 
and the imperfection of humanity, s being divine and ம human in 
their phonetic properties. A third school goes still further, and 
wields the analytic weapon with a vengeance. It says that the word 
ஹப்‌ (தமிழ்‌) 18 made up of five elementary sounds த்‌ அ-ம்‌-இ 
ஆழ்‌ which do duty for the five letters of the mystic Pancaksharam of 
the Saivite religion. What should be Vaishnavites and other religio- 
nists do while thus being deprived of any claim to their mother-ton- 
gue seems to have in no way troubled these. It is unnecessary, I 
think, to offer any serious criticism of these strange, not to say, 
startling derivations. 


90 தமிழாய்வு -- 9 


9. Nextin the fourth class come an interesting series of philolo- 
gical attempts® due to mystical or symbolic motives, By a perusal of 
these the reader can at once guage to what a sorry pass Philology has 
come in the hands of this mystic coterie. I shall simply enumerate 
them in an order without stopping to discuss in detail their relative 
merits which after all amouut to nothing. (1) த in தமிழ்‌ 880068 
தகரவித்தை, ௨ mystic Mantra, the significance of which is beyond 
the capacity of ordinary mortals to comprehend or even conceive. (10) 
5 is an ambrosial letter (அமுத வெழுத்து) nd thus begins the name 
of a language sweet in every fibre of its make-up. (iii) The word 
தமிழ்‌ begins with the first vowel, அ, the easiest to pronounce by the 
mere opening of one’s mouth and blowing the breath through it. 
Thus the utter simplicity of the Tamil phonetics is justified by its 
very name, (iv) As human society is made up of the two sexes, male 
and female, the word தமிழ்‌ is formed of both male and female letters. 
(v) The name தமிழ்‌ 15 made up of two parts, the first part being 
composed wholly of natural letters இயற்கை எழுத்து an the last ழ்‌ 
standing for a peculiar, artificial and highly intricate sound 
(செயற்கை எழுத்து), The rationale of the classification of letters in- 
to the natural (இயற்கை) and the artificial (செயற்கை) need not 
detain us just now. (vi) Instead of looking at the name from the 
point of view of letters, another group goes in for a syllabic presenta- 
tion. It assets with all solemnity that தமிழ்‌ 15 a MonO-syilable, and 
refers to a language wherein monosyllabic words predominate. The 
first framers of the name, one has to suppose, sat in solemn conclave 
to take a census of the words appearing in the language for a com= 
parsion of their syllabic character, before they began seriously to give 
a name to their language. What a grand conclave it should have 
been to shame the speakers of other languages in not having hit upon 
such a strikingly original method of naming! (vii) Not satisfied with 
the tinkering on the surfaces as exhibited by the two previous schools 
in confining their attention to letters and syllables, another school 
gets deeper into phonology and says that the word தமிழ்‌ 19 made up 
of three sounds தமிழ்‌, கப hence represents in order the three types 
of sounds, hard, soft, and intermediate (வல்லோசை, மெல்‌ 
லோசை, இடைப்பட்டவோசை), 1 concede some ingenuity to these 
philologers who press into service the three-fold classification of the 
consonantal sounds by the Tamil தாகர, வல்லினம்‌, மெல்‌ 
லினம்‌, 804 இடையினம்‌ fr success in their philological venture. 
(viii) Not content with any of these derivations, another class, mys- 
tically inclained, takes தமிழ்‌ as 2 Mere symbol wherein the mystic 


2 Iam indebted to Mr. Pupala Pillai’s Tamil-varalarn for this group of 
derivations, 


The Derivation of the Word ‘Tamil’ 31 


number ‘three’ functions to their great satisfaction. If that singularly 
fertile number ‘three’ can appear in connection with முப்பொருள்‌, 
மூலவுலகு, முத்தமிழ்‌, முக்காலம்‌, முக்குணம்‌, etc., why can it not 
function, ask they, in the name of the language. Hence, தமிழ்‌, i 
the view of these theorists, should be taken as a symbolic representa- 
tion of the mystic number ‘three’. (ix) The next and last class, not 
being satisfied with any of the mundane derivations, aspires to draw 
philological inspiration from the heavenly spheres. Kartikeya 
Mudaliyar, the protagonist of this schools holds that ‘Tamil’ is a 
corruption of the word தாமம்‌ ॥iஜht, the name of Surya, the Sun- 
God! After the Ptolemaic system of astronomy was overthrown by 
the helio-centric theory of Copernicus, who is there to doubt the solar 
origin of the name Tamil? It would be interesting also to note in 
this connection the very gigantic effort of this last-named philologer 
to derive every word in the Tamil language from that solitary root or 
primitive word ௬ல்‌ (sul), the Sun. 14 cach and every word in the 
Tamil language can thus boast of a solar ancestry, it would be 
preposterous on our part 1௦ refuse a like descent to the name of the 


language itself. 


10. I do not think that this bunch of interesting, if somewhat 
quaint, derivations exhausts the list. There may still be more of a 
Hke brand. But most of them, as the reader may have already 
noticed, are beneath serious examination. ‘To others objections have 
been urged which, in my view, are really serious. Still the most fatal 
objection of them all I have not adverted to till now, and shall now 
state in detail and wind up this article. 


11. Each one of the numerous philologists mentioned above 
has gone on the assumption that Tamil is primarily the name 
of a language, and has tried to shape his derivation to suit the 
requirements of a language. On the other hand, the facts disclosed 
by general history all the world over and by Early Tamil Literature 
in particular establish beyond the shadow of a doubt that such an 
assumption is purely gratuitous, nay even fundamentally erroneous. 
That the name ‘Tamil’ denoted primarily a people or race, and only 
secondarily and derivatively the conutry inhabited by such people 
and the language spoken by them, can easily be established by an 
appeal to the history of other peoples and to the ancient history of 
the Tamils themselves. A glance at the names of peoples outside 
India and in India is enough to convince the reader that the 
names of languages and of countries are mostly derived from the 
names of peoples or races speaking such languages and inhabiting 
such countries. For instance, the names of the languages and coun- 


92 தமிழாய்வு -- 9 


tries of such peoples as the Danes, the Swiss, the Irish, the Poles, the 
Finns, the Angles, the Franks etc., are all derivatives from race- 
names. When at a later period territorial political divisions came to 
the established we find people called after the names of their countries, 
as for instance, the Australians, the Canadians the Newzealanders, 
etc. In India, the names Rajaputs and Rajaputana, Andhra and 
Andhra-desa illustrate the first principle, and the name Maharastra 
and Mahratta. Kannada and the Kanares people show the second 
and later principle of nomenclature. Both these principles of 
nomenclature preclude, however, the possibility of a language name 
taking precedence of a race-name or a country—name in point of 
antiquity. The reason for this is not far to seek. In national life, 
languages gain in importance and significance only after the birth of 
writing and development of literatures in them. Even the idea of 
speaking of languages in their pre-script pre-literary stage as separate 
entities would not have shot through the brains of their speakers. As 
in all languages writing and literatures develop comparatively at a 
much later period, it would not be reasonable to hold that the races 
had to wait the naming of the languages before they thought of 
naming themselves. On the other hand, one would be amply justified 


on grounds of general history that the languages derive their names 
from the races they belong to. 


12. Turning to the name of Tamil language, which has given 
room to 80 much fruitless philological speculation, we find that, 
in the usage of the early Sangam poets, the name occurs as denoting 
the people in the first place, and also the country occupied by 
them. Nowhere do we come across a single instance of an early poet 
using it as a language name. I don’t argue from this that the language 
had no name then as distinguished from the names of their languages 
prevalent in adjacent countries. But evidently at the spoken stage it 
did not acquire so much importance as it did when fairly arrived 
at the stage of writing. The word ‘Tamil’ in the following verses of 


the early Sangam poets, 
1. தமிழ்தலை மயங்கிய தலையாலங்‌ கானத்து, 


* குடபுலவியனார்‌ 1ஐ Puram 19-2: 


2. வைய வாய்வாட்‌ 
டமிழகப்‌ படுத்த விமிழிசை முரசின்‌ 
வருநர்‌ வரையாப்‌ பெருநா ளிருக்கைத்‌ 
தூங்கல்‌ பாடிய வோங்குபெரு நல்லிசைப்‌ 


The Derivation of the Word ‘Tamil’ 33- 
பிடிமிதி வழுதுணைப்‌ பெரும்பெயர்த்‌ தழும்பன்‌ 


கடிமதில்‌ வரைப்பி னரணூ ரும்பர்‌ 
நக்கீரர்‌ நப ககா 297. 


refers to the Tamil army of the soldiers belonging to the Tamil race. 
And in the following the same word denotes the country inhabited by 
the Tamils. 


i. வையக வரைப்பீற்‌ றமிழகங்‌ கேட்ப 
கருவூர்‌ கந்தப்பிள்ளை சாத்தனார்‌ 1௩ Puram 168-18. 


11, மண்டிணி கிடைக்கைத்‌ தண்டமிழ்க்‌ கிழவர்‌ 
முரசுமுழங்கு தானை மூவ ருள்ளும்‌ 
வெள்ளைக்குடி நாகனார்‌ 1௩ Puram 35 : 3-4 


114. தமிழ்கெழு மூவர்‌ காக்கு 
மொழிபெயர்‌ தேஎத்த பன்மலை யிறந்தே 
மாமூலனார்‌ 1 gam 31. 


Even on the assumption that the language too of the Tamil 
people must have had a name at that time, it is only reasonable 
to suppose that the language must have received its name from 
the people speaking it and not the people from the language: Thus 
from the usage of the early Sangam poets we have a right to conclude 
that ‘Tamil’ as a race-name is more ancient than Tamil as a langu- 
age-name.? We find also that this conclusion is in consonance with 
the facts disclosed by the general history of peoples in the other parts 
of the world. If so, all the linguistic derivations that have been 
hazarded till now about the origin and significance of the word 
“Tamil’ should necessarily fall to the ground. All of them take for 
granted, as a matter of course, that the name Tamil denoted prima- 
rily a language and not a race, which is just the reverse of truth. If 
at all a correct derivation of their name, it should be ethnic and not 
linguistic. 


13. Now we have to turn to the explication of this race-name 
“Tamil’. Like the names of many other races in the world this name 
too should stand unexplained for the present. The time of its origin 


புங்க 
8, The authority of the Tolkappiyam, a comparatively late work for the period 
we speak of, cannot help us in the settlement of this question of ancient history. 


த்‌ 


94 தமிழாய்வு -- 9 


naturally transcends all historical periods, and takes us to an antique 
world which saw the birth and expansion of the various races and 
peoples now inhabiting the earth. Leaving all history hehind, it 
points to a prehistoric time far back into the depth of human anti- 
quity, a time about which Ethnology merely dreams and has yet come 
to a definite conclusion. And it is into the secrets of such a word as 
this—one of the oldest in the whole range of the language —that these 
philologers attempt to pierce with the vain hope of wresting its mean- 
ing. A perusal of this article may have prepared the reader to judge 
as to which of the two classes mentioned above, the question of 
deriving the term ‘Tamil’ belongs. That word, taking its very 
early origin into cons'deration., should for the present stand inexpli- 
cable, and it would be only the part of wisdom in this connection to 
abide by the warning conveyed by the following line of Einstein 
written ccnfronted with a like insoluble problem in the field of 
Physics. “It seems to me much better’ wrote the great scientist “to 
give in to our present inability rather than be satisfied by a solution 


that is only apparent’. 


4. கல்கத்தாத்‌ தெசிய நூல்றிலையத்தீல்‌ உள்ள 
தமிழ்ச்‌ சுவடிகள்‌ 
மூ. சண்முகம்‌ பிள்ளை 


தமிழ்‌ விரிவுரையாளர்‌, திருக்குறள்‌ ஆராய்ச்சிப்‌ பகுதி, 
சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌. 


அகராதிகளுக்கெல்லாம்‌ முன்னோடியானதும்‌ நிகண்டு நூல்‌ 
களுள்‌ முதலில்‌ தோன்றியதும்‌ பழமையானதுமான திவாகர நிகண்டு 
நூலைச்‌ செம்மையுறப்‌ பரிசோதித்து ஓர்‌ ஆராய்ச்சிப்‌ பதிப்புக்‌ 
கொண்டுவரும்‌ முயற்சியில்‌ ஏறத்தாழ மூன்றாண்டுகளாக முயன்று 
வருகிறேன்‌. இம்முயற்சிக்குப்‌ பல்கலைக்கழக மானியக்‌ குழு பொரு 
ளுதவி செய்து வருகிறது, 1977-ல்‌ கேரளப்‌ பல்கலைக்கழக நூலகத்‌ 
துள்ள சுவடிகளும்‌ 1978-ல்‌ தஞ்சாவூர்ச்‌ சரஸ்வதி மகாலில்‌ உள்ள 
சுவடிகளும்‌ ஆராயப்பட்டன. இந்த ஆண்டுக்‌ கோடை விடுமுறை 
யில்‌ ஜூன்‌ மாதம்‌ கல்கத்தாத்‌ தேசிய நூல்‌ நிலையத்திற்குச்‌ 
சென்றிருந்தேன்‌. துணை ஆய்வாளராய்‌ இம்முயற்சியில்‌ என்னுடன்‌ 
பணிபுரிந்துவரும்‌ டாக்டர்‌ இ. சுந்தரமூர்த்தி அவர்களும்‌ வந்திருந்‌ 
தார்கள்‌. 18 நாள்கள்‌ (11-6-79-28-6-79) தங்கியிருந்து அங்குள்ள 
திவாகரச்‌ சுவடிகளை ஆராய்ந்தோம்‌, அதோடு அங்குள்ள பிற நூல்‌ 
சுவடிகள்‌ எவையெவை என்பது குறித்தும்‌ ஓரளவு மதிப்பிட 
இயன்றது. 


இத்‌ தேசிய நூல்நிலையத்தின்‌ தமிழ்ப்பகுதி குறித்தும்‌, அங்குள்ள 
சுவடிகள்‌ அச்சு நூல்கள்‌ குறித்தும்‌ ஆய்வாளர்‌ தெரிந்துகொள்‌ 
ளும்‌ வகையில்‌ ஒரு குறிப்பினை வெளியிட விரும்பினேன்‌. நெடுந்‌ 
தொலைவில்‌ உள்ள இந்‌ நூல்நீலையத்திற்குச்‌ சென்று அங்குள்ள 
நடைமுறைக்கு ஏற்ப நூலகத்து நூல்களைப்‌ பயன்படுத்தி வருதல்‌ 
அத்தனை எளிதன்று. எனினும்‌ முக்கியமான ஆய்வுகள்‌ செய்யும்‌ 
போது அங்குள்ள தமிழ்க்‌ கருவூலங்களையும்‌ ஆய்வாளர்கள்‌ பயன்‌ 
படுத்த வேண்டுவது அவசியமாகுமன்றோ ? எனவேதான்‌ தேசிய 
நூல்‌ நிலையத்தின்‌ தமிழ்ப்பகுதிபற்றிப்‌ பொதுவாகவும்‌, ஏட்டுச்‌ 
சுவடிகள்‌ குறித்துச்‌ சிறப்பாகவும்‌ இங்கு எழுத முற்படுகிறேன்‌. 

கல்கத்தாவில்‌ நிறுவப்பெற்றுள்ள தேசிய நூல்‌ நிலையம்‌ மிகமிக 
அழகியதாய்‌ விளங்கும்‌ பெருமாளிகையில்‌ அமைந்துள்ளது. ஒரு 
காலத்தில்‌ இது இராசப்பிரதிநிதியாகிய வைஸ்ராய்மார்‌ வசித்த பெரு 


36 தமிழாய்வு -- 9 


மாளிகை. இம்மாளிகையைச்‌ சுற்றிலும்‌ பெரும்பரப்புடைய தோட்‌ 
டம்‌ கண்ணுக்கினிய காட்சி நல்குகிறது. 1948ஆம்‌ ஆண்டு தொடங்‌ 
கப்பெற்ற இந்நூல்‌ நிலையம்‌ 31 ஆண்டுகளில்‌ படிப்படியாய்‌ வளர்ந்து 
கொண்டிருக்கிறது. பாரத நாட்டில்‌ உள்ள எல்லா மொழிகளுக்கும்‌ 
உரிய நூல்களும்‌ இங்கு உள. 1954ஆம்‌ ஆண்டு ஏற்பட்ட நாலகச்‌ 
சட்டத்தால்‌ நம்‌ நாட்டில்‌ அச்சாகும்‌ எந்த ஒரு நூலுக்கும்‌ உரிய 
பிரதி இந்த நாலகத்திற்குத்‌ தவறாது உரிமையாளர்‌ அனுப்பி வைத்தாக 
வேண்டும்‌. ஆதலால்‌ இங்கு எல்லா நூல்களும்‌ வந்து சேர வாய்ப்‌ 
பாய்‌ இருக்கிறது. 


ஆண்டுதோறும்‌ வெளிவரும்‌ நூல்களுக்கு விவரம்‌ தயாரித்து 
“இந்தியத்‌ தேசிய நூல்‌ விவரப்‌ பட்டியலை” (Indian National Biblio- 
வாடி) ரோமன்‌ எழுத்தில்‌ வெளியிட்டும்‌ வருகிறார்கள்‌. தமிழ்ப்‌ பகுதி 
பற்றிய விவரங்கள்‌ தனியாகவும்‌ சில ஆண்டுகளுக்குத்‌ தொடர்ந்து 
வந்துள்ளன. 1958-ஆம்‌ ஆண்டிலிருந்து 1963 வரை ஆண்டு தோறும்‌ 
இப்பட்டியல்‌ வெளிவந்தது. பின்னர்‌, ஐந்தாண்டுத்‌ தொகுதியாக 
(1963-1967) இது வெளிப்போந்தது. அதன்‌ பின்னர்‌ ஏழாண்டுத்‌ 
தொகுதியாக (1968-1974) இப்பொழுது வெளிவர இருக்கிறது. இந்த 
ஏழாண்டுத்‌ தொகுதி தமிழ்நாட்டு அரசாங்க அச்சகத்தில்‌ அச்சிடப்‌ 
பட்டு வருகிறது. இந்‌ நூல்விவரத்‌ தொகுதிகள்‌ தமிழ்‌ நூல்‌ வரலாற்‌ 
றுக்‌ களஞ்சியமாகும்‌. 


இந்‌ நூல்நிலையத்திலே தொடக்க நாளில்‌ தமிழ்‌ நூல்கள்‌ மிகக்‌ 
குறைவாகவே இருந்தன. அப்பொழுது இத்தமிழ்ப்‌ பகுதிப்‌ பொறுப்‌ 
பாளராயிருந்த திரு. பி, நா. வேங்கடாச்சாரியர்‌ அவர்கள்‌ முயற்சி 
யால்‌ பழம்‌ பதிப்புகள்‌ முதலிய அரிய தமிழ்‌ நூல்கள்‌ இங்கு வந்து 
சேர்ந்தன, தமிழ்‌ நாட்டில்‌ நூல்களைப்‌ போற்றி வந்த வில்வா 
ரணிப்‌ பச்சையப்பனார்‌, கொடுமுடி ராசகோபாலன்‌ போன்றோர்‌ தம்‌ 
மிடமுள்ள பழம்‌ பதிப்புகளையும்‌ அரிய நூல்களையும்‌ இந்நூல்‌ நிலை 
யத்திற்கு என விலைக்குத்‌ தந்தனர்‌. 

இவ்வாறு விலைக்கு வாங்கி நூல்‌ தொகுதிகளைச்‌ சேர்த்தது ஒரு 
பாலாக அறிஞர்கள்‌ நன்கொடையாகத்‌ தரும்‌ நூல்களையும்‌ பெற்று 
அவரவர்கள்‌ பெயரால்‌ தனிப்பகுதியாக வைத்தும்‌ இங்குப்‌ போற்றி 
வருகிறார்கள்‌. தமிழ்ப்‌ பகுதிக்குக்‌ கிடைத்த பெரிய நன்கொடை 
பேராசிரியர்‌ எஸ்‌, வையாபுரிப்‌ பிள்ளையவர்கள்‌ தொகுத்து வைத்துப்‌ 
போற்றிய நூல்களாகும்‌. பேராசிரியர்‌ காலஞ்சென்றபின்‌ (1956) 
அவர்கள்‌ போற்றிய அச்சுப்‌ புத்தகங்கள்‌ அனைத்தையும்‌ நன்‌ 
கொடையாகத்‌ தந்ததோடு அவர்கள்‌ தொகுப்பிலுள்ள 300-க்கு 
மேற்பட்ட ஓலை ஏட்டுச்சுவடிகளையும்‌ 1960ஆம்‌ ஆண்டு அவர்‌ தம்‌ 
கால்வழியினர்‌ இந்‌ நூல்‌ நிலையத்திற்கு அளித்துள்ளனர்‌. 

பேராசிரியர்‌ எஸ்‌. வையாபுரிப்‌ பிள்ளையவர்கள்‌ தொகுப்பிலுள்ள. 
4500க்கு மேற்பட்ட நூல்கள்‌* மூன்று பெரிய இரும்பு அடுக்குப்‌ 


* தமிழ்‌ 2943, ஆங்கிலம்‌, பிரஞ்சு, ஜெர்மன்‌ நூல்கள்‌ 1543, சம்ஸ்‌ 
கிருதம்‌ 113, மலையாளம்‌ 16, 


கல்கத்தாத்‌ தேசிய நூல்‌ நிலையத்தில்‌ உள்ள தமிழ்ச்‌ சுவடிகள்‌ 37 


பேழைகளில்‌ அவர்தம்‌ பெயர்‌ பொறித்து வைக்கப்பட்டுள்ளன. 
இவற்றோடு பேராசிரியர்‌ அவர்கள்‌ அவ்வப்போது தொகுத்து எழுதி 
வைத்திருந்த பற்பல குறிப்புகள்‌, அகராதிகள்‌, சிற்சில நூல்களுக்கு 
ஏடு பார்த்து எழுதிவைத்த காகிதப்‌ பிரதிகள்‌ ஆகியவையும்‌ உள. 


இவை ஒருபாலாக, இனி ஏட்டுச்‌ சுவடிகள்‌ பற்றிய கணிப்புக்கு 
வருவோம்‌. ஏட்டுச்‌ சுவடிகள்‌ காற்றடக்கம்‌ செய்யப்பட்ட (Air- 
conditioned) அறையில்‌ பல அடுக்கு இரும்பு நிலைப்‌ பேழையில்‌ 
வைத்துக்‌ காக்கப்பட்டு வருகின்றன. இத்தொகுப்பில்‌ சங்க 
நூல்கள்‌ தொடக்கமாகப்‌ பிற்காலப்‌ பிரபந்தங்கள்‌ வரையில்‌ 
பல்வேறு காலத்தும்‌ தோன்றிய நூல்களின்‌ சுவடிகள்‌ 340-க்கு மேல்‌ 
உள. ஒரு சுவடியிலேயே வேறு நூல்கள்‌ சேர்ந்து அமைந்துள்ள 
சுவடிகளும்‌ பலவாகும்‌. இவற்றையும்‌ தனித்தனியே பிரித்து நோக்கி 
னால்‌ நூல்களின்‌ எண்ணிக்கை மிக அதிகமாகும்‌. 


பேராசிரியர்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்ப்‌ பேரகராதிப்‌ 
பதிப்பாசிரியராகப்‌ பணியேற்ற பின்பே ஏடுகளைத்‌ தொகுப்பதில்‌ 
நாட்டம்‌ மிகக்‌ கொண்டார்‌. முதலில்‌ அகராதிக்குப்‌ பயன்படும்‌ 
நிகண்டுச்‌ சுவடிகளை முயன்று தேடினார்‌. தேடியது மாத்திரமன்றி, 
தமிழகராதியின்‌ ஆதார நூற்றொகுதி' என்னும்‌ பொதுத்தலைப்பில்‌ 
பல நிகண்டுகளைப்‌ பரிசோதித்து அச்சிட்டும்‌ வெளியிட்டார்‌. நாம 
தீப நிகண்டு, பொதிகை நிகண்டு, கயாதர நிகண்டு, அரும்பொருள்‌ 
விளக்க நிகண்டு ஆகியவை முதன்முதலாக அச்சுருவம்‌ பெற்றன. 
இவைபோன்ற அகராதிமோனைக்ககராதி எதுகை, கைலாச நிகண்டு, 
பல்பொருட்சூுளாமணி, விரிவு நிகண்டு முதலியன இன்னும்‌ 
அச்சிடப்‌ பெறாமல்‌ இருந்துவருகின்ற நிகண்டுச்‌ சுவடிகளாகும்‌. 


அச்சில்‌ வந்த நிகண்டு நூல்களாகிய திவாகரம்‌, பிங்கலம்‌, உரிச்‌ 
சொல்‌ நிகண்டு, சூடாமணி நிகண்டு, அகராதி நிகண்டு, ஆசிரிய 
நிகண்டு ஆகியவற்றிற்கும்‌ சுவடிகள்‌ பலவாக உள்ளன. எல்லா 
நிகண்டுகளிலும்‌ தீவாகரத்திற்குரிய சுவடிகள்‌ மிக அதிகமாகும்‌. 


இங்குள்ள திவாகரச்‌ சுவடிகள்‌ 27. தமிழ்நாட்டுச்‌ சுவடி நிலை: 
யங்கள்‌ எல்லாவற்றிலும்‌ உள்ள ஏடுகளைச்‌ சேர்த்து நோக்கினாலும்‌ 
கூட இந்தத்‌ தொகையை எட்டாது. இவற்றுள்‌ முற்றும்‌ பூர்த்தியான 
ஏடு 17; ஒருசில தொகுதிகள்‌ குறைவுபட்டு அபூர்த்தியாயுள்ளவை 
10, பேராசிரியர்‌ தம்‌ கைப்படப்‌ பாடபேதக்‌ குறிப்புடன்‌ பிரதி 
செய்து வைத்துள்ள கையெழுத்துப்‌ பிரதி ஒன்றும்‌ இங்குக்‌ காணப்‌ 
படுகிறது. 


இவற்றைப்‌ பரிசோதித்ததில்‌ திவாகரத்தின்‌ முதல்‌ நூற்பா 
அருகன்‌ பெயர்‌ பற்றியது என்பதும்‌ அச்சிட்ட நூல்களில்‌ சிவன்‌ 
பெயரில்‌ தொடங்குவது பின்வந்தோர்‌ செய்த மாற்றம்‌ என்பதும்‌ 
விளக்கமாயிற்று. பிற சமயத்தாரால்‌ எழுதப்பட்டதும்‌ வெவ்வேறு 
பிரதேசங்களைச்‌ சார்ந்ததுமான ஆறு ஏடுகள்‌ அருகன்‌ பெயர்த்‌ 
தொடக்கமாக உள்ளமை கவனிக்கத்தக்கது, 


38 தமிழாய்வு -- 9 


சிறப்பாக ஒருசொல்‌ பல்பொருள்‌ உரைக்கும்‌ பதினொன்றாம்‌ 
தொகுதியில்‌ ஏற்பட்டிருந்த ஐயங்களை இங்குள்ள பிரதிகளே தீர்த்து 
வைத்தன. அகராதிபோலச்‌ சொற்பொருள்களைத்‌ தொகுத்துத்‌ 
தருவது இந்தத்‌ தொகுதியே. இத்தொகுதியில்‌ நூலாசிரியர்‌ ஆதியில்‌ 
அமைத்திருந்த நூற்பா அடைவு முறை எதுகை மோனை அமைதியில்‌ 
செல்லும்‌ ஒருவகை முறையாகும்‌ என்பது தெளிவாகத்‌ தெரிய 
வந்தது- 


அகராதிகள்‌ வழக்கத்திற்கு வரத்தொடங்கிய காலத்தில்‌ இத்‌ 
தொகுதியைப்‌ பயன்பாடு கருதி ஆதியிற்‌ பொருள்‌ அத்தத்துப்‌ 
பொருள்‌ என்று இருகூறுக்கி, அவ்வப்பகுதியில்‌ அமைவதற்குரிய 
தத்திரங்களையும்‌ பெரும்பாலும்‌ அகராதியாக அபக கரம்‌; 
கிபி, 1702ஆம்‌ ஆண்டில்‌ எழுதப்பெற்ற திவாகர எடே ஆதியிற்‌ 
பொருள்‌ அந்தத்துப்‌ பொருள்‌ என்னும்‌ பாகுபாட்டில்‌ உள்ளது, 
இதன்‌ மேலும்‌ ஒன்பது ஏடுகள்‌ இம்முறையில்‌ எழுதப்பட்டவை 
இங்கு உள. இப்பொழுதுள்ள அச்சு நூல்களில்‌ இப்பகுப்பு முறை 
காணப்பட்ட போதிலும்‌ ஏடுகளில்‌ காணப்படும்‌ சூத்திர அடைவு 
முறைக்கும்‌ அச்சு நூல்களுக்கும்‌ வேறுபாடு மிகுதியாக உள்ளன. 
திவாகரத்தை ஆதியில்‌ அச்சிடத்‌ தொடங்கியோர்‌ இரு பகுதிகளிலும்‌ 
உள்ள அகராதி வரிசையை இக்காலக்‌ கொள்கைக்கு ஏற்ப மாற்றி 
அமைத்துள்ளனர்‌ என்பதும்‌ நன்கு தெளிவாகிறது. 


இதன்‌ மேலும்‌ இப்பதினொன்றாம்‌ தொகுதியில்‌ உள்ள சூத்திரங்‌ 
கள்‌ அனைத்தையுமே பொருள்‌ விளக்க மூலச்‌ சொற்கள்‌ அகராதி 
யாக அமையும்‌ வகையில்‌ அமைத்து எழுதப்பட்ட ஏடு ஒன்றும்‌ 
(3263) இங்கு உள்ளது. இம்முறை பேராசிரியர்‌ மு. இராகவையங்கார்‌ 
அவர்கள்‌ எழுதிவைத்துள்ள கையெழுத்துப்‌ பிரதியில்‌ காணப்படு 
கிறது. ஆகவே, இம்முறைக்கு ஆதரவாகவும்‌ சில ஏடுகள்‌ நாட்டி 
லிருந்திருக்க வேண்டும்‌ என்பதும்‌ தெளிவாயிற்று, இவ்வாறாகத்‌ 
திவாகரத்தின்‌ பதினொன்றாம்‌ தொகுதியில்‌ ஆசிரியர்‌ அமைத்த முறை 
ஒன்றாகவும்‌, அதனை அகராதி போலப்‌ பயன்‌ கொள்ளப்‌ பின்வந்‌ 
தோர்‌ மாற்றியமைத்த முறை இருவேறு வகையாகவும்‌ உள்ளமையை 
இங்குள்ள ஏடுகள்‌ தெளிவுபடுத்துகின்றன., 


திவாகரத்தைப்‌ போலவே மிகவும்‌ அதிகமான சுவடிகள்‌ 
கொண்ட மற்றொரு நூல்‌ கம்பராமாயணம்‌. கம்பராமாயணச்‌ சுவடி 
களை நோக்கிப்‌ பேராசரியர்‌ பலகாலம்‌ பாடபேதங்களைக்‌ குறித்து 
வைத்திருந்தார்‌. பாடபேதக்‌ குறிப்புகளுடன்‌ கம்பராமாயணத்திற்‌ 
குத்‌ திருந்திய பதிப்பொன்றைக்‌ கொண்டு வரவும்‌ அவர்கள்‌ வாழ்‌ 
நாளெல்லாம்‌ முயன்று வந்தவர்கள்‌. பால காண்டத்தின்‌ முதல்‌ எழு 
படலங்களும்‌ (1937), யுத்த காண்டத்தின்‌ முதல்‌ மூன்று படலங்களும்‌ 
(1932) மாதிரிக்காக அவர்களால்‌ வெளியிடப்பட்டன. அவர்கள்‌ 
தொகுத்த பாடபேதக்‌ குறிப்புகள்‌ இங்கு உள. தாம்‌ தொகுத்து வைத்‌ 
துப்‌ போற்றிய குறிப்புகளைக்‌ கம்பராமாயணம்‌ முழுமையும்‌ உரை 
யுடன்‌ பலமுறை வெளியிட்ட பெரியார்‌ வை, மு. கோபாலகிருஷ்ண 


கல்கத்தாத்‌ தேசிய நூல்‌ நிலையத்தில்‌ உள்ள தமிழ்ச்‌ சுவடிகள்‌ 39 
மாச்சாரியருக்குப்‌ பேராசிரியர்‌ உதவினார்‌. பேராசிரியர்‌ குறிப்புகளைப்‌ 
பயன்‌ படுத்தியமைகுறித்து அவர்‌ தம்‌ பதிப்பு முகவுரைகளில்‌ நன்றி 
யுடன்‌ குறித்துள்ளார்‌. பேராசிரியர்‌ வையாபுரிப்‌ பிள்ளையவர்கள்‌ 
தொகுத்து வைத்துள்ள கம்பராமாயணச்‌ சுவடிகள்‌ 77. 


இங்குள்ள நிகண்டு ஏடுகள்‌ 65, அகராதி ஏடுகள்‌ 7; இவ்வக 
ராதிகளில்‌ பலவும்‌ வீரமாமுனிவரின்‌ சதுரகராதி பற்றியவை, 
3138ஆம்‌ எண்‌ இடப்பெற்ற ஏடு சதுரகராதியினின்றும்‌ வேறுபட்டது. 
*அகக்காழ்‌ - உள்‌ வயிரம்‌! என்பது தொடக்கமாக *வெளவியம்‌ - 
துன்பம்‌' என்பதுவரை இருப்பதால்‌ இது நிறைவு பெற்றதோர்‌ தனி 
அகராதியே. 

விகடப்‌ பிரசங்கப்‌ பழமொழி” என்பது பழமொழிகளின்‌ ஒரு 
தனித்‌ தொகுப்பு. அகரவரிசையில்‌ ஒவ்வோர்‌ எழுத்துக்குமுரிய 
பழமொழிகள்‌ தனித்தனிப்‌ பகுதிகளாகப்‌ பிரித்து ஏட்டில்‌ எழுதப்‌ 
பட்டுள்ளன. பெயரிலிருந்தே வேடிக்கையாகப்‌ பிரசங்கம்‌ புரிவார்‌ 
எடுத்து இயம்புவதற்குரியவை இவை என்று ஊகிக்கலாம்‌. இது, 
“அகங்கண்டதைப்‌ புறஞ்சொல்லாதே” என்பது தொடங்கி, “வைத்த 
பண்டம்‌ பார்த்து வயிறெரிந்து நின்றது போல' என்னும்‌ பழமொழி 
வரையுள்ள ஒரு பழமொழி அகராதி. 


இலக்கண நூல்களுள்‌ பழமையான தொல்காப்பியத்திற்கு மூல 
ஏடு ஒன்றும்‌ உரை ஏடுகள்‌ 9ம்‌ உள்ளன. இளம்பூரணர்‌ உரை ஏடு 
களில்‌ எழுத்ததிகார உரை ஏடுகள்‌ 3 ; சொல்லதிகாரம்‌ 1; பொருளதி 
காரம்‌ 1, தொல்காப்பியப்‌ பொருளதிகார இளம்பூரணர்‌ உரைக்கு 
ஆதாரமான ஏடு தமிழ்‌ நாட்டிலேயே இஃது ஒன்றேதான்‌. இதனை 
வ.உ. சிதம்பரம்‌ பிள்ளையவர்களும்‌ பேராசிரியர்‌ வையாபுரிப்‌ பிள்ளை 
யவர்களும்‌ முதல்முதலாகச்‌ சென்னை வாவிள்ளா ராமசாமி சாஸ்‌ 
துருலு அண்ட்‌ ஸன்ஸ்‌ கம்பெனி வாயிலாக வெளியிட்டனர்‌ (1936). 
பின்வந்த பதிப்புகள்‌ இதனைப்‌ பார்த்து அச்சிடப்பட்டவையே. 
பொருளதிகார நச்சினார்க்கினியர்‌ உரையேடு 4; பேராசிரியர்‌ உரை 
யூடன்‌ கூடிய ஏடு 1. 


மற்றும்‌ நேமிநாதம்‌, வீரசோழியம்‌, நன்னூல்‌, யாப்பருங்கலக்‌ 
காரிகை, தண்டியலங்காரம்‌, நாற்கவிராச நம்பி அகப்பொருள்‌, 
இலக்கண விளக்கம்‌, பிரயோக விவேகம்‌. நவநீதப்‌ பாட்டியல்‌, 
விசாகப்பெருமாளையர்‌ அணியிலக்கணம்‌ என்னும்‌ இலக்கண 
ஏடுகள்‌ 27. இவற்றுள்‌ நன்னூலுக்கும்‌ (6) இலக்கண விளக்கத்‌ 
திற்கும்‌ (9) ஏடுகள்‌ பலவாக உள்ளன. நன்னூல்‌ விருத்தியுரை 
ஏடு ஒன்று கொல்லம்‌ 857-ல்‌, அதாவது கி. பி. 1682-ல்‌ எழுதப்பட்ட 
தாகும்‌. 


சங்க நூல்களில்‌ பத்துப்பாட்டு, அகநானூறு, பதிற்றுப்பத்து 
ஏடுகள்‌ உள, திருவள்ளுவர்‌ திருக்குறளுக்கு மூல ஏடு ஒன்றும்‌ 
உரை ஏடுகள்‌ 6ம்‌ உள. உரை ஏடுகளுள்‌ பரிமேலழகர்‌ உரையேடு 
3. பரிமேலழகர்‌ உரையை ஓட்டி எழுதப்பெற்ற எளிய உரை ஏடு 1; 
எளிய முறையில்‌ அமைந்த பொழிப்புரை ஏடுகள்‌ 2, பரிமேலழகர்‌ 


40 தமிழாய்வு -- 9 


உரைக்கு விளக்கம்‌ தரும்‌ திருமேனி இரத்தின கவிராயர்‌ எழுதிய 
“நுண்பொருள்‌ மாலை' ஏடு ஒன்றும்‌ காணப்படுகிறது. திருக்குறள்‌ 
வெண்பா வரிசையில்‌ 'தீருவேங்கட வெண்பா” என்பது குறிப்பிடத்‌ 
தக்கது. இஃது இதுவரை அச்சில்‌ வாராத ஒன்று. இதுபோன்றே 
“திருக்குறள்‌ திருவிருத்தம்‌' என்னும்‌ பெயரில்‌ உள்ள குறள்‌ விளக்க 
நூல்‌ ஒன்றும்‌ உளது. 


திருவள்ளுவர்‌ குறள்‌, திருவள்ளுவமாலை, நாலடியார்‌ என்னும்‌ 
பெயரில்‌ அமைந்த ஏடு ஓர்‌ ஆராய்ச்சியுரை ஏடாகும்‌. கி. பி, 1942ல்‌ 
மேலே சுட்டிய பெயரில்‌ நூல்‌ அச்சாகியுள்ளது. இந்த அச்சு நூலைக்‌ 
குறித்து, 


“இது பொத்தகம்‌ கலியுகாப்தம்‌ 4900-க்கு ஆங்கிரீசளு 
தொண்டை மண்டலம்‌ சென்னைப்‌ பட்டணத்தில்‌ தஞ்சை 
நகரம்‌ மலையப்ப பிள்ளை குமாரன்‌ ஞானப்‌ பிரகாசனால்‌ 
அச்சிற்‌ பதிப்பிக்கப்பட்டது. மாசம தினச்‌ சரிதையின்‌ 
அச்சுக்கூடம்‌, ஆண்டு 1812” 


என்று விவரம்‌ குறிக்கப்பட்டுள்ளது, இந்த அச்சு நூலை அந்நாளில்‌ 
வாழ்ந்த வித்துவான்கள்‌ பலர்‌ கூடி ஆராய்ந்து அதில்‌ உள்ள பிழை 
களை எடுத்துக்காட்டி, திருத்தங்களும்‌ குறித்துள்ளார்கள்‌. இது 
பற்றி ஏட்டில்‌ காணும்‌ விவரம்‌ பின்வருமாறு : 


“திருநெல்வேலி அம்பலவாண கவிராயர்‌ பிழை தீர்த்துச்‌ 
சென்னப்பட்டினத்துக்கு அனுப்பிவிச்சு அவ்விடத்திலிருந்த 
திருவாவடுதுறை ஆதீன வித்துவான்‌ அம்பலவாணத்‌ தம்பி 
ரான்‌, சீகாழி வடுகநாத பண்டாரம்‌ அவர்கள்‌ மறுபடிக்‌ 
கண்ணோட்டத்துடன்‌ ஆராயப்பட்டு அச்சிற்‌ பதிப்பித்த 
காயிதப்‌ பொத்தகத்தை ஆழ்வார்‌ திருநகரியில்‌ தேவர்பிரான்‌ 
கவிராயர்‌ ஆதிநாத பிள்ளை தலத்தேடுகள்‌ வைத்துச்‌ 
சோதித்து வேறேடு எழுதியிருப்பது, மறுபடி திருநெல்வேலி 
யில்‌ அம்பலவாண கவிராயரிடத்தில்‌ தீர்மானமானது.”? 


இந்த ஏடு ஒரு பாட வேறுபாட்டு ஆராய்ச்சி ஏடு ஆகும்‌. 


பதினெண்‌ கீழ்க்‌ கணக்கு நூல்களுள்‌ திருக்குறளேயன்றி 
நாலடியார்‌ (5), பழமொழி (1), நான்மணிக்கடிகை (1) முதலிய 
நூல்கள்‌ (5) உள்ளன. எல்லாவற்றிற்கும்‌ உரையேடுகளும்‌ இங்கு 
உள, புறத்திரட்டு ஏடுகள்‌ 3 உள்ளன. இந்நூல்‌ பேராசிரியர்‌ 
புரிப்‌ பிள்ளையவர்களால்‌ சென்னைப்‌ பல்‌ 
வெளியிடப்பட்டுள்ளது (1938). 


வையா 
கலைக்‌ கழக வெளியீடாக 


, மாதர்‌ நீதி என்னும்‌ ஒரு சிறு நூல்‌ ஏடு கி. பி, 1914-ல்‌ அச்சிடப்‌ 
பட்ட அச்சுப்‌ புத்தகத்தைப்‌ பார்த்து எழுதப்பட்டது. இது போல்‌ றே 
ச டி ட ்‌ தி தலி 
உரிச்சொல்‌ நிகண்டு ஏடுகளுள்‌ ஒன்று புதுவைமாநகரம்‌ குவேற்னமா 
அச்சுக்கூடத்தில்‌ துத்தென்‌ துரையவர்களால்‌ 1840-ல்‌ பதிப்பிக்கப்‌ 


“COLT “மா ச 1449 ரா்ழுபல(ஐ — Hips 5 

6897 7 ௪ (069 NoPE — ரம திலம ~ UST 2 
£ரரரர ‘GE 4992 Moos — ப9-ரர்ரர்ம-ர 

பாபூமகு பலி. உ2--முரராபசரழ மாருத ஏ 


கவர மால எ தில்லி என்‌ சன்ன 
சல த்க்‌ சல்‌ 
ப்தி தட ரல தட்ச்‌ ல்‌ கை ஒழ 


ட 


டது ப 2 கா. 
mw கால்‌ பர்ஸ்‌ லு சவ அல்‌ அ 
ன்‌ அ ரஸ சை ஒக்கா லா அதன்‌ ன 
ல்‌ வால்‌ உளவாம்‌ மகக மழலை ன லிய ௮. Ke ம ச 
Dr லர உபா ன்‌ க்‌ அதில்‌ ஆனல்‌ சர! ப 5 - க்கத்‌ கனக்‌ ௯.௫ மக்க 
க கச நற்கு தத்தம்‌! க மடல்‌ a சகச 22250 
ந [ஆ மன்டி ட்டு ௪௫. 3 a ட ௫ நகர ட வண்கை 
> ட டச்‌ "வூ அத * கள 
- கல்லி ப்‌ 
ட்டி ப] 


461 
i 
311 
நடி 

stele 
(112 ய 


பண்னு வைய விதை பிய பழம! நல்ல வப பெல்‌ வ ட ம்‌ ல்‌ 
ன்‌ அ. விழு னபுடமிம டடத 3 அ ஏ அணக அ ஆ ப டைய ய 

A அபத ல்‌ லி தகமை ல க்ருத, ப த்க்‌ றல்‌ மொத என ஹு பத அ ஏது ளி 
௫, ட்‌ ௫௫ . வணக சீனி. இ. 4 த்‌ 
இட தத விது தடட ப கடத ர ப சப அன்ப அ அபபா அக்கை அமை ட றது தப SE 

சப அம்ம தச்‌ தப கசல்‌, - த வரம்‌ 22௮ தம்பதி அ ௭ க்‌ அக்‌ உன ல்‌ - கம 

a ப எ ற: 1 பா ட்‌ ர டித்த, ப ச்‌ ச ப ப க ஸூம்‌ 

ப்‌ ய இலவம்‌ ல லைப்ல சாகிற ஓ மமக இகரம்‌ ம ர ரூ வனிதா ம ற மன ப சரி க்கு (அம்மு அரக்க எரக்கி அம்‌ மீரா 


ந்‌ 


பூ ச ௪௪ 
ப்‌ ம்‌ பகநக “ஞு கோ நி லல அணக ௪ அபா 
க 1 அல்மு இ _ர னகிண க்காலய்ல்றுற்‌ ச்‌ எழ வி. அல்‌ ஒலை இட ணட ல்‌ அனை 1 ணத்த்‌ னக னி ட லு மயன்‌ யம இண்ட யயர 
ம ம்ஞா தீ அழல்‌ க (கறை ல ளக எ படர்சஓள கத்லி கற்றி கக்‌ எ வில சினி கில்லா அக்க லட மாகம்‌ ரா ரச்சு ணய ச்னுப்ன யனா சனா காரல்‌ 
து சகல்‌ கலக்கல்‌ i prem உசார்‌ வில்‌ வ கவறு! நிதம்‌ பயா ன்றும்‌ க மலய அணக துத்‌ கிய வழி குனிய அஷல ஒலை யக பழ எதை இரண கூகில்‌ மணலி ஸ்‌ 4 
ti vs ர்‌ தி ந இழு % வாகிக்‌ பதில. ௮ கமம்‌ அறுவடை ல்‌ ம ல - ஹத அனு ௮ படிக ககக ல்‌ 
உ -னள அனுப வடம rh pp ஸ்ட ப்‌ ல தத்‌ பல்‌ ரச ம தரு கத்த க்ப்‌ 4 
Se த 


POL MMT NOUS 


42 தமிழாய்வு -- 9 


பட்ட புத்தகம்‌ பார்த்து எழுதியதாகும்‌. இதன்‌ விலை ரூ. முக்கால்‌ என்‌ 
னும்‌ விவரத்தையும்‌ எழுத்தாளர்‌ஏட்டில்‌ பொறித்துள்ளார்‌. சதுரகராதி 
ஏடுகள்‌ அச்சு நூலைப்‌ பார்த்து எழுதப்பட்டனவாக இருத்தல்‌ கூடும்‌. 
அச்சுப்‌ புத்தகம்‌ வந்த பின்பும்‌ புத்தகம்‌ கிடைப்பதன்‌ அருமை 
நோக்கி ஏட்டில்‌ எழுதி வைத்துக்கொண்டார்கள்‌ என்று தோன்று 
கிறது, 


சிலப்பதிகாரம்‌, சிந்தாமணி, சளாமணிக்‌ காவிய ஏடுகள்‌ உள. 
இவற்றுள்‌ சீவக சிந்தாமணி உரையேடு ஒன்று கொல்லம்‌ 786-ல்‌ 
அதாவது கி. பி. 1611-ல்‌ எழுதப்பட்டதாகும்‌. இங்குள்ள ஏடுகளில்‌ 
காலக்‌ குறிப்புடையவற்றை வைத்து நோக்கும்‌ போது இதுவே 
பழமையானதாகக்‌ காணப்படுகிறது. இதிலிருந்து இங்குள்ள ஏடு 
களுள்‌ 400 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையுடையனவும்‌ உள்‌ 
ளமை புலப்படும்‌. சிலப்பதிகாரத்தைத்‌ தழுவி அமைந்த கோவலன்‌ 
கதை என்னும்‌ அம்மானை ஏடு இதுவரை அச்சில்‌ வாராத ஒன்றாகும்‌. 


தேவாரம்‌, திருவாசகம்‌, திருவிசைப்பா முதலிய திருமுறை ஏடு 
களும்‌ நாலாயிரப்‌ பிரபந்த ஏடுகளும்‌ உள (11). அருணரிகிநாதர்‌ 
திருவகுப்பும்‌ உளது, சேக்கிழார்‌ பெரிய புராணம்‌, திருவிளையாடற்‌ 
புராணம்‌, வில்லி பாரதம்‌, செவ்வைச்‌ ஆடுவார்‌ பாகவதம்‌, கூர்ம 
புராணம்‌, திருப்பெருந்துறைப்‌ புராணம்‌, பிரமோத்தர காண்டம்‌, 
நளவெண்பா, நைடதம்‌, அரிச்சந்திர புராணம்‌ முதலிய பிற்காலக்‌ 
காவியங்கள்‌ பலவாகும்‌, 


மெய்கண்டார்‌ முதலியோர்‌ அருளிய சைவ சித்தாந்த சாத்திரம்‌, 
இரு சமய விளக்கம்‌, நானாஜீவ வாதக்‌ கட்டளை, ஞானவாடுட்டம்‌ 
முதலிய தத்துவ நூல்களும்‌ காணப்படுகின்றன. சமண சமய தத்துவ 
விளக்க நூலாகிய ஜீவஸம்போதனை ஏடுகள்‌ இரண்டு இங்கு உள. 


சிறு பிரபந்த ஏடுகளும்‌ பலவே, பிள்ளைப்‌ பெருமாளையங்கார்‌ 
நூல்கள்‌, தஞ்சைவாணன்‌ கோவை, கலிங்கத்துப்‌ பரணி முதலியன 
குறிப்பிட த்தக்கன. மற்றும்‌ அந்தாதி, பிள்ளைத்தமிழ்‌, விசித்திர 
மடல்‌, வண்ணம்‌, விருத்தம்‌, ஊசல்‌, அம்மானை, உலா, விலாசம்‌, 
மாலை, வருக்கக்‌ கோவை, சதகம்‌, கலம்பகம்‌, தூது, பள்ளு, 
வெண்பா. கலித்துறை, குறவஞ்சி முதலியவை பற்றிய நூல்கள்‌ 
உள. இவற்றுள்‌ சில இன்னும்‌ அச்சிடப்‌ பெருதன வாகும்‌. 


முத்துத்‌ தாண்டவர்‌ பதம்‌, சிற்றின்பப்‌ பதங்கள்‌, இராம நாடகக்‌ 
கீர்த்தனை முதலிய இசை நூல்களோடு பரத சாஸ்திரம்‌ பற்றியும்‌ 
இரண்டு ஏடுகள்‌ உள்ளன. சோதிட நூல்களாகிய குமாரசுவாமியம்‌, 
உள்ளமுடையான்‌, சினேந்திர மாலை ஆகியவையும்‌ கணக்கதிகார 
ஏடுகளும்‌ உள. “பகவற்‌ கீதை வசனம்‌” என முழுவதும்‌ உரை நடை 
யாய்‌ அமைந்த ஏடு ஒன்றும்‌ உளது, இவ்வாறாக இங்கு உள்ள ஏடு 
களின்‌ பொதுநிலையை ஒருவாறு கணிக்க இயலுகிறது. இவை ஒவ்‌ 


கல்கத்தாத்‌ தேசிய நூல்நிலையத்தில்‌ உள்ள தமிழ்ச்‌ சுவடிகள்‌ 43 


வொன்றையும்‌ நன்கு பரிசோதித்தால்‌ மேலும்‌ பற்பல செய்திகள்‌ 
தெரியவருதல்‌ கூடும்‌. 


இவற்றுள்‌ இதுவரை அச்சாகாத நூல்களை முற்பட எடுத்து 
அச்சில்‌ வரச்செய்வது ஓர்‌ அரிய பணியாகும்‌. 'நென்னற்‌ கண்ட 
திருமேனி இன்று பிறிதா நிலை தளரும்‌” என்று இராமபிரானைக்‌ 
குறித்துக்‌ கம்பன்‌ கூறியாங்குப்‌ பழமையான ஏட்டுச்‌ சுவடிகள்‌ ஒரு 
நாளைக்‌ கொருநாள்‌ தளர்வுற்றுக்‌ கொண்டிருக்கின்றன. ஏட்டை 
உண்டே நெடுங்காலம்‌ வாழும்‌ பூச்சி வகைகள்‌ அவற்றுடன்‌ 
வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அடிக்கடி எடுத்துப்‌ பிரித்துப்‌ 
பார்க்கப்‌ படாததால்‌ சில ஏடுகள்‌ ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்‌ கொண்டு 
பிரிக்க முடியாத நிலையையும்‌ எய்தியுள்ளன. இத்தகைய நிலைமை 
மாறி இங்குள்ள ஏட்டுக்‌ கருவூலங்கள்‌ தக்க முறையில்‌ கண்‌ 
காணிக்கப்பட்டுப்‌ பயன்படுத்தக்கூடிய காலம்‌ மலர வேண்டும்‌. 


ஏட்டுச்‌ சுவடிகளின்‌ நிலைமையை அறிவதற்குத்‌ துணை செய்தவர்‌ 
களுக்கு நன்றி பாராட்டி இவ்வறிமுகவுரையை நிறைவு செய்வது 
பொருத்தமாகும்‌. தேசிய நூல்‌ விவரப்‌ பட்டியலின்‌ தமிழ்ப்‌ பகுதியைத்‌ 
தொடக்கக்கால முதல்‌ தொகுத்து வெளியிட்டு வருபவர்‌ திரு. பி. நா. 
வேங்கடாச்சாரியர்‌ அவர்களாவர்‌. நான்‌ தமிழ்‌ நாட்டு அரசாங்கத்‌ 
தின்‌ தமிழ்‌ நூல்‌ விவர அட்டவணைப்‌ பொறுப்பிலிருந்த போது 
(1960-1969) தொடக்கத்திலேயே திரு. ஆச்சாரியர்‌ அவர்களோடு 
தொடர்பு கொண்டிருந்தேன்‌. நான்‌ தொகுத்த அட்டவணைத்‌ தொகுப்‌ 
பிற்கு அவர்கள்‌ வெளியிட்டிருந்த இந்தியத்‌ தேசிய நூல்‌ விவரப்‌ 
பட்டியல்‌ நூல்கள்‌ வழித்துணையாய்‌ அமைந்தன. அவர்களோடு 
கலந்து தமிழ்‌ நூல்‌ விவர அட்டவணைக்கான முறையை வகுத்தமைத்‌ 
தேன்‌. அதுமுதல்‌ அவர்கள்‌ தொடர்பும்‌ நட்பும்‌ பல காலமும்‌ 
வளர்ந்து வருகின்றன. கல்கத்தாவிற்குச்‌ செல்லப்‌ பல மாதங்‌ 
களுக்கு முன்‌ நான்‌ திட்டமிட்டு அவர்களோடு கடிதத்‌ தொடர்பு 
கொண்டேன்‌. அங்கு வந்து தங்கிப்‌ பணிபுரிவதற்கான வசதிகளைச்‌ 
செய்து தருவதாக அறிவித்திருந்தார்கள்‌. அதுபோலவே அங்குத்‌ 
தங்கிப்‌ பணிபுரிய வசதியான ஏற்பாடுகளைச்‌ செய்துதவினார்கள்‌. 


தங்குவதற்கு வசதியான இடம்‌ வாய்ப்பது கல்கத்தா நகரத்தில்‌ 
எளிதல்லவே? பேராசிரியர்‌ வையாபுரிப்பிள்ளை யவர்களின்‌ மூன்றா 
வது மகள்‌ வயிற்றுப்‌ பேரன்‌ திரு. பாலகிருஷ்ணன்‌ என்பார்‌ அங்கே 
மெக்கான்‌ கம்பெனியில்‌ பொறியாளராய்ப்‌ பணியாற்றி வருகிறார்‌. 
அவரும்‌ அவருடன்‌ பணிபுரியும்‌ பொறியாளர்களான திருவாளர்கள்‌ 
நாராயணன்‌, டி, டி. சாரி, பழநியப்பன்‌ என்பவர்களும்‌ வசதியான 
வீடு ஒன்றில்‌ (77, தாலுகஞ்சு சர்குலர்‌ ரோடு, புது அலிப்பூர்‌) 
தங்கி வருகின்றனர்‌. அந்த இடத்தில்‌ திரு. வேங்கடாச்சாரியர்‌ 
எங்களுக்குத்‌ தங்க ஏற்பாடு செய்துதந்தார்‌. என்‌ மனைவி 
சரஸ்வதியும்‌ உடன்‌ வந்திருந்ததால்‌ உணவுப்‌ பிரச்சினையும்‌ ஏற்பட 
வில்லை. தேசிய நூல்‌ விவரப்‌ பட்டியல்‌ தொகுப்பில்‌ உதவியாளரா 
யிருந்துவரும்‌ திரு. மகாலிங்கம்‌ என்பவர்‌ வேற்று மொழி வழங்கும்‌ 


44 தமிழாய்வு - 9 


ஊரில்‌ எங்களுக்குப்‌ பக்கத்‌ துணையாய்‌ இருந்தார்‌. கல்கத்தாவி 
லேயே பல ஆண்டுகள்‌ தேசிய உயர்நிலைப்பள்ளியில்‌ தமிழாசிரிய 
ராயிருந்துவரும்‌ திரு. ஜெக. சீநிவாஸன்‌ அவர்களும்‌ அவ்வப்போது 
உதவி வந்தார்கள்‌. தமிழன்பர்களின்‌ உதவியினால்‌ சென்னை 
யிலிருப்பது போலவே எவ்வித சிரமுமின்றித்‌ தங்கியிருந்து பணி 
யாற்ற இயன்றது. இத்தகு அன்பர்களுக்கு எங்கள்‌ நன்றி என்றும்‌ 
உரித்தாகும்‌. 


தேசிய நூலகத்தின்‌ தமிழ்ப்‌ பகுதிப்‌ பொறுப்பில்‌ இப்பொழுது 
இருந்து வருபவர்‌ திருமதி புஷ்பவேணி கோபி அவர்களாவா. 
இவர்கள்‌ நான்‌ தொகுத்து வெளியிட்ட தமிழ்‌ நூல்‌ விவர அட்டவணை 
யின்‌ முதல்‌ தொகுதிக்கு மதிப்புரையைத்‌ தேசிய நூலக இதழில்‌ 
வழங்கியவர்‌. அது முதல்‌ இவர்களும்‌ அறிமுகமாயிருந்தார்கள்‌- 
இவர்களும்‌ இவர்களுடன்‌ பணிபுரியும்‌ திரு. பாலசுப்பிரமணியன்‌, 
குமாரி சத்திய பாமா ஆகியோரும்‌ செய்த உதவிகளும்‌ நன்றி 
யுடன்‌ போற்றத்தக்கவை. 


பேராசிரியருடைய ஏட்டுச்‌ சுவடிகள்‌ வகைப்படுத்தப்படாமல்‌ 
வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை எடுத்து இதுவரை யாரும்‌ பயன்‌ 
படுத்தியதும்‌ இல்லை.: திவாகரச்‌ சுவடிகள்‌ இத்தொகுப்பில்‌ எங்‌ 
கெங்கோ மறைந்து கிடந்தன. ஏற்கெனவே அவர்கள்‌ எண்ணிட்டு 
வைத்துள்ள முறையை மாற்றித்‌ திவாகரச்‌ சுவடிகளைத்‌ தெரிந்தெடுத்‌ 
துக்‌ கொள்ள அனுமதியளித்தனர்‌. அதுமட்டுமன்றி எல்லா ஏடுகளை 
யுமே திவாகரத்தைத்‌ தேடும்போது இனம்‌ பிரித்துத்‌ தருமாறும்‌ 
கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. அதோடு ஏடுகளைப்‌ பிரித்து ஒழுங்கு 
செய்வதில்‌ தம்முடன்‌ பணிபுரியும்‌ திரு. பாலசுப்பிரமணியன்‌, குமாரி 
சத்தியபாமா இருவரையும்‌ உடனிருந்து உதவுவதற்கும்‌ ஏற்பாடு 
செய்தனர்‌. சிற்சில சமயம்‌ தேசிய நூல்‌ விவரப்‌ பட்டியல்‌ தொகுப்‌ 
புப்‌ பகுதி திரு. மகாலிங்கம்‌ அவர்களும்‌ உதவினர்‌. மற்றும்‌ தேசிய 
நூலகத்தின்‌ இந்தப்‌ பகுதிக்குப்‌ பொறுப்பான அன்பர்களும்‌ உதவி 
யாயிருந்தனர்‌. ஏடுகளை இனம்‌ பிரிக்க உதவியது மட்டுமன்றி 
ஏடுபற்றிய விவரங்களையும்‌ சிறப்புக்‌ குறிப்புகளையும்‌ சொல்லச்‌ 
சொல்லச்‌ சற்றும்‌ சோர்வின்றி உடனிருந்து எழுதி உதவிய துணை 
ஆய்வாளர்‌ டாக்டர்‌ இ. சுந்தரமூர்த்தி அவர்களின்‌ உழைப்பு மிகப்‌ 
பெரிது. *துணையோடல்லது நெடுவழி ஏகேல்‌' என்னும்‌ முது 
மொழிக்கு ஏற்ப இந்நெடுந்தொலைவுப்‌ பயணத்துக்கு ஏற்ற துணை 
யானார்‌ அவர்‌. தேசிய நூலகத்தின்‌ பொறுப்பாளர்களில்‌ ஒருவரான 
திரு. நாகராசன்‌ அவர்களும்‌ எங்கள்‌ பணி நன்கு நடைபெற ஆவன்‌ 
செய்தார்கள்‌, இத்தகைய தமிழன்பர்களின்‌ உதவிகளினால்‌ தேசிய 
நூலகத்திலுள்ள தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ நிலைமையைப்‌ பொதுவாக 
ஓரளவாகிலும்‌ நோக்க இயன்றது. எல்லாருக்கும்‌ என்‌ உள்‌ 
மார்ந்த நன்றி உரியதாகும்‌. 


5. ஜெயகாந்தனின்‌ 'அட சும்மா கேட புள்ளே'வில்‌ 
ஒரு மனிதன்‌ 


டாக்டர்‌ மா. செல்வராசன்‌ 
தமிழ்‌ விரிவுரையாளர்‌, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 


இந்த நாட்டில்‌ ஒழிக்க முடியாதவை சவ்வளவேர உண்டு. 
அவற்றுள்‌ கள்ளும்‌ ஒன்று, மனிதன்‌ வென்றவை எத்தனையோ ? 
ஆனால்‌ மனிதனை வென்றவையும்‌ உண்டு. அவற்றுள்‌ இந்தக்‌ 
கள்ளையும்‌ பணத்தையும்‌ கட்டாயம்‌ சேர்த்தல்‌ வேண்டும்‌. சங்க 
காலத்தில்‌ குடித்து மதர்த்த இந்தச்‌ சமுதாயத்திற்குச்‌ சிவப்பு 
விளக்கைக்‌ காட்டியவர்‌ திருவள்ளுவர்‌. ஆனாலும்கூட இன்னும்‌ 
குடி இந்த நாட்டில்‌ நிரந்தரக்‌ குடியாகவே இருக்கிறது. அதன்‌ 
குடியுரிமையைப்‌ பறிக்க முடியவில்லை. காந்தியடிகளால்‌ இந்தக்‌ 
கள்‌ கட்டுப்படுத்தப்பட்டதாகக்‌ கூறலாம்‌. ஆனாலும்‌ கள்ளக்‌ கள்‌ 
பல பங்கு மிகுதியாகி விட்டதைக்‌ கண்டிப்பாக ஒப்புக்கொண்டே 
ஆக வேண்டும்‌. காந்தியடிகளைப்‌ போலவே அவருடைய கருத்து 
களையும்‌ கல்லறைக்கு அனுப்பியாயிற்று. ஆகவே இப்போது 
இந்தியா இரண்டு மாநிலங்களைத்‌ தவிர முழுமையாகக்‌ குடியுரிமை 
பெற்ற நாடாகத்‌ திகழ்கிறது. 


CG அண்மைக்‌ கரலமாகத்‌ தமிழ்நாட்டில்‌ கள்ளச்‌ சாராயம்‌ ஆறு 
க்கு பெருகிவிட்டதாகப்‌ பேசப்படுகிறது. சட்டத்தின்‌ பல்லக்கில்‌ 

£ராயம்‌ உலா வருகிறது. தேநீர்போல்‌ தெருவெல்லாம்‌ கிடைக்கிற 
க்‌ நிகழ்காலத்தைப்‌ படைப்பதிலே நிகரற்று விளங்கும்‌ ஜெய 

நீதன்‌ இந்தச்‌ சாராய ஓட்டத்தைத்‌ தமது கதைக்குப்‌ பின்னணி 
யாக எடுத்துள்ளார்‌. கெட்டுப்‌ போகிற பெண்களை மையமாகக்‌ 
கொண்டு எத்தனையோ கதைகள்‌ வந்துள்ளன, சாராயம்‌ குடிப்பது 
கீவறு என அறிவுரை கூறத்‌ தயங்குகிற ஜெயகாந்தன்‌ நல்ல குடும்‌ 
பத்துப்‌ பெண்‌ ஒருத்தி நடுத்தெருவுக்கு வந்து நாற்றமெடுத்து நிற்‌ 
பதைக்‌ காணப்‌ பொறுக்கவில்லை. எனவேதான்‌ பரத்தமை ஒரு 
தொழில்‌ என வாழும்‌ லீலாவைத்‌ திருத்துகிறார்‌. ஆனால்‌ சாராய 
வாணிகத்திலிருந்து சபாபதியை விலக்கியவர்‌ குடிப்பதிலிருந்து 
அவனை விலக்காமல்‌ விட்டு விடுகிறார்‌. 


கல்வியறிவில்லாத சென்னை நகரத்துக்‌ கடைநிலைச்‌ சமுதாயன்‌ 
சபாபதி. ஒழுங்காகப்‌ பள்ளிக்கூடம்‌ போய்‌ உருப்பட விரும்பாத 


ஆயிரக்‌ கணக்கான பிள்ளைகளுள்‌ அவனும்‌ ஒருவன்‌. ஆகாத்‌ 
தோம்பி ஆப்பயன்‌ அளிப்பதே அவன்‌ குலத்தொழில்‌. ஆனால்‌ 
அவனுக்கு அந்தத்‌ தொழிலீலும்‌ ஆர்வமில்லை. மாமன்‌ மகள்‌ 
உண்ணாமுலையை மணப்பதில்‌ மட்டும்‌ தாய்‌ சொல்லை தட்டவில்லை. 
கள்ளச்‌ சாராயம்‌ கடத்துவதில்‌ கைதேர்ந்த ஆளாகிவிட்டான்‌. 
அவன்‌ கற்றிருந்த கார்‌ இயக்கம்‌ இதற்குக்‌ கை கொடுத்தது. 


ஒரு விடுதியில்‌ ஊர்மேல்‌ போகிறவளாக லீலாவைச்‌ சந்தித்த 
போது அவன்‌ துடித்துப்‌ போகிறான்‌. சின்னவயதில்‌ தாய்க்கு உதவி 
யாகச்‌ சில நேரங்களில்‌ வாடிக்கையாளர்‌ வீடுகளுக்குப்‌ பால்‌ 
கொண்டுபோய்க்‌ கொடுத்து வருவான்‌. அவற்றுள்‌ முதலியார்‌ வீடும்‌ 
ஒன்று. கண்ணியமான அந்த மனிதர்‌ தாழ்ந்துபோன தன்‌ குடும்பம்‌ 
தலை நிமிர்வதற்காகப்‌ பண உதவியும்‌ செய்தார்‌. அவருடைய பெண்‌ 
சிறுமி லீலாவின்‌ அழகு இவனை அந்தச்‌ சிறுவயதிலேயே கனவுகளில்‌ 
உலாவரச்‌ செய்திருக்கிறது. அந்த லீலாவை ஒரு பரத்தையாகக்‌ 
கண்டதும்‌ அதிர்ந்து போகிறான்‌. அவளைத்‌ திருத்த வேண்டும்‌ என்‌ 
பதை ஒரு தவமாக மேற்கொள்ளுகிறான்‌. சாராயக்‌ கடத்தலில்‌ 
குண்டடிபட்டு மருத்துவமனையில்‌ காவல்‌ அறையின்‌ கண்காணிப்பில்‌ 
கிடப்பதாகக்‌ கதை தொடங்கி நான்கு குழந்தைகளுக்குத்‌ தந்தை 
யான நிலையிலும்‌ லீலாவின்‌ அன்புச்சிறையில்‌ மகிழ்வதாகக்‌ கதை 
மூடிகிறது. 


எல்லோரும்‌ திருந்த வேண்டும்‌ என அறமுரைப்பது இந்தக்‌ 
கதையின்‌ நோக்கம்‌ அல்ல, ஆனால்‌ திருந்துகிறவர்களுக்கு நம்பிக்கை 
ஊட்ட வேண்டும்‌ எனத்‌ தீர்மானமாகக்‌ கருதுகிறார்‌ ஜெயகாந்தன்‌. 
அண்மையில்‌ வெளிவந்த தப்புத்தாளங்கள்‌ என்னும்‌ படத்தின்‌ 
முடிவு இவருக்கு உடன்பாடல்ல என்பது தெரிகிறது. கதையிலும்‌ 
ஓரிடத்தில்‌ கடுமையாகக்‌ கண்டனம்‌ செய்கிறார்‌. அப்படத்து 
நோஞ்சான்‌ முடிவின்‌ தாக்குரவுகள்‌ இந்தக்‌ கதை எழுதக்‌ கார 
ணமோ என ஐயுற நேர்கிறது. மனிதன்‌ எப்போதும்‌ நம்பிக்கைப்‌ 
படிக்கட்டுகளிலே கால்‌ வைக்க முயல்பவன்‌, எனவே அவனை 
நொண்டியாக்கிவிட ஜெயகாந்தன்‌ தயாரில்லை. 


சட்டத்தைப்‌ பக்கவாதத்தால்‌ தாக்கும்‌ ஒரு சமுதாயத்தின்‌ சார்‌ 
பாளன்‌ சபாபதி, கள்ளச்‌ சாராயக்‌ கடத்தல்‌ தொழிலில்‌ ஈடுப ட்டிருந்‌ 
தாலும்‌ கட்டின மனைவிக்குத்‌ துரோகம்‌ புரியாதவன்‌. நாலு குழந்தை 
களுக்குத்‌ தந்தையாகும்வரை இப்படித்தான்‌ வாழ்கிறான்‌. சமுதாய 
ஒழுக்கத்தில்‌ தவறுகள்‌ காண முடிந்தாலும்‌ தனிமனித ஒழுக்கத்தில்‌ 
நம்பிக்கை உடையவன்‌. 


கணவன்‌ தனக்கு மட்டுமே உரியவன்‌ என்ற கருவத்துக்காகவே 
வாழ விரும்புபவன்‌ உண்ணாமுலை. பெண்கள்‌ எதை வேண்டுமானா 
லும்‌ கணவனுக்காகப்‌ பொறுத்துக்‌ கொள்வரர்கள்‌. ஆனால்‌ 
கணவனின்‌ அன்பு வேறொருத்தியின்பால்‌ கனிவதை மட்டும்‌ தாங்கிக்‌ 
கொள்ள மாட்டார்கள்‌. 


ஜெயகாந்தனின்‌ அட சும்மா கெட புள்ளே”வில்‌ ஒரு மனிதன்‌ 47 


“பொம்பிளையை நீ இன்னா அடி, ஒதி, துட்டை புடுங்கிக்கோ, 
நகையைப்‌ புடுங்கிக்கோ--எல்லாத்தீயும்‌ தாங்கிக்குவாளுவ, 
இன்னொரு பொம்மனாட்டி கிட்ட நீ மனசிலே பிரியமா இருக்‌ 
கிறேன்னு வச்சிக்க--உன்னை தூங்கறப்போ தலையிலே 
பாறாங்கல்லைத்‌ தூக்கிப்‌ போட்டுக்‌ கூடக்‌ கொன்னுடு 
வாளுவ” 

எனச்‌ சபாபதி சொல்வது சரியான கணிப்புத்தான்‌. இதற்குத்‌ தரப்‌ 

பட்ட உருவகமே உண்ணாமுலை. 


தன்னை ஒரு பரத்தை எனச்‌ சாற்றிக்‌ கொள்வதில்‌ சிறிதும்‌ 
சங்கடப்பட வில்லை லீலா. பரத்தமை ஒரு தொழில்‌ என வெட்க 
மின்றிப்‌ பகர்கிறாள்‌. சபாபதியும்‌ உண்ணாமுலையும்‌ கல்வியறிவற்ற 
ஒரு கடை நிலைச்‌ சமுதாயத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌. ஆனால்‌ லீலா சாதி 
பவி மட்டும்‌ உயர்ந்தவள்‌ அல்ல, சகல வசதிகளாலும்‌ உயர்‌ வருக்‌ 
த்தாள்‌. நாடகம்‌, திரைப்படம்‌ எனக்‌ கலைக்‌ கனவுகளில்‌ ஏமாந்து 
ற்பிழந்தவள்‌. கலை வாழ்வில்‌ ஒழுக்கத்தைக்‌ கால்தூசு கூட 
மதிப்பதில்லை என்பதற்கு இவள்கூட ஓர்‌ எடுத்துக்காட்டு. ஒழுக்‌ 
“த்தை மலிவாக்கி உடலை விற்பதில்‌ உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி 
என்ற வேறுபாட்டைக்‌ காணோம்‌. வழி தவறிப்‌ போனவள்‌ மீண்டும்‌ 
கன்‌ தாயால்‌ வரவேற்கப்படாததால்‌, வாழ்வதற்காக வழி தவறு 
ட்டில்‌ வாழ்க்கையாக்கிக்‌ கொள்ளுகிறாள்‌. அது அவளுக்குக்‌ 
கல்பம்‌ அத தெரியவில்லை. சபாபதியைச்‌ சந்தித்த பிறகு அவனை 

5. தனது பழைய தொழிலுக்கு விடைகொடுத்து விடுகிறாள்‌. 
இந்த மூன்று பேர்க்குள்ள போராட்டமே கதை, 


பர அபே கண்டதைப்போல்‌ சபாபதி முழுக்க முழுக்க நல்லவன்‌. 
no தலையும்‌ சட்டையற்ற மேனியும்‌ அழுக்குக்‌ கால்சட்டையு 
பச சின்ன வயதில்‌ கறுப்பாய்க்‌ கிடந்த சபாபதியின்‌ பிஞ்சு 
உள்ள த்தில்‌ மாளிகை வளமும்‌ மட்டற்ற வனப்புமாய்த்‌ தோன்றிய 
மகி லீலா ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாள்‌. எட்டாக்‌ கனி 
த: எழில்‌ சிறுமி என்பது அவனுக்கு அந்தச்‌ சின்ன வயதிலேயே 
கரிந்திருந்தும்‌, ஒரு தேவதையோல்‌ நினைத்துப்‌ பக்தனாய்க்‌ கிடத்‌ 
தம்‌ அவனது அடிமனத்தில்‌ அவளைப்‌ பற்றிய மலைப்பு ஆழமாய்ப்‌ 
படிந்திருந்தது, திடீரென ஒருநாள்‌ அவளை விடுதி அறையிலே ஒரு 
வனோடு கண்டபோது அவனால்‌ தாங்கிக்‌ கொள்ள முடியவில்லை. 
பது அவள்‌ கொண்டிருந்த அந்தப்‌ பிள்ளைக்கால மயக்கத்தின்‌ 
அமரத்தன்மை மீண்டும்‌ சிலிர்த்தெழுகிறது. தன்னுடைய குடும்பத்‌ 
கிற்கு ஊன்றுகோலாக ஒரு காலத்தில்‌ அவளுடைய தந்தை செய்‌ 
கிருந்த பொருளுதவி ஏற்படுத்திய நன்றியுணர்ச்சி உள்ளத்தில்‌ மேவு 
ன்றது, எச்சில்‌ பண்டமென உணர்ந்தாலும்‌ அவள்மீது அவனுக்கு 
எற்பட்ட இதயத்‌ தாவல்‌ கட்டுப்படுத்த முடியாமல்‌ போகிறது. 
ஆனாலும்‌ எச்சில்‌ பண்டமாக இருக்கும்வரை அவளைத்‌ தீண்டவில்லை. 
அருவருப்பாகவே நினைக்கிறான்‌, மனத்தளவில்‌ இனி உன்னை 
மட்டுமே எனக்குப்‌ பிடிக்கும்‌ என்று லீலா சொன்னபிறகும்‌ கூட 
அவன்‌ தன்னை இராமனாகவே கருதி விலகி நிற்கிறான்‌, 


48 தமிழாய்வு -- 9 


“அவனுக்கு அவள்மீது உண்மையில்‌ எல்லாவிதமான ஆசை 
களும்‌ இருந்தாலும்‌ தனக்கு மட்டுமே உரியவளாக இல்லாத ஒருத்தி 
யிடம்‌ அவ்விதம்‌ தன்னை இழந்துவிட அவன்‌ மனம்‌ ஒப்பவில்லை'. 
ஒரு கால இடைவெளியில்‌ அவளுக்கு நெருப்புத்‌ தேர்வு வைத்துத்‌ 
தூய்மைப்‌ படுத்திய பிறகே அவளை ஏற்கிறான்‌. 


பிறன்மனை நோக்காத பேராண்மையாளன்‌ சபாபதி ஒரு 
பரத்தையை எவ்வளவு பண்போடு நடத்துகிறான்‌ என்பது வியக்க 
வேண்டிய ஒன்று. எங்காவது ஓர்‌ ஓட்டலுக்குப்‌ போகலாமா என 
இருபொருள்படக்‌ கேட்கிற வீலாவை நெருங்காமலே நிற்கிறான்‌. 
அவளாகவே நெருங்கி வந்தபோதும்‌, அவனுக்கு உடம்பு கூசுகிறது; 
விலகிக்‌ கொள்கிறான்‌. இரவெல்லாம்‌ ஒரே அறையில்‌ இருந்தும்‌, 
லீலா வாங்கப்‌ போகும்‌ பணத்துக்காகப்‌ பச்சையாகவே அவனிடம்‌ 
வேண்டியும்‌ மறுத்து விடுகிறாள்‌. பணத்துக்காக விலைபோன, சபாபதி 
நினைப்பதுபோல * நல்லா தேறின கேசான * ஒரு பரத்தையின்‌ 
உள்ளத்தில்‌ முதல்‌ முறையாக ஒர்‌ ஆண்மகனைக்‌ கண்ட வியப்பும்‌ 
மதிப்பும்‌ ஏற்படுகின்றன. *இவன்‌ என்ன மனிதன்‌...தன்னை இந்தப்‌ 
படுக்கை அறையில்‌ உட்கார வைத்துக்கொண்டு பேசிக்‌ கொண்‌ 
டிருந்துவிட்டு ஒன்றும்‌ பண்ணாமல்‌ கொண்டுபோய்‌ விட்டுவிடு 
கிறேன்‌ என்று சொல்லுகிறானே”' என மலைக்கிறாள்‌. அவிசாரியாப்‌ 
போனவளுக்குக்‌ கூட உண்மையான வெட்கத்தை உண்டாக்கி விடு 
கிறது இவனது செயல்‌, 


சபாபதி கொச்சையான மனிதன்‌. நாகரிகமாகப்‌ பேசத்‌ தெரியா 
தவன்‌; நடந்து பழகாதவன்‌. ஆனால்‌ லீலாவிடம்‌ அவன்‌ நடந்து 
கொள்ளுகிற நடத்தையைப்‌ பார்க்கிறபோது இதோ ஒரு மகாத்மா 
என்று தான்‌ சொல்லத்‌ தோன்றுகிறது. எனவேதான்‌ அவனை 
மட்டுமே ஒரு மனிதனாகப்‌ படைக்கிறார்‌ ஆசிரியர்‌. 


சட்டத்திற்கு எதிராகச்‌ சாராயம்‌ கடத்தி விற்றாலும்‌ சபாபதி ஒரு 
நேர்மையாளன்‌. “எந்தத்‌ தொழில்‌ செய்தாலும்‌ அதில்‌ ஒரு 
யோக்யதை வேணும்டா” என்று தன்‌ கையாள்‌ கன்னியப்பனிடம்‌ 
அவன்‌ சொல்வது ஒரு சான்று. 


“ஏழைகள்‌ கலப்படச்‌ சாராயத்தையும்‌ விஷத்தன்மை 
வாய்ந்த கலக்கலையும்‌ குடித்துச்‌ சாகிற செய்திகளைப்‌ 
பார்த்துச்‌ சபாபதியின்‌ மனம்‌ துடிக்கும்‌. நல்ல சரக்காக 
இல்லாவிட்டால்‌ நமக்கென்னவென்று கொண்டுபோய்க்‌ 
காசுக்காகத்‌ தள்ளிவிட அவனுக்கு மனம்‌ வந்ததே இல்லை. 
அன்றைய தனது வருமானத்தை இழந்துவிடக்‌ கூட அவண்‌ 
தயாராகி விடுவான்‌". 


இவை அவன்‌ பண்பு நலனைத்‌ தெளிவாக உணர்த்தும்‌. 


சபாபதியின்‌ தோற்றம்‌ போலவே வாய்ச்சொற்கள்‌ கரடுமுரடாக 
வனப்பின்றி வந்தாலும்‌ அவன்‌ அடிமனத்தில்‌ எப்போதும்‌ அன்பு 


ஜெயகாந்தனின்‌ “அட சும்மா கெட புள்ளே” வில்‌ ஒரு மனிதன்‌ 49 


அலைமோதும்‌. குழந்தைகளிடம்‌ அவனுக்குக்‌ கொள்ளை அன்பு. 
மனை வி உண்ணாமுலைக்கும்‌ அவனுக்கும்‌ இது காரண மாகவே அடிக்‌ 
கடி மோதல்‌ எழும்‌, மருத்துவமனையில்‌ குண்டடிபட்டுக்‌ கிடக்கும்‌ 
போது கூடக்‌ குழந்தைகளை ஒன்றும்‌ செய்துவிடாதே என அவளை 
வேண்டிக்‌ கொள்கிறான்‌. 
உண்ணாமுலை, உனக்கு எம்மா ஆத்திரம்‌ இருக்கும்‌, கோவம்‌ 
வரும்‌. அதுக்காகக்‌ கொயந்தைங்களே அடிக்காதே 
என வேண்டுகிறான்‌. 


வாழ்க்கையில்‌ அமைதியில்லாமல்‌ ஆத்தீரம்‌ வருகிறபோதெல்‌ 
லாம்‌ குழந்தைகளை வடிகாலாக்கிக்‌ கொண்டு அடித்துத்‌ தீர்க்கிற 
அன்னையர்‌ பலர்‌. கல்வியறிவில்லாத இந்த மடமைப்‌ பெண்களின்‌ 
கொடுமையை மூடத்தனம்‌ என மன்னிப்பதா? சபாபதிக்குக்‌ 
குழந்தைகள்மேல்‌ ஏன்‌ இவ்வளவு இரக்கம்‌. உண்ணாமுலை திடீரென 
உணர்ச்சிவயப்படுபவள்‌. எப்போது எரிச்சல்‌ படுவாள்‌ எனச்‌ 
சொல்ல முடியாது, 


அவளுக்கு இருந்த மனோநிலையில்‌ அவள்‌ கன்னத்தைப்‌ 
பிடித்து இறுகத்‌ திருகினாள்‌. நறுக்நறுக்கென்று தலையில்‌ 
இரண்டு குட்டுகள்‌ வைத்தாள்‌. பல்லைக்‌ கடித்துக்கொண்டு 
தீட்டினாள்‌. 'உங்கப்பனை ஒண்ணும்‌ துண்ணுட மாட்டாங்க 
வா சனியனே” என்று தரதரவெனப்‌ பெரிய பையனையும்‌ 
இழுத்துக்‌ கொண்டு போனாள்‌. பாறேன்‌ நீயும்‌ உங்கப்பனை 
மாதிரி இந்தக்‌ கதிக்குத்தான்‌ போவே என்று அவனைச்‌ 
சபித்து காபி வட்டாவால்‌ நெற்றியில்‌ மொத்தினாள்‌... 
நீயும்‌ பூடு அப்படியே. நிம்மதியா பூடும்‌ எனக்கு. என்று 
ஓட்டலில்‌ இருந்தவர்களுக்கெல்லாம்‌ கேட்கிற ஸ்தாயியில்‌ 
ஓடுகிற பையனைக்‌ கைநெரித்துச்‌ சாபமிட்டாள்‌. 
இந்த அறியாமைச்‌ சமூதாயத்தில்‌ குழந்தைகள்‌ படுகிற அல்லல்‌ 
காஞ்சநஞ்சமல்ல. கைகளாலும்‌ சொற்களாலும்‌ அவர்கள்‌ கசக்கப்‌ 
படுகின்றனர்‌. ஜெயகாந்தன்‌ படைத்துள்ள இத்தகு காட்சிகளைப்‌ 
படிக்கும்போது தம்‌ சமுதாயம்‌ எவ்வளவு தாழ்ந்து கிடக்கிறது என 
இந்தக்‌ குழந்தைகள்‌ ஆண்டிலும்‌ கண்ணீர்விட வேண்டியிருக்‌ கிறது. 


இதில்‌ உண்ணாமலைக்கு நேர்‌ முரணாக இருக்கிறான்‌ சபாபதி. 
கூழந்தைகளை அவள்‌ அடித்தால்‌ அவனால்‌ தாங்கிக்‌ கொள்ள முடி 
யாது. இதற்காக உண்ணாமலையைக்‌ கையாலும்‌ காலாலும்‌ அடித்து 
உதைக்கிறான்‌. தன்னைச்‌ சுட்ட காவல்‌ அதிகாரியை லாரி ஏற்றிப்‌ 
பழி தீர்க்க வேண்டும்‌ எனச்‌ சாராயத்‌ தொழில்‌ கூட்டாளிகள்‌ வற்‌ 
பறுத்தியும்‌ சபாபதி மனிதத்‌ தன்மையுடன்‌ தடுத்து விடுகிறான்‌. 
நத இரக்கமே எருமை மாடுகளுக்கிடையில்‌ அவன்‌ ஒரு மனித 
கத்‌ திகழ்வதற்குக்‌ காரணமாகிறது. 


நேர்மையும்‌ இரக்கமும்‌ கொண்ட சபாபதி ஓர்‌ உண்மையாளன்‌. 
மனைவி உண்ணாமுலையிடம்‌ லீலா மீது தனக்குள்ள உறவையும்‌ 
அக்கறையையும்‌ உடைத்துச்‌ சொல்கிறான்‌. ஆனால்‌ உண்ணாமுலையின்‌ 
வ்‌ இராமக்கோனான்‌ இந்த உண்மையைக்‌ கேலி செய்கிறான்‌, 


50 தமிழாய்வு -- 9 


மனைவிக்குத்‌ தெரியாமல்‌ நடந்து கொள்கிற ' தெரவசு* இல்லையே 
எனச்‌ சபாபதியிடம்‌ குற்றம்‌ காண்கிறான்‌. பாழாகிவிட்ட ஒரு பெரிய 
இடத்துப்‌ பெண்ணுக்காக அதுவரை இழிவாக எண்ணிவந்த 
உண்ணாமுலையை இரக்கம்‌ கொள்ளச்‌ செய்கிறான்‌ சபாபதி. ஆனால்‌ 
தனக்குரிய இடம்‌ பறிபோனது அறிந்ததும்‌ அவள்‌ ஆர்ப்பாட்டம்‌ 
செய்து அழுது புரள்கிறாள்‌. அந்தக்‌ காட்சிகளைக்‌ * கண்ணராவி * 
என எழுதுகிறார்‌ ஜெயகாந்தன்‌. கண்ணகிபோல்‌ அமைதியாக 
இருக்க அவள்‌ கற்றாளா என்ன 7 
நேர்மையாளனும்‌ இரக்க மனத்தினனும்‌ உண்மையானனுமான 
சபாபதி உறுதியானவன்‌. பழிக்கு அஞ்சுகிற பண்பாளன்‌, எனவே 
தான்‌ உண்ணாமலையை வீட்டை விட்டு வெளியே தள்ளியவன்‌ 
மீண்டும்‌ அவளைத்‌ தேடிச்‌ சென்று அழைக்கிறான்‌. குடும்பம்‌ என்ற 
அமைப்பிலே அவனுக்கிருந்த பிடிப்பு நன்றாகத்‌ தெரிகிறது. லீலா 
வோடு கூடக்‌ குடும்பமாக வாழவே ஆசைப்படுகிறான்‌. தன்னை 
நம்பி வந்துவிட்ட லீலாவை என்ன ஆனாலும்‌ சரி என ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌ உரம்‌ அவனுக்கு உண்டு. அவளைக்‌ காப்பாற்றியே 
தீர்வேன்‌ என மனத்துள்‌ கொள்கிறான்‌. 
என்னை நம்பி, ஒயிங்கா யோக்யமா வாழறதுன்னு வந்துட்ட 
வளை--அவ தாயாதான்‌ இருக்கட்டுமே, இதுக்கு முந்தி 
எத்தினி பேருகிட்ட போனவளாதான்‌ இருக்கட்டுமே... 
நான்‌ வுட்டுட்டா, அதுக்கப்புறம்‌ அவ வேற வழி யில்லாம... 
இவ்வளவுதாண்டா இவனுவன்னு இன்னொரு தபா ஊர்‌ 
மேலே போனான்னா--அதுக்கு இன்னா அர்த்தம்‌ நானே 
அவளை ஊருக்கெல்லாம்‌ கூட்டிக்கொடுத்த மாதிரிதான்‌ .. 
உசிரே போனாலும்‌ அப்படி நடக்கவுடலாமா ? 
சபாபதி ஒரு மனிதனாக வாழவேண்டும்‌ என்பதில்‌ எவ்வளவு உறுதி 
யாக இருக்கிறான்‌ . 
பரத்தமையைத்‌ தொழிலாகப்‌ பாவித்த ஒரு பெண்ணின்‌ உள்‌ 
ளத்தில்‌ அதன்‌ இழிவைச்‌ சபாபதி உணர்த்துகிறான்‌ ; அதில்‌ வெற்றி 
யும்‌ பெறுகிறான்‌. ஒரு பெண்‌ தானாக இந்தத்‌ தொழிலுக்கு வரமாட 
டாள்‌ எனத்‌ தெளிவாக இருக்கிறான்‌, எனவே லீலா மீது அவன்‌ 
இரக்கம்‌ கொள்வதற்குப்‌ பொருள்‌ இருக்கிறது. 

* உன்னை மாதிரி ஒரு பொண்ணு நல்லா வாழறதுக்காக 
என்னை மாதிரி ஒரு மனுஷன்‌ எதுவும்‌ செய்யலாம்‌ * 
என்கிறான்‌ சபாபதி, இதனால்‌ அவன்‌ வாழ்வில்‌ அமைதி இல்லாமல்‌ 
போகிறது. குடிகாரனாக மாறுகிறான்‌ ; குடும்பம்‌ இரண்டாகிறது ; 
கொண்ட மனைவி தாய்வீடு போய்‌ விடுகிறாள்‌. இந்த விலையைத்‌ 
தந்த பிறகுதான்‌ லீலாவை ஏற்க முடிகிறது. ஆனாலும்‌ சபாபதி 
போன்றவர்களின்‌ வாழ்க்கையில்‌ லீலாக்களின்‌ ஊடுருவல்கள்‌ 

பொருள்‌ மிக்கதாகவே தெரிகிறது. 

சபாபதி வாயிலாகச்‌ சமுதாயத்தின்‌ பல பக்கங்களை நாம்‌ சந்திக்‌ 
கிறோம்‌. சட்டத்தின்‌ காவலர்களே சாராயத்தைக்‌ குடித்துத்‌ திரி 
வதும்‌, ஊழல்‌ மிக்கவர்களாக உலாவுவதும்‌ அருவருப்பான 
காட்சிகள்‌, உரூபா எனச்‌ சபாபதி உச்சரித்ததும்‌ காவலிருக்கும்‌' 


ஜெயகாந்தனின்‌ “அட சும்மா கெட புள்ளே”வில்‌ ஒரு மனிதன்‌ 51 


காவலன்‌ மயங்குகிற மயக்கத்தை அருமையாகப்‌ படைத்துள்ளார்‌ 
ஜெயகாந்தன்‌, சபாபதி ஒரு காவலன்‌ போலக்‌ கம்பீரமாகவும்‌ 
காவலன்‌ ஒரு குற்றவாளி போலக்‌ கூனிக்‌ குறுகியும்‌ நடந்து கொள்ளு 
கிற அவலம்‌ சமுதாய அழுகலை வெளிப்படையாகக்‌ காட்டுகிறது. 
குடிகாரர்களோடு பழகி அவர்களைக்‌ கூர்ந்து கவனித்த சபாபதி 
யின்‌ கூற்று மிகப்‌ பொருத்தமாக இருக்கிறது. பணக்கொழுப்பும்‌ 
வறுமைக்‌ கொடுமையுமே குடிக்கக்‌ காரணங்கள்‌ என அறிகிறோம்‌. 
அவர்கள்‌ குடிப்பதற்கான காரணமே ஒன்று மிதமிஞ்சிய 
சத்தோஷத்தில்‌ மிதக்கிற பணக்கொழுப்பு, மற்றொன்று 
அதற்கு நேர்மாறானது. வாழ்க்கையின்‌ மந்தம்‌, சகிக்க முடி 
யாத தரித்திர வாழ்க்கை, எதிர்காலத்தைப்‌ பற்றிய பயம்‌. 
இந்த வாழ்க்கை வெம்மையைச்‌ சில மணி நேரமாவது 
மறந்திருக்க, மரத்துப்போக வைப்பதற்கு மீக அவசியமான 
மருந்தாக இது ஏழைகளுக்குத்‌ தேவைப்படுகிறது. 
இருவேறு வகுப்பார்க்கு இருவேறு விதமாக இந்தக்‌ குடி பயன்படு 
வதை உணர்கிறோம்‌. 
கல்லானாலும்‌ கணவன்‌, புல்லானாலும்‌ புருஷன்‌ என்னும்‌ கருத்‌ 
துலவிய நாட்டில்‌ கடுஞ்சினம்‌ படுகிற நேரங்களில்‌ அவை காற்றில்‌ 
பறப்பதைக்‌ காண்கிறோம்‌. உண்ணாமுலை போன்றவர்கள்‌ சினந்து 
விட்டால்‌ அவர்களின்‌ வாய்களில்‌ பாதாளச்‌ சாக்கடைகளே பாய்‌ 
கின்றன. லீலா என மயக்கநிலையில்‌ சபாபதி உச்சரித்தபோதும்‌ 
ஓட்டலில்‌ லீலாவுடன்‌ இருந்ததை ஒப்புக்கொண்டபோதும்‌, உண்ணா 
மூலை கக்குகிற இராட்சச வார்த்தைகளை அவ்வளவு எளிதாகச்‌ 
செரித்துக்‌ கொள்ள மூடியாது. 
கதைமாந்தர்‌ படைப்பாலும்‌ கதைப்‌ பின்னலாலும்‌ இந்தக்‌ கதை 
அழகு பெறுகிறது. பொன்னியின்‌ செல்வனில்‌ வரும்‌ ஆழ்வார்க்கடி 
யானின்‌ கைத்தடி கூட நம்முள்ளத்தில்‌ ஒரு பாத்திரமாகத்‌ தோன்று 
கிற அளவிற்குப்‌ படைப்பாற்றல்‌ பெற்றிருந்தார்‌ கல்கி. அதுபோல்‌ 
இந்தக்‌ கதையில்‌ எருமை மாட்டைக்‌ கூட தம்மால்‌ மறக்க முடி 
வதில்லை. பச்சையம்மாள்‌, இராமக்கோனான்‌, கன்னியப்பன்‌, காவ 
லிருக்கும்‌ காவலன்‌ முதலான சிறுமாந்தர்கள்‌ கூட ஆழமாகப்‌ பதி 
கின்றனர்‌. இது ஒன்றும்‌ ஜெயகாந்தனுக்குப்‌ புதிய வெற்றி அல்ல. , 


உண்ணாமுலை அருவருப்பாகப்‌ பேசினாலும்‌ அதில்‌ இருக்கிற 
உண்மைத்‌ தன்மையை நாம்‌ புறக்கணிப்பதற்கு இல்லை. இப்படிப்‌ 
பட்ட பெண்களை எந்தச்‌ சேரியில்‌ வேண்டுமானாலும்‌ நாம்‌ சந்திக்க 
இயலும்‌. நிகழ்கால உணர்வுள்ள ஜெயகாந்தனை மீண்டும்‌ ஒரு 
மூறை இந்தக்‌ கதையில்‌ சந்திக்கிறோம்‌ என்பதே நிறைவு. 
ஜெயகாந்தனின்‌ நடை எப்போதும்‌ கருத்து வேறுபட்டுக்‌ 
குரியது. அவருடைய நடையில்‌ இடம்பெறும்‌ சொற்களின்‌ அரு 
வருப்பை நம்மால்‌ உணராமல்‌ இருக்க முடியவில்லை. 
உயுந்து, கம்னு வுடாமே, அய்துட்டுப்‌ பூடலாம்‌, இஸ்துகினு, 
நோங்கிக்கினு, எயவெடுத்த, கெடாசிட்டு, அதுக்கோசரம்‌, 
பயிதீக்க கொயந்தைகங்களே, அய்த்தே, தபா, பேமானித்‌ 


52 தமிழாய்வு -- 9 


தனம்‌, அபிசாரி, ரூம்பு, அநாபிகலம்‌, பொய்ப்புடா, பீச்ச 
கால்‌, மயெ, சர்த்தான்வுடு 


முதலான சொற்கள்‌ கொச்சையானவையே தவிர அருவருப்பானவை 
எனக்‌ கூறமுடியாது. 


தமிழில்‌ சொற்களை ஆளுவதில்‌ ஒரு தகுதியை மரபாகவும்‌, மதிப்‌ 
பாகவும்‌ போற்றி வந்தனர்‌. மனிதனின்‌ கழிவைக்‌ கூடப்‌ : பகரவீ 
என்றே எழுதினர்‌. காலப்போக்கில்‌ இவையெல்லாம்‌ கட்டுடைந்து 
போகின்றன. உள்ளதை உள்ளபடியே காட்டுவதுதான்‌ ஒழுங்கு 
எனக்‌ கருதும்‌ ஜெயகாந்தன்‌ அருவருப்பான சொற்களை ஆற்றொழுக்‌ 
காகப்‌ பயன்படுத்துகிறார்‌, ஆனால்‌ அவரிடமும்‌ தமிழ்‌ மரபு இன்னும்‌ 
வாழ்வதைக்‌ காண முடிகிறது, *... யாப்பையா ””, * . த்தா? எனச்‌ 
சில இடங்களில்‌ குறிக்கிறார்‌. அவையல்‌ கிளவி எனச்‌ சிலவற்றை 
அவர்‌ உணர்த்தியிருக்கிறார்‌, ஆனாலும்‌ இலக்கியத்தில்‌ இந்த ஆளு 
கையை, வழக்கை ஏற்பதற்கு இல்லை. 


“கதிர்கள்‌ அடர்ந்த வயல்வெளியில்‌, விடியற்காலைக்‌ குளிர்‌ 
காற்றில்‌ மணிகளும்‌ கதிர்களும்‌ சலசலத்துக்‌ குலுங்க, 
அவற்றில்‌ முத்துமுத்தாய்ப்‌ படிந்திருந்த பணித்‌ துனிகள்‌ 
மேலெல்லாம்‌ நனைத்துச்‌ சில்லிட அவன்‌ ஓடிக்‌ கொண்‌ 
டிருந்தான்‌ * 

* ஏழைகளுக்கு, மிருகங்களுக்கு இணையாகவும்‌ அதைவிடக்‌ 
கேவலமாகவும்‌ உடல்‌ உழைப்பில்‌ நைந்து போகிற மனித 
ராசிகளுக்குத்‌ தாலாட்டுப்‌ பாடுகிற இந்தப்‌ போதைத்‌ 
தாயின்‌ அரவணைப்பு தேவைப்படுகிறது. அவர்கள்‌ அந்தப்‌ 
போதையின்‌ மயக்கத்தில்‌ ராஜாக்கள்‌ மாதிரி கற்பனை 
பண்ணிக்கொண்டு நிஜ வாழ்க்கையில்‌ பிச்சைக்காரர்களைப்‌ 
போல்‌ தரித்திரத்தில்‌ உழன்றார்கள்‌, 


இப்படிப்பட்ட அருமையான கவிதை நடையை நினைத்து அருவருப்‌ 
பைக்‌ கழுவிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. 


சபாபதி என்ற அருமையான மனிதனைப்‌ படைப்பதில்‌ ஜெய 
காந்தன்‌ வெற்றி பெற்றிருக்கிறார்‌. அட, சும்மகெட புள்ளே என்‌ 
னும்‌ தலைப்பே பொருத்தமானது. 


கதை மாந்தர்களை வாய்ப்புக்‌ கிடைக்கும்‌ போதெல்லாம்‌ எருமை 
மாடாகக்‌ காட்டுகிறார்‌. உண்ணாமுலையைச்‌ சரியான நாட்டு எருமை 
எனச்‌ சபாபதி ஓரிடத்தில்‌ கடிகிறான்‌. அவளுடைய தந்தை இராமக்‌ 
கோனான்‌ கூட ஓரிடத்தில்‌ * அறிவில்லாத எருமை” எனத்‌ திட்டு 
கிறான்‌. அந்த இராமக்கோனானை, “உன்னைவிட எருமைமாட்டு 
சென்மம்‌ உண்டோ' என மனத்துள்‌ சபாபதி மதிப்பிடூகிறான்‌. 
காவல்துறையினரை, சரியான எருமைமாட்டு சென்மங்க எனப்‌ 
பழிக்கிறான்‌. தன்னையே கூட ' நான்‌ ஒரு புத்திகெட்ட எருமை 
மாடு எனத்‌ தாழ்த்திக்‌ கொள்ளுகிறான்‌, ஆனால்‌ கதையின்‌ இறுதி 
யில்‌ “என்னே அதிகாரம்‌ பண்ணிகினு, மேய்ச்‌ சிக்கினு திரியறதுக்கு -. 
என்னெ என்னெ எருமை மாடுன்னா நினைச்சே எனச்‌ சிந்திக்‌ 
கிறான்‌. அவன்‌ ஒரு நாளும்‌ எருமை மாடாக முடியாது; ஏனெனில்‌ 
அவன்‌ ஒரு மனிதன்‌. 


அச்சில்‌ வாரா அருந்தமிழ்‌--9 


க்ம்பராமாயணக்‌ ேகளஸ்துபம்‌ 


ஆசிரியர்‌ : 
கெ. என்‌. சிவராஜ பிள்ளை 
மூதல்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 


பதிப்பாசிரியர்‌ 2 
மு. சண்முகம்‌ பிள்ளை 
தமிழ்‌ விரிவுரையாளர்‌, 
திருக்குறள்‌ ஆராய்ச்சிப்பகுதி, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
1979 


முதற்‌ பதிப்பு: 1979 


இதுவரை வெளிவந்த அரும்‌ தமிழ்‌ நூல்கள்‌: 
1. அப்பாண்டை நாதர்‌ உலா 

_ தமிழாய்வு 1, 1972. 
2. நாககுமார காவியம்‌ 


_ தமிழாய்வு 11, 1973. 


3. திருமேற்றிசை அந்தாதி 
_ அப்பாண்டை நாதர்‌ உலாவின்‌ தனி 
வெளியீட்டுப்‌ பிற்சேர்க்கை, 1974. 
4. ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை 
_ தமிழாய்வு 111, 1974. 
5. அடிமதிக்குடி அய்யனார்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 
-- தமிழாய்வு IV, 1975. 
6. மெய்ம்மொழிச்‌ சரிதை 
_ தமிழாய்வு VI, 1977. 
7. சேலம்‌ தாலந்தீர்த்த செழியன்‌ மஞ்சரி 
_ தமிழாய்வு VII, 1978. 
8. மேருமந்தரமாலை 
_ தமிழாய்வு VIII, 1978. 


முகவுரை 


தமிழுலகில்‌ கவிச்சக்கரவர்த்தியாக விளங்குபவன்‌ கம்பன்‌. 
கம்பன்‌ படைத்த இராமாவதாரம்‌ தமிழ்க்‌ காவியங்களுள்‌ தலைமணி 
யாய்‌ விளங்குகிறது. கற்றோர்‌ இதயங்களை என்றும்‌ மகிழ்வித்து 
இன்புறுத்தும்‌ தன்மையது கம்பராமாயணம்‌. உலகில்‌ சிறந்து விளங்‌ 
கும்‌ மொழிகளுள்‌ ஒன்றாகத்‌ தமிழ்‌ தலை நிமிர்ந்து நிற்பதற்குக்‌ காரண 
மாய்‌ விளங்குவது கம்பன்‌ காவியமே என்பர்‌. 


“ பாரில்‌ பெயரோங்கும்‌ பன்மொழிக்கும்‌ நாணாது 
நேரில்‌ நிமிர்ந்துதமிழ்‌ நிற்பதுதான்‌--சீருயர்ந்து 
ஏறுபுகழ்க்‌ கம்பன்‌ இராமகதை யால்வந்த 
வீறுகொண் டென்று விளம்பு” 
(மலரும்‌ மாலையும்‌ 90) 


என்று கவிமணி தேசிகவிநாயகம்‌ பிள்ளை எடுத்துரைக்கிறார்‌. 


கம்பன்‌ கதை நடத்தும்‌ திறமும்‌ அவன்‌ கவியின்‌ நயங்களும்‌ 
தனிச்‌ சிறப்பு வாய்ந்தவை. கம்பராமாயணம்‌ குறித்து எத்தனையோ 
வகையான விளக்கங்கள்‌ இயற்றியவர்‌ பற்பலராவர்‌. இவற்றுள்‌ 
பேராசிரியர்‌ கெ. என்‌. சிவராஜ பிள்ளையவர்கள்‌ படைத்துள்ள கம்ப 
ராமாயணக்‌ கெளஸ்துபம்‌, கம்பனுடைய பெருங்காவியத்திற்கு 
விளக்குப்‌ போல்‌ உள்ளது. கம்பன்‌ காவியத்தின்‌ போக்கினையும்‌ 
அழகுகளையும்‌ அறிமுகப்படுத்துவதோடு விமரிசன முறையில்‌ அதன்‌ 


பல்வேறு கூறுகளையும்‌ எடுத்துப்‌ பாநடையிலே விளக்கம்‌ தருகிறார்‌ 
பேராசிரியர்‌. 


கம்பராமாயணக்‌ கடலுள்‌ இளமைமுதலே நன்கு திளைத்தவர்‌ 
கெ. என்‌. சிவராஜபிள்ளை. இவருடைய தமையனாரும்‌ கம்பராமா 
யணப்‌ பிரசங்கம்‌ செய்வதையே தொழிலாகக்‌ கொண்டு வாழ்ந்து, 
“கம்பராமாயணம்‌ குமரேச பிள்ளை என்று நாடு போற்ற வாழ்ந்தார்‌. 
கம்பன்‌ காவியத்தில்‌ பேரீடுபாட்டோடு வாழ்ந்த தமிழ்க்‌ குடும்பத்‌ 
தில்‌ வந்த பேராசிரியர்‌ இந்நூலுக்கு ஓர்‌ ஒப்பற்ற அணிகலமாகக்‌ 
கெளஸ்துபத்தை ஆக்கியளித்துள்ளார்‌. திருமாலின்‌ பெருமை பேசும்‌ 
கம்பராமாயணத்தின்‌ அருமை பெருமைகளை எடுத்துரைத்து, அதன்‌ 
ஓப்பற்ற பெரும்‌ புகழை உலகிற்கு எடுத்துக்‌ காட்டுவதற்காக 
இயற்றப்பட்ட இந்தச்‌ சிறு காவியத்திற்குக்‌ 'கம்பராமாயணக்‌ 
கெளஸ்துபம்‌்‌ என்னும்‌ பெயரைச்‌ சூட்டியுள்ளார்‌. 


iv 


இச்‌ சிறுகாவியம்‌ கம்பராமாயணம்‌ போலவே விருத்தக்‌ கவியால்‌ 
அமைந்தது,  கெளஸ்துபத்தின்‌ உட்பிரிவுகளுக்கும்‌ கம்பனிற்‌ 
போலப்‌ படலம்‌ என்னும்‌ பெயரினையே ஆசிரியர்‌ தந்துள்ளார்‌. 
முன்னுரைப்‌ படலம்‌ முதலாக கவி இலக்கணப்‌ படலம்‌ ஈறாகப்‌ 
பத்துப்‌ படலங்கள்‌ இதில்‌ உள்ளன. இப்‌ படலப்‌ பெயர்களை 
நோக்கினாலும்‌ ஆசிரியர்‌ கம்பனையும்‌ அவனது பெருங்காவியத்தை 
யும்‌ எந்தெந்தவகையில்‌ விளக்கிக்‌ காட்டுகிறார்‌ என்பது தெள்ளத்‌ 
தெளியத்‌ தெரியவரும்‌. 
ள்‌. அங்‌ 


கெளஸ்துபத்தில்‌ உள்ள பாடல்கள்‌ 422 விருத்தங்க ட்‌ 
ணப்‌ 


கங்கே ஆசிரியர்‌ உதாரணமாக எடுத்துக்‌ காட்டிய கம்பராமாய 
பாடல்கள்‌ 39. ஆக 461 விருத்தக்‌ கவித்திறங்கள்‌ இதில்‌ உள. 

கம்பராமாயணப்‌ பாடல்களை முழுமையாய்‌ எடுத்து உதாரண! 
காட்டியதோடு கம்பன்‌ கவியின்‌ செஞ்சொற்றொடர்களையும்‌ எடுத்துக்‌ 
தம்‌ வாக்கோடு இணைத்தும்‌ இழைத்தும்‌ தந்துள்ளார்‌. கம்பன்‌ வாக்கு 
களை மாற்றமின்றி அப்படியே எடுத்துப்‌ பயன்படுத்திய இடங்களில்‌ 
இரட்டை மேற்கோள்‌ குறியிட்டுக்‌ காட்டியுள்ளார்‌. கம்பன்‌ கவித்‌ 
தொடர்களையே சிற்சில வேறுபாட்டோடு தம்‌ பாடலில்‌ அமைக்கும்‌ 
பொழுது ஒற்றை மேற்கோள்‌ குறியிட்டுக்‌ காட்டியுள்ளார்‌. இவர்தம்‌ 
பாவின்‌ போக்குகள்கூடப்‌ பல இடங்களில்‌ கம்பனின்‌ நடையை 
ஓத்துக்‌ காணப்படுகின்றன. 


ஆராய்ச்சிப்‌ பேரறிஞர்‌ கெ. என்‌, சிவராஜ பிள்னையவர்கள்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறையின்‌ முதல்‌ தலைவராய்‌ 
விளங்கியவர்‌. அவருடைய நூற்றாண்டாகிய இந்த 1979 ஆம்‌ ஆண்டு 
தமிழ்த்துறை வெளியிட்டு வரும்‌ தமிழாய்வு இதழைப்‌ பேராசிரிய 
சிவராஜபிள்ளை நினைவு மலராக வெளியிடத்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌ 
டாக்டர்‌ சி, பாலகப்பிரமணியன்‌ அவர்கள்‌ முனைந்து திட்ட 
மிட்டார்கள்‌. இவ்விதழில்‌ அச்சில்‌ வாரா அருந்தமிழ்‌” நூல்‌ வெளி 
மீட்டு வரிசையில்‌ பேராசிரியர்‌ சிவராஜ பிள்ளையவர்களின்‌ இதுவரை 
வெளிவாராத நூல்‌ ஒன்றை வெளியிடத்‌ திட்டமிட்டோம்‌. அதன்‌ 
விளைவாகவே கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ இப்பொழுது அச்சில்‌ 
வெளிவருகிறது. 


*கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌' என்பதனை ஆசிரியர்‌ சிவரா 
பிள்ளை 1927 ஆம்‌ ஆண்டிலேயே பாடி முற்றுவித்திருந்தார்‌ என்பதி 
அந்த ஆண்டில்‌ காரைக்குடியிலிருந்து வெளிவந்த குமரன்‌ என்னும்‌ 
பத்திரிகையில்‌ முதல்‌ 12 பாடல்கள்‌ வெளிவந்தமை கொண்டு அறிய 
லாம்‌. அதன்‌ பின்னர்‌ மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்க வெளியீடாகிய செந்‌ 
தமிழ்‌'ப்‌ பத்திரிகையின்‌ 29 ஆம்‌ தொகுதியில்‌ கெளஸ்துபத்தின்‌ 
முதல்‌ 105 பாடல்கள்‌ மூன்று பகுதியாக அச்சாயின, அச்சான 
பகுதிகளை மீண்டும்‌ மீண்டும்‌ பார்த்துச்‌ சிற்சில இடங்களில்‌ பாடங்‌ 
களை மாற்றியும்‌ அமைத்திருந்தார்‌. இதன்‌ பிற்பகுதிகள்‌ ஆசிரியர்‌ 
வாழ்ந்த காலத்தில்‌ தொடர்ந்து வெளிவாராமலே நின்றுபோயிற்று. 


v 


பேராசிரியரின்‌ அச்சிடப்பெறாத நூல்கள்‌ அவருடைய குமாரர்‌ 
திரு, நாராயண பிள்ளை, புதல்வி திருமதி சரசுவதி அம்மாள்‌ ஆகி 
யோரிடமிருந்து, இப்பொழுது அண்மையில்‌ நாகர்கோவிலில்‌ 
தோற்றுவிக்கப்பட்டுள்ள பேராசிரியர்‌ சிவராஜ பிள்ளை நினைவு 
மன்றச்‌ செயலாளர்‌ திரு. எஸ்‌. சிவராஜ பிள்ளையவர்களிடமிருக்கிறது. 
நூற்றாண்டு நினைவாகத்‌ தமிழாய்வில்‌ வெளியிட இந்நூலை விரும்பிக்‌ 
கேட்ட பொழுது அவர்கள்‌ மனமுவந்து மூலப்பிரதியை அனுப்பித்‌ 
தந்தார்கள்‌, மூலப்பிரதியைத்‌ தந்துதவிய திரு. எஸ்‌. சிவராஜ பிள்ளை 
யவர்களுக்கும்‌ பேராசிரியரின்‌ சந்ததியினருக்கும்‌ சென்னைப்‌ பல்‌ 
கலைக்‌ கழகத்தின்‌ சார்பாக நன்றி தெரிவித்துக்கொள்ளுகிறேன்‌. 


ஆசிரியர்‌ அமைத்த மூல நூலை அப்படியே பதிப்பித்ததோடு 
அடிக்குறிப்பில்‌ விளக்கக்‌ குறிப்புகளை நான்‌ தொகுத்து அமைத்‌ 
குள்ளேன்‌. நூலிறுதியில்‌ பாடல்‌ முதற்குறிப்பு அகராதியும்‌ பொருட்‌ 
குறிப்பு அகராதியும்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. 


"தமிழ்க்‌ கவிவாணருக்கு ஒரு விண்ணப்பம்‌' என்னும்‌ தலைப்பில்‌ 
செந்தமிழ்ப்பத்திரிகையில்‌ (தொகுதி 29, 1921) சிவராஜ பிள்ளை 
பவர்கள்‌ எழுதிய ஆய்வுரை பல்லாண்டுகளுக்குமுன்‌ வெளிவந்‌ 
துள்ளது, இது பொதுவாகத்‌ தமிழ்க்‌ கவிதைபற்றிய விமரிசன 
மாகவும்‌ சிறப்பாகக்‌ கம்பன்‌ காவியப்பாங்கினை எடுத்து விளக்கு 
வதாயும்‌ உள்ளது, ஆகவே, ஆசிரியர்‌ எழுதிய இவ்வுரை நடைப்‌ 
பகுதி கம்பராமாயணக்‌ கெளஸ்துபத்திற்கு ஒரு மூன்னுரை போலக்‌ 
காணப்படுகிறது. ஆதலால்‌, இதனை நூல்முகப்பில்‌ சேர்த்து அச்‌ 
சிட்டுள்ளேன்‌. இன்றைய இலக்கியத்திறனாய்வாளர்களுக்கு இந்தக்‌ 
கட்டுரையும்‌ கெளஸ்துப நூலும்‌ முன்வழி காட்டியாய்‌ அமைகின்றன, 
எனவே, இலக்கியத்திறனாய்வாளருக்கு இது பெருவிருந்தாகும்‌. 


தமிழாய்வு ஒன்பதாம்‌ தொகுதியில்‌ வெளிவரும்‌ இந்நூலைத்‌ தனி 
நூலாகவும்‌ வெளியிட வாய்ப்பளித்த துணைவேந்தர்‌ பெருந்தகை 
&. ஆர்‌, தாமோதரன்‌ அவர்களுக்கும்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழக 
ஆட்சிக்‌ குழுவினருக்கும்‌ தமிழுலகம்‌ என்றும்‌ நன்றி செலுத்தும்‌ 
கடப்பாடுடையது. 


சென்னை... 
ட்ட ட மு. சண்முகம்‌ பிள்ளை 


34772 


பக்கம்‌ 


21 
22 
25 
35 
36 
36 
39 
40 


பிழை-திருத்தம்‌ 


பாட்டு வரி 


29 
7 
4 


3 


பிழை 
இளிய 
பராமாயணம்‌ 


கிறைத்தண்‌ 


வார்க்கொண்டதோர்‌ 


தணிதலருஞ்‌ 
கவிதெரியற்‌ 
தீயெனா 
கம்பியன்‌ 
றுள்ளிதந்த 
பாருமேடாது 
யென்றனன்‌ 
காயரற்பரி 
மான்விவி 
கிளவுச்‌ 
செல்வி 


திருத்தம்‌ 
இனிய 
கம்பராமாயணம்‌ 
கிறைத்ததண்‌ 
வார்கொண்டதோர்‌ 
கணிதலருஞ்‌ 
கவித்தெரியற்‌ 
தீயெனா 
கம்மியன்‌ 
றுள்ளித்தந்த 
பாருமோடாது 
யென்றனள்‌ 
தாயரிற்பரி 
மான்விழி 
கிளவிச்‌ 
செவ்வி 


சடல ர்‌ 


- 


oN 


ha 
Pe 


பொருளடக்கம்‌ 


தமிழ்க்கவிவாணருக்கு ஒரு விண்ணப்பம்‌ 1 
முன்னுரைப்‌ படலம்‌ 25 
ஆக்கியோன்‌ படலம்‌ வ க்‌ 28 
உவமைப்‌ படலம்‌ க்‌ sa 37 
இயற்கை வருணனைப்‌ படலம்‌ 41 
கதைமக்கட்‌ படலம்‌ ஆ ல்‌ 47 
மெய்ப்பாட்டு வருணனைப்‌ படலம்‌ 57 
சொல்‌, நடை வனப்புப்‌ படலம்‌ 68 
புலமைத்திறன்‌ படலம்‌ es பஷ சீத 
அறவுரைப்‌ படலம்‌ வ ல 89 
கவி இலக்கணப்‌ படலம்‌ ட ல்‌ இதி 
பாடல்‌ முதற்குறிப்பு அகராதி க 96 

102 


பொருட்‌ குறிப்பு அகராதி 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 
பேராசிரியர்‌ சிவராஜபிள்ளை கையெழுத்து 


தமிழ்க்கவிவாணருக்கு ஒரு விண்ணப்பம்‌ 
கனவான்களே ! 


_ கவியின்‌ உண்மை லக்ஷணத்தைச்‌ செவ்விதின்‌ உணர்ந்து நாம்‌ 
இன்புறுதற்பொருட்டும்‌, நமது தாய்மொழியாகிய தமிழில்‌ அவ்வகை 
வண்ணங்கள்‌ நிரம்பிய செய்யுளிலக்கியம்‌ கிளையோடி வளர்தற்‌ 
படட்டும்‌, இப்‌ பிரசங்கம்‌ செய்ய நான்‌ மூன்வந்துள்ளேன்‌. 

சங்கம்‌ ஒன்றினால்‌ எனது நோக்கம்‌ நிறைவேறுமோவெனின்‌, ஒரு 
வாறு நிறைவேறு மென்றே நம்புகிறேன்‌. ஒரு நிலத்திற்‌ பயிர்‌ 
ன மத்து உண்டாகவேண்டுமானால்‌ அதற்கு நிலத்தின்‌ வளமும்‌ 

த்தின்‌ நலமும்‌ முக்கியமானவையாம்‌, வித்துவோன்‌ எத்தன்மை 
“னாயிருந்தாலும்‌ விளைவைப்‌ பாதிக்கமாட்டாது. அதுபோலத்‌ 
ங்களைப்போன்ற பண்புமிக்கோரது மனதிலே சில உண்மைக்‌ 
கருத்துக்களை விதைத்தால்‌ அது மிக்க பயனைக்‌ கொடுக்கும்‌ என்பதே 
எனது துணிபு. 


தமது தமிழ்ப்பாஷையின்‌ பழமையினையும்‌ பெருமையினையும்‌ 
குறித்து நான்‌ தங்களுக்கு விரித்துரைக்க வேண்டிய ஆவசியகமில்லை. 
இந்தியபாஷைகளில்‌ வடமொழியோடு ஒப்பிடக்கூடியது தமிழ்‌ 
டல வட இந்தியாவில்‌, சமஸ்கிருதமும்‌ அதன்‌ கிளைகளாகிய 
கி பகாளிமுதலிய பாஷைகளும்‌ எப்படிப்‌ பரவி நிலைபெற்றிருக்‌ 
ன்றனவோ அப்படியே தென்னிந்தியாவில்‌ தமிழும்‌ அதைச்‌ சேர்ந்த 
இதர திராவிடபாஷைகளும்‌ நின்று நிலவுகின்றன. இதனாலேயே 
கமிழின்‌ பெருமை இனிது விளங்கும்‌. மேலும்‌, வடமொழிபோல 
பெய்‌ உலகவழக்கு அழிந்துவிடவில்லை. இலக்கியவழக்கோடு 
இனங்களிடையில்‌ இன்றும்‌ உயிர்த்து உலாவுகின்ற நாடோடி” 
அாலையென்னும்‌ பெருமையும்‌ வாய்ந்துள்ளது நம்‌ தமிழ்‌. இதுபற்றி 
2 புராதனர்களுள்ளே கல்வியிற்பெரிய கம்பரும்‌, ஆதுனிகர்‌ 
கீ்‌ “ தமிழ்ப்‌ புலமைசான்‌ற மனோன்மணீய நூலாசிரியரும்‌ தமிழைக்‌ 
வருமாறு புகழ்ந்துரைக்கின்றார்கள்‌ : 
தகக வடக க பரி 


ன்‌ இது 1899 -ல்‌ திருவநந்தபுரம்‌ சாலைச்‌ செந்தமிழ்க்‌ கழகத்திற்‌ 
செய்த பிரசங்கக்‌ குறிப்பினின்றும்‌ விரித்தெழுதப்பட்டது. 
செந்தமிழ்‌: _ தொகுதி 19, பகுதி 6, பக்‌. 169-198-ல்‌ 1921 ஆம்‌ 
ஆண்டு வெளிவந்தது. இது கவிதைபற்றிய ஒரு விமரிசனமாகும்‌. 


2 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


“உழக்குமறை நாலினு முணர்ந்துலக மோதும்‌ 
வழக்கினு மதிக்கவினி னும்மரபி னாடி 
நிழற்பொலி கணிச்சிமணி நெற்றியுமிழ்‌ செங்கட்‌ 
டழற்புரை சுடர்க்கடவு டந்ததமிழ்‌ தந்தான்‌” 


_ இராமாயணம்‌. 


“ஆரியம்போ லுலகவழக்‌ கழிந்தொழிந்து சிதையாவுன்‌ 
சீரிளமைத்‌ திறம்வியந்து செயன்மறந்து வாழ்த்துதுமே” 


வடமொழிபோல்‌ தென்மொழிக்கு இலக்கியவிரிவு இல்லை 
யெனினும்‌ முன்மொழி மனிதர்களது நித்தியவியாபாரத்துக்‌ குபகரிக்‌ 
குந்தன்மையுடையதா யிருக்கின்றது. இது தமிழ்மொழியின்‌ வளர்‌“ 
சிக்குரிய காரணங்களில்‌ முக்கியமான தொன்றென்று நீங்க 
ளறிவீர்கள்‌. உலக வழக்கத்திலிருக்கிற ஏனைய திராவிடமொழிக 
ளோடு நமதுமொழியை ஒத்து நோக்கினும்‌ அதன்‌ பெருமை மேம்‌ 
பட்டே நிற்கும்‌. திராவிட பாஷைகளுக்கெல்லாம்‌ மூலபாஷையாம்‌ 
நின்றது நமது தமிழ்‌ என்றே பாஷாசாஸ்திர விற்பன்னர்கள்‌ துணி 
கின்றார்கள்‌. இதன்‌ உண்மை எவ்விதமாயினும்‌ ஆகுக. வயது 
மூதிர்ச்சியாலும்‌ இலக்கியவிரிவினாலும்‌ ஒலி இன்பத்தினாலும்‌ தமிழ்‌ 
மற்றைய திராவிடபாஷைகளைவிட உயர்ச்சி பெற்றதாகவே இருக 
கிறது. இது கேவலம்‌ அபிமானத்தாற்‌ சொல்லும்‌ புனை ந்துரையென்று 
நினை யாதீர்கள்‌. 


ஆயினும்‌ நமது பாஷையிலுள்ள செய்யுளிலக்கியங்களிற்‌ சிற்சில 
குறைபாடுகள்‌ ஏற்படாதிருக்கவில்லை, பிரபந்தங்களின்‌ ரூபத்தை 
யொட்டியோ அல்லது அவற்றிற்‌ கூறப்படும்‌ பொருளையொட்டியோ 
ஆராய்ச்சி செய்வோமாகில்‌ இருவிதத்திலும்‌ இலக்கியங்களின்‌ குறை 
மலையிற்றீபம்போல்‌ மிக்கு விளங்கும்‌. 


நமது பாஷையில்‌ இயற்றப்பட்டிருக்கிற நூல்களெல்லாம்‌ 
செய்யுள்‌ ரூபத்தில்‌ அமைக்கப்பட்டிருக்கின்றன ; வசனரூபத்தில்‌ 
அமைத்த நூல்கள்‌ இல்லையென்றே கூறவேண்டும்‌. வசனநூல்கள்‌ 
இல்லாதது தமிழ்ப்பாஷைக்கு ஒரு பெருங்குறைவே. அவை 
களின்மையாற்‌ சாதாரண  ஜனங்களிடையில்‌ அறிவு பரவு 
வதற்கு இடமில்லாமற்போனது மாத்திரமல்ல ; பாஷையே 
வளரமாட்டாது ஒரே நிலையில்‌ நின்றுவிட்டது. எவ்வெவ்வழிகளில்‌ 
நூதனமான சொற்கள்‌ அமையப்பெற்று வழக்கிற்‌ புகுத்தி 
பாஷையை வளர்க்கவேண்டுமோ, அவ்வவ்வழிகளிற்‌ நடைகள்‌ 
ஏற்பட்டுச்‌ சொல்வளங்‌ குன்றிச்‌ சொல்வனப்பு, சொல்லாற்றல்‌, 
முதலிய புகழ்தற்குரிய குணங்கள்‌ விருத்தியடையாது போயின. 
தற்காலத்திற்‌ சிலர்‌ 'நாவல்‌” என்னும்‌ புதிய கதை நூல்களியற்றி இக்‌ 
குறையை நீக்க ஆரம்பித்திருக்கின்றனர்‌. இனி வசனநூல்‌, கதை 
மாத்திரத்தில்‌ நில்லாது சரித்திரம்‌, ஜீவியசரித்திரம்‌, வியாசம்‌, மதிப்‌ 


தமிழ்க்கவிவாணருக்கு ஒரு விண்ணப்பம்‌ 3 


புரை முதலிய பலபிரகாரங்களில்‌ வெளிவரவேண்டும்‌. பிரகிருதி 
சாத்திரங்களேர, இயற்கையுண்மை மேலெழுந்த தத்துவசாஸ்திரங்‌ 
களோ, சரித்திரங்களோ, கலைநூல்களோ நம்மிடம்‌ இல்லை. இக்குறை 
களும்‌ தக்க வசனநூல்களால்‌ நீக்கப்படவேண்டும்‌. தமிழ்நூல்கள்‌ 
பெரும்பாலும்‌ செய்யுள்ரூபமாக இருப்பது ஒரு சரித்திர உண்மையை 
நமக்கு விளக்குகின்றது, ஒவ்வொரு தேசத்தாருடையவும்‌ ஓவ்‌ 
வொரு சமுதாயத்தாருடையவும்‌ பூர்வ இலக்கிய சரித்திரத்தை 
ஆராய்ச்சிசெய்தாற்‌ செய்யுள்‌ நடை நூல்களே முதன்முதலில்‌ மிகுதி 
யாக இருந்ததாகக்‌ காணப்படுமென்று மெக்காலே என்னும்‌ 
ஆங்கிலேய ஆசிரியர்‌ கூறுகின்றார்‌. இவ்வுண்மை நமது பாஷைக்கும்‌ 
பொருத்தமுடையதாகவே யிருக்கின்றது. நமது பூர்வீகர்கள்‌ இருந்த 
நிலையினின்றும்‌ நாம்‌ சிறிதும்‌ பெயராது மூன்‌ இருந்தபடியே யிருப்‌ 
பதனாற்றான்‌ நமது இலக்கியமும்‌ ரூபத்தால்‌ மாறுதலடையாது அதன்‌ 
ஆரம்பகாலத்திலிருந்த நிலையிலேயே இன்றும்‌ இருக்கிறது. ஆனால்‌ 
கற்காலத்திற்‌ பரவிவரும்‌ நல்லுணர்ச்சியினால்‌ வெகு சீக்கிரத்தில்‌ இக்‌. 
கூறை நிவிர்த்தியாய்விடுமென நம்புவதற்கு இடமுண்டு. 


பெரும்பாலும்‌ செய்யுள்ரூபமாகத்‌ தமிழ்நூல்கள்‌ இருப்பதுடன்‌ 
£ரூளைக்‌ கவனிக்குமிடத்து அவை, இதிகாச புராணங்கள்‌, ஞான 
சாஸ்திரங்கள்‌ என்ற இரண்டில்‌ ஒன்றின்கண்‌ அடங்கியொழிகின்றன. 
நீடித்தகாலம்‌ நம்மிடம்‌ வெளிநோக்குமியல்பு குறைந்து உள்நோக்கு 
மியல்பு அதிகரித்தே இருந்தது; இன்னுமிருக்கிறது. இதனாலேயே 
இயற்கைப்பொருள்களைக்‌ குறித்த சாஸ்திரங்கள்‌ குறைந்து மானசிக 
த்த்துவநூல்களாகிய ஞானநூல்‌, தருக்கநூல்‌, சந்மார்க்கநூல்‌ முதலி 
யவை அதிகரித்தன. செய்யுள்ரூபத்தில்‌ நூல்கள்‌ அமைத்துவந்த 
போதிலும்‌ கவியின்‌ உண்மை லக்ஷணத்தையும்‌, நோக்கத்தையும்‌, 
கற்றுவல்லாருங்கூடப்‌ பிழைபட வுணர்ந்தார்கள்‌. செய்யுளுக்குரிய 
விஷயங்களைத்‌ தெரிந்தெடுத்தோ அல்லது அதனை இயற்றவேண்டும்‌ 
ரீதிகளை விசாரித்துணர்ந்தோ நம்மவர்கள்‌ நூல்செய்தார்களில்லை. 
இக்குறை இலக்கிய மதிப்பாசிரியர்கள்‌ இல்லாததால்‌ வந்ததேயன்றி 
வேறன்று, தமிழ்ச்சங்கப்‌ புலவர்களும்‌ பிற்கால ஆசிரியர்களும்‌ 
இலக்கியங்களைத்‌ தக்கவாறு ஆராய்ச்சிபுரிந்து மதிப்புரை தந்தார்‌ 
களில்லை. ஆராய்ச்சி வல்லாரது கழகமொன்று ஏற்படாதபடியால்‌ 
தமிழிலக்கியமென்னும்‌ அகன்ற பிரதேசம்‌ சிற்சில அலங்காரமாளிகை 
ளால்‌ அழகுபெறுவதோடு நமக்கு அருவருப்புத்தரத்தக்க குடிசை 
களையும்‌ குப்பைமேடுகளையும்‌ காட்டி விகாரமடைந்துமிருக்கின்‌ றது. 
தமிழிலக்கியத்தின்‌ குறைபாடுகளிங்ஙனமிருக்க, தமிழ்க்கவியின்‌ 
கறைகளைமட்டுமே இங்கே எடுத்து விசாரிப்போம்‌. 


பெ 


கவியின்‌ பொதுவிலக்கணங்களையும்‌ சிறப்பிலக்கணங்களையும்‌ 
அறிந்துகொள்ளாது காவியம்‌ அமைக்கத்தொடங்கும்‌ ஆசிரியர்‌ 
அரங்கின்றி வட்டாடல்‌ தொடங்கும்‌ சிறுவரைப்போல்‌ இடர்ப்படுவர்‌. 
நற்கலைகளின்‌ ஒரு பிரிவாகிய கவி, நற்கலைகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
பொதுவாகவுள்ள நோக்கத்தைத்‌ தழுவியே நிர்மிக்கப்படல்‌ 
வேண்டும்‌, நற்கலைகளின்‌ பொதுநோக்கம்‌ இன்பம்‌ பயத்தலே, 


4 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


இவ்வின்பத்தைச்‌ சித்திரம்‌ சிற்பம்‌ முதலியன ரூபவழியாகவும்‌, இசை 
அல்லது சங்கீதம்‌ ஒலிவழியாகவும்‌, கவி சொல்வழியாகவும்‌ ஊட்டு 
கின்றன. 'செஞ்சொற்கவியின்பம்‌' என்றார்‌ கம்பநாடரும்‌, இவ்‌ 
வின்பம்‌ எங்குக்‌ கெடுகின்றதோ அங்கு நற்கலையென்பதே இல்லா 
தாகின்றது. தமிழ்க்கவிக்கடலிற்‌ சற்று இறங்கி நோக்குவோமானால்‌ 
அங்கே ஆரவாரமும்‌ கொந்தளிப்பும்‌ நுரை நிரைகளுமே ஏராளமாகக்‌ 
காண்போம்‌. கம்பராமாயணம்‌ போன்று பலவகையானும்‌ சிறந்த 
காவியங்கள்‌ கிடைப்பது அருமையினுமருமை, 


முதன்முதல்‌, நம்முடைய கவிஞர்கள்‌ காவியம்‌ புனையுமுன்‌ காவி 
யத்திற்காம்‌ விஷயத்தைத்‌ தெரிவதிற்‌ கவனம்‌ செலுத்துகிறார்களில்லை. 
இஸ்தொரு பெருங்குறை. பெளதிகசாஸ்திரங்களும்‌ தத்துவநூல்களும்‌ 
காவியநிர்மாணத்திற்கு இடங்கொடுக்குமா? கணிதம்‌, சோதிடம்‌, 
வைத்தியமுதலிய சாஸ்திரவிஷயங்கட்கும்‌ காவியத்தாற்‌ பிரதிபாதிக்‌ 
கப்படவேண்டும்‌ விஷயங்கட்கும்‌ எத்துணை வித்தியாசம்‌. இதை 
அறியமாட்டாமையினாலன்றோ வேதாந்த சித்தாந்த சாஸ்திர 
வுண்மைகளைல்லாம்‌ காவியத்துறையிலுட்படுத்தப்பட்டன! காவிய 
இன்பம்‌ தருதற்கொவ்வாக்‌ கணிதத்தையும்‌ கவியிற்‌ புனைந்‌ 
தனரன்றோ! மருந்தைப்பற்றி இயற்றிய கவிகளெல்லாம்‌ மருந்தினும்‌ 
கசப்பே! ஞான காவியமெல்லாம்‌ மோன காவியமாகவே முடிந்தன! 
சோதிடப்‌ பாக்களோவெனின்‌ வாதிடவேண்டிய பாக்களே ! 


கவியின்பம்‌ கேடுறுவதற்கு இரண்டாவது காரணம்‌ கவித்திறம்‌ 
சிறிதும்‌ அமையப்பெறாத அறிவிலிகளாலும்‌ போலிக்கவிகளாகிய 
சித்தர்‌ முதலியோர்களாலும்‌ கவியியற்றப்பட்டமையே, பல்லிசாஸ்‌ 
திரம்‌, பக்ஷிசாஸ்திரம்‌, பாம்பாட்டிச்‌ சித்தர்பாடல்‌, ஞானவெட்டி 
முதலிய நூல்களை எடுத்துக்கொள்ளுங்கள்‌. இவைகளிற்‌ கேளப்பா” 
என்று தொடங்கி ஏனைய அடிகளில்‌ *நாளப்பா? *தாளப்பா” 
“மாளப்பா்‌ என்று எதுகை சேர்த்துக்‌ கவியை முடித்துவிடுவார்கள்‌. 
*பொருள்‌' இக்கவிஞர்களுக்கு ஓர்‌ பொருளன்று. சித்தர்களெல்லாம்‌ 
கவியின்‌ அழகைக்‌ கெடுக்க வந்த பிரசித்தர்களே யென்று அன்னார்‌ 
இயற்றிய நூல்களை வாசிக்கும்‌ ஒவ்வொருவரும்‌ ஒப்புக்கொள்ளா 
தொழியார்‌. 


மூன்றாவதாக, வித்துவான்‌ க௧ளென்று மதிக்கப்படு மெவரும்‌ க 
எழுதப்‌ புகுந்தது கவிச்சிறப்புக்‌ குன்ற வேறொரு காரணமாயிற்று. 
கவி பாடுந்திறம்‌ ஒருவனிடம்‌ இல்லையெனின்‌ அவனை ஒரு தமிழ்‌ 
வித்துவான்‌ என மதித்தலே கூடாதென்ற தப்பெண்ணம்‌ நம்மிடம்‌ 
வேரூன்றி நிற்கிறது. இதனால்‌ உத்தமக்கவிகளாகிய நென்மணி 
களோடு போலிக்கவிகளாகிய பதர்களும்‌ விரவிக்கிடக்கக்‌ காரண 
மாயிற்று. 


இயற்கையிலேயே கவிவாசனை அமையப்பெறாத வித்துவான்‌ 
களது கவிகளிற்‌ கவிச்சுவை சிறிதும்‌ காணுதலரிது. அவைகள்‌ பல 
கல்வித்‌ துறையினும்‌ அவர்களுக்‌ குள்ள திறமையினைக்‌ காட்டு 


தமிழ்க்கவிவாணருக்கு ஒரு விண்ணப்பம்‌ 5 


மாயினும்‌ ரசமில்லாக்‌ கனிபோல்‌ இன்பம்‌ சிறிதும்‌ பயவா. அதிவீர 
ராமபாண்டியனது “நைடதம்‌”, சிவஞான சுவாமிகளின்‌ “கம்பரந்தாதி”, 
மகா வித்துவான்‌ மீனாக்ஷிசுந்தரம்பிள்ளையவர்களின்‌ “திருத்தில்லை 
யமகவந்தாதி', முருகதாச ரென்னும்‌ தண்டபாணி சுவாமிகளின்‌ 
ஒலியலந்தாதி* மூதலிய நூல்கள்‌ நான்‌ சொல்லும்‌ உண்மையை 
விச தமாக்கும்‌, இக்கவிஞர்கள்‌ புத்தி சாமர்த்தியத்திலோ 
பாண்டித்தியத்திலோ குறைந்தவர்களென யாரும்‌ சொல்லத்‌ துணி 
யார்‌. ஆயினும்‌ அவர்களது பாடல்களை இன்பம்‌ ஒழுகும்‌ பாக்களாக 
நற்கலையுணர்ச்சியுடையார்‌ மதிப்பரோ? மேலான கவிமாதுரியம்‌ 
அமையவேண்டுமாயின்‌ ஒரு கவிஞனிடம்‌ இரண்டு விசிஷ்ட 
தாமங்கள்‌ ஒருங்கே அமைந்திருத்தல்வேண்டும்‌. அவற்றி லொன்று 
பிறப்புவிசேடத்தினா லமைவது, அழகில்‌ ஈடுபடும்‌ உணர்ச்சி நலன்‌, 
அவ்வழகினைக்‌ கருத்தினால்‌ நூதன ரூபங்களில்‌ அமைக்கவல்ல 
மனோதர்மம்‌, முதலிய குண விசேஷங்கள்‌ ஒரு கவிஞனிடம்‌ பிறவியி 
லேயே பொருந்தியிருத்தல்‌ வேண்டும்‌. உலகத்திலுள்ள மகாகவிகள்‌ 
எல்லாரும்‌ இவ்வகைப்‌ பிறப்பு விசேஜமுடையவர்களே. மற்றொன்று 
அநுபவவிசேடத்தினா லமைவது. லோகாநுபவத்தால்‌ மக்களைப்பற்றி 
பனவும்‌ பிரகிருதியைப்பற்றியனவுமாகிய உண்மைத்தொகுதிகளை 
உணர்ச்சிவழியே அறிந்தவனாகலோடு காவியப்பயிற்சியும்‌ நிரம்ப 
உடையனாதல்‌. இவற்றாற்‌ காவியத்திற்‌ பிரதிபாதிக்கவேண்டிய 
உண்மைகளும்‌ அவ்வுண்மைகளைத்‌ தக்க அழகோடு வெளியிட 
வேண்டிய பாஷாபரிஞ்ஞானமும்‌ ஏற்படும்‌. இந்த விசேஷகுணமும்‌ 
மகாகவிகள்‌ எல்லாரிடமும்‌ காணப்படுவனவே. 


நான்காவதாகப்‌ பொருளைக்காட்டினும்‌ உருவத்திற்கு அதிகச்‌ 
சிறப்பு நமது கவிஞர்கள்‌ கற்பித்துவிட்டார்கள்‌. சந்தப்பாக்களும்‌ 
ஏகபாதங்களும்‌ கோமூத்திரி முதலிய சித்திரக்‌ கவிகளும்‌ பாற்கடலி 
லழுந்த விஷமென்று சொல்லலாமேயன்றிப்‌ பிறிதென்சொல்வது? 
ரதபந்தம்‌, நாகபந்தங்க ளெல்லாம்‌ கவியின்‌ மனோபந்தங்களே 
யல்லாமல்‌ வேறென்ன? *மாலைமாற்று' என்பது உண்மைக்கவியின்‌ 
வேலைமாற்றே | “சுழிகுளம்‌* என்பது கவிஞர்‌ மூழ்கும்‌ இழிகுள 
மல்லவோ! 'காதைக்கரப்பு” என்று கூறுவதைக்‌ காட்டிலும்‌ கவிஞரின்‌ 
போதகரப்பு என்று சொன்னாற்‌ றவறில்லையே! “பிறிதுபடு பாட்டு”ச்‌ 
சமைக்கப்‌ புகும்‌ கவியின்‌ பாடு சிறிதுபடு பாடோ ! ஐயோ! இக்‌ 
கவிஞர்கள்‌ எல்லாரும்‌ வாயையும்‌ மூக்கையும்‌ மூடிச்‌ செவிவழி 
தத்கல்‌ விட்டு மாளுகின்றார்களே! சிவஞானசுவாமிகள்‌ செய்த 
காஞ்சிப்புராணத்திற்‌ சுரகரீசப்படலம்‌ நோக்கிச்‌ சித்திரப்பாக்‌ களின்‌ 
விசித்திரங்களைத்‌ தெரிந்துகொள்ளுங்கள்‌. நிரம்பவழகிய தேசிகர்‌ 
யத சேதுபுராணத்தில்‌, 


*நேசமோ டுதகமூழ்கி நிலைமொழி தன்னை நீத்தான்‌ 
பூசு னென்று தொக்க புணர்மொழி யிரண்டு தம்மில்‌: 


௯ வேதாளவாதச்‌ சருக்கம்‌ 


எனவும்‌, 


6 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


*வெறுங்கையா ரென்னும்பேரின்‌ மென்மையை வன்மை 
[செய்யும்‌ 


_ இலக்குமிதீர்த்தச்‌ சருக்கம்‌ 


எனவும்‌ வரும்‌ செய்யுட்களிற்‌ கவியின்பம்‌ உளதாகக்‌ கருதுவாரும்‌ 
உளரன்றோ! 


ஐந்தாவதாக, நம்மிடையே கவி, இலக்கண வித்துவான்களால்‌ 
வரையறுக்கப்பட்டு வளர்ச்சிகுன்றிப்‌ போய்விட்டது. இதனாற்‌ 
காவியத்துறையில்‌ நூதனக்‌ கருத்துக்களும்‌ நூதன அணிகளும்‌ 
தோன்றாமற்‌ போயின. சங்க காலத்து இலக்கிய கர்த்தர்கள்‌ இக்‌ 
கட்டுப்பாட்டினால்‌ வருந்தினார்களில்லை. பிற்காலத்துப்‌ புலவருக்‌ 
கோவெனின்‌ முன்னோர்களது இலக்கிய இலக்கண நூல்கள்‌ "சுருதி 
போன்று இன்றியமையா ஆதாரங்களாய்‌ முடிந்தன. நூல்கள்‌ 
இன்னின்ன மொழிகளிற்றொடங்கி, இன்னின்ன மொழிகளில்‌ முடிய 
வேண்டுமென்றும்‌, உவமானங்கள்‌ இன்னின்ன பொருள்களில்‌ 
அடங்கியிருக்கவேண்டு மென்றுமுள்ள நிபந்தனைகள்‌ கவிஞனது 
மனோதர்மத்தை வளரச்செய்யுமா ? இலக்கண விளக்கமென்னும்‌ 
சிறந்த நூல்‌, மலைமகள்‌ என்று அமங்கலப்‌ பொருள்படத்‌ தொடங்கு 
தலை ஆக்ஷேபித்துப்‌ புலவரேறு என மதிக்கப்படும்‌ சிவஞான சுவாமி 
கள்‌ குறைகூறினாரென்பதை அறியாதார்‌ யார்‌ ? இதைத்‌ தற்காலத்துக்‌ 
கல்வி வல்லார்‌ அங்கீகரிப்பரோ ? மேற்கூறிய சுவாமிகள்‌ செய்தது 
போன்ற குதர்க்கவாதச்‌ சணடமாருதத்தினாற்‌ கவியென்னும்‌ பசுங்‌ 
கொம்பு முற்காலத்திற்‌ சிதற அடிக்கப்பட்டதென நாம்‌ அறிய 
வேண்டும்‌. 


ஆருவதாக, நமது காவியங்களெல்லாம்‌ மதசம்பந்தமாக எழுந்‌ 
தனவாயுள்ளன. பாரதம்‌, இராமாயணமென்னும்‌ இதிகாசங்களும்‌, 
பெரியபுராணம்‌, கந்தபுராணம்‌, திருவிளையாடற்புராணம்‌ முதலிய 
புராணங்களும்‌ காஞ்சிப்புராணம்‌, குற்றாலப்‌ புராணம்‌ முதலிய ஸ்தல 
புராணங்களும்‌ தேவாரம்‌, திருவாசகம்‌, திருவாய்மொழி முதலிய 
திருமுறைகளும்‌ தாயுமானவர்‌, பட்டினத்தார்‌ முதலியோரது தோத்‌ 
திரப்பாக்களும்‌ பதிகம்‌, பரணி, பிள்ளைத்தமிழ்‌, கலம்பகம்‌, கோவை, 
உலா, அந்தாதி முதலிய பிரபந்தத்தொகைகளும்‌ சைவ வைஷ்ணவ 
வைதிக மதங்களைத்‌ தழுவி இயற்றப்பட்டன வேயாகும்‌. சிந்தாமணி, 
மணிமேகலை, சூளாமணி முதலிய நூல்களினும்‌ ஜைன புத்தமதக்‌ 
கொள்கைகள்‌ நிரம்பப்‌ பயின்றுவந்திருப்பதைக்‌ காணலாம்‌. ஆனால்‌, 
சங்க நூல்களில்‌ இவ்வாறு காணுதல்‌ அரிது. புறநானூறு, கலித்‌ 
தொகை முதலிய தொகை நூல்களை தோக்கினால்‌ இங்கே கூறியதன்‌ 
உண்மையறியலாம்‌. இந்தச்‌ சமயப்பற்று ஆரியரோடு ஊடாடின 
பிறகுதான்‌ திராவிடர்களிடம்‌ அளவுக்கு மிஞ்சி அதிகரித்து விளங்‌ 
கியதெனத்‌ திட்டமாகக்‌ கூறக்கூடும்‌. உதாரணமாக அக்காலத்‌ 
திருந்த தமிழர்களுடைய பெயர்களையும்‌ தற்காலத்துத்‌ தமிழர்‌ 
களுடைய பெயர்களையும்‌ ஒப்பிட்டுப்பார்த்தால்‌ நாம்‌ மதத்தால்‌ 
முற்றும்‌ விழுங்கப்பட்டோமென்பது அறியலாகும்‌. ஜீவிதத்தி 


தமிழ்க்கவிவாணருக்கு ஒரு விண்ணப்பம்‌ 7 


லேயே மதப்பற்று அளவுகடந்து நிலைபெற்றால்‌ அது சமுதாயத்‌ 
தாரது இலக்கியத்திலும்‌ புகாதிருக்குமோ ? பிற்காலத்துத்‌ தமிழ்‌ 
நூல்களெல்லாம்‌ மேற்கூறிய காரணத்தால்‌ மதநூல்களேயாயின. 
சிதம்பரம்‌ _ இராமலிங்கசுவாமிகளின்‌ கவித்திறம்‌ அருட்பாவை 
வாசித்து அதில்‌ ஈடுபட்டோர்‌ யாரும்‌ எளிதிலுணருவர்‌. எனினும்‌ 
இவரது அருமையான கவித்திறத்தைப்‌ பக்திக்‌ கடலின்மட்டும்‌ 
கவிழ்த்தனரேயன்றி மனிதரது உலகவாழ்க்கைத்குத்‌ துணையான 
வேறுகாவியத்துறைகளிற்‌ காட்டினாரில்லை. இது மிகவும்‌ விசனிக்கத்‌ 
தக்கதே. 


ஏழாவதாகச்‌ சங்கச்செய்யுட்களை யொழித்த பிற்காலத்துக்‌ 
காவியங்களில்‌ “உண்மை: முழுதும்‌ மறக்கப்பட்டது. அவைகளிற்‌ 
பிரகிருதிவருணனை தவறாகவே இருக்கும்‌. அரசர்கள்‌ கூடவேண்டு 
மாயின்‌ ஐம்பத்தாறு தேசத்தரசர்களும்‌ கூடிவிடுவார்கள்‌ ! “திணை' 
'திணைமயக்கம்‌' முதலிய வருணனைகள்‌ கவிஞனது சொல்வளத்தைக்‌ 
காட்டவேண்டியதே தவிர நிலவளத்தைக்‌ காட்டவேண்‌ டியதில்லை. 
'வரம்பெலா முத்தம்‌ தத்தும்‌ மடையெலாம்‌ பணிலம்‌ என்ற மாதிரி 
எங்கு நாம்‌ கண்ணைத்திருப்பினும்‌ பொற்குன்றமும்‌ முத்தின்குவையும்‌ 
பவளத்திரளுமேயல்லாது வேறொன்றுமில்லை | பசையற வறந்த பாலை 
லமேயானாலும்‌ கவிசாதுரியத்திற்காக அது பாலும்‌ தேனும்‌ பொங்‌ 
கித்‌ ததும்பும்‌! உருவத்தால்‌ எப்புருடனும்‌ மன்மதனாதலும்‌ எப்பெண்‌ 
ணும்‌ இரதியாதலும்‌ சர்வசாதாரணம்‌ ! வறுமைநோயால்‌ நலியப்பட்ட 
மாந்தரும்‌ குபேரராய்விடுவார்கள்‌ ! சுருங்கச்‌ சொல்லிற்‌ கவிஞ 
னுடைய இயற்கை வருணனைகளை அலங்காரமாக நாம்‌ எடுத்துக்‌ 
கொள்ளவேண்டுமே தவிர உண்மைக்‌ கூற்றாக நினைத்துவிடக்‌ 
கூடாது அலங்கார சாஸ்திரத்தில்‌ உயர்வு நவிற்சியணி? என்று 
ஒரு அணியிருப்பதாக அறிவீர்களே. அது மிதமாகக்‌ கையாடப்படு 
மானம்‌ கவிக்கு ஒருவித அழகும்‌ மனதிற்கு ஒருவித இன்பமும்‌ 
கொடுக்குமென்பதிற்‌ சந்தேகமில்லை. ஆனால்‌ இந்தியக்கவிகள்‌ 
அதனை அளவுகடந்து உபயோகப்படுத்தி அருவருக்கத்தக்க 
விதத்தில்‌ ஆக்கிவிடுகின்றனர்‌. அளவுக்கு மிஞ்சினால்‌ அமிர்தமும்‌ 
கஞ்சல்லவோ ? ஆங்காங்குச்‌ சிற்சில இடங்களில்‌ உபயோகப்படுத்‌ 
கினால்‌ அணியாகும்‌ ; இல்லாவிட்டால்‌ அது மகிழ்ச்சியைக்‌ கொல்லும்‌ 
பிணியாகவே மூடியும்‌. 


எட்டாவதாக, நமது காவியங்களிற்‌ சந்மார்க்க நாசத்திற்கேது 
வான கதைகளும்‌ வருணனைகளும்‌ மலிந்து கிடக்கின்றன. பாதாதி 
கேச வருணனையில்‌ ஸ்திரீகளின்‌ ஓவ்வொரு அவயவமும்‌ வருணிக்கப்‌ 
படாவிடிற்‌ குற்றமாக முடியுமாம்‌. கலவிப்போரைப்‌ பாரதத்திலும்‌ 
பெரியபோராக விரித்து வருணிக்கின்றார்கள்‌ அதிவீரராமபாண்டியன்‌ 
முதலிய புலவர்கள்‌, வாலியைக்கொன்ற இராமனது வஞ்சனையும்‌ 
பாரதப்போரில்‌ சூரியனை மறைத்த கிருஷ்ணனது வஞ்சனையும்‌ 
இகழத்‌ தக்கனவாயிருந்தும்‌ மதக்கோட்பாட்டின்‌ மருட்சியாற்‌ புகழப்‌ 
பட்டன, சாதாரணக்‌ கவிஞர்கள்‌ இங்கனம்‌ இழுக்கினும்‌ சைவ 
சித்தாந்த பாநுவாய்‌ விளங்கித்‌ திராவிட மகாபாஷ்யம்‌ வகுத்த முனி 


8 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


புங்கவரும்‌ இராமாயண நாந்திச்செய்யுட்கு நூறு குற்றங்கூறித்‌ தமது 
பெருமையை நிலைநாட்டினவருமாகிய சிவஞானசுவாமிகள்‌ தமது 
காஞ்சிப்‌ புராணத்திற்‌ சுரகரீசப்படலத்திற்‌ கூறியுள்ளது போன்ற 
ஆபாசக்கதைகளைக்‌ கூறுதல்‌ தகுதியாகுமா? சைவசமய ஆசாரி 
யர்களின்‌ தலைவரான ஞானசம்பந்தருங்கூடப்‌ பாண்டிமாதேவியை 
வருணிக்குமிடத்து, 'பையரவ . .. ...பாண்டிமாதேவி” என்று கூறி 
தம்மைப்‌ பிரமிக்கச்செய்கின்றார்‌. 


இக்குறைகளாகிய கொப்புளங்களாற்‌ காவியம்‌ என்னும்‌ மெல்‌ 
லணங்கின்றேகம்‌ விரூபமடைத்திருக்கின்றதென்பதை யாரும்‌ சம்‌ 
மதிக்கவேண்டும்‌. இம்மாதிரிப்‌ பல குற்றங்களும்‌ அம்மெல்லியலைப்‌ 
பீடிக்கத்‌ தக்க காரணங்கள்‌ உண்டென்றே சொல்லுவேன்‌. 


(1) சமுதாயத்தாரது அறிவின்‌ வறுமை சிறந்த காவியங்கள்‌ 
அமையவேண்டுமாயின்‌ அவற்றிற்குத்தக்க கருத்துச்‌ செல்வம்‌ மிகுதி 
யாக விருத்தல்வேண்டும்‌. கருத்துச்செல்வம்‌ உண்டாவது சமுதாயத்‌ 
தாரது பலதிறப்பட அநுபவ முதிர்ச்சியைப்‌ பொறுத்திருக்கிறது. 
அநுபவ முதிர்ச்சியென்பது அறிவு முதிர்ச்சியே, ஆதலால்‌ அறிவு 
மூதிர்ச்சியில்லாதே அஞ்ஞானம்‌ என்னும்‌ இருளிற்‌ கிடந்து தத்தளிக்‌ 
கும்‌ மனிதர்களிடையிற்‌ பெருங்காவியங்கள்‌ உதிப்பது அருமை: 
இயற்கையிலேயே அதி நுட்ப புத்திவாய்ந்த புலவர்களும்‌ தம்‌ கால 
தேசங்களினாற்‌ கட்டுண்டு கிடக்கவேண்டியதாய்‌ ஏற்படுகின்றது. 
தம்‌ சமுதாயத்தாரோடு ஓட்டியொழுகுதல்‌ வேண்டுமே தவிர அவ 
ரைப்‌ புறமே நிராகரித்துத்‌ தள்ளி மேற்சொல்லுதல்‌ சாலாது, 
ஆகையினாற்றான்‌ ஒவ்வொரு கவிஞனது நூலினும்‌ அவனது சமுதா 
யத்தின்‌ நிலையும்‌ ஒருவாறு தோன்றி நிற்கிறது. 


(11) கவியைப்பற்றிய தப்பெண்ணம்‌ :--கவியின்‌ பொதுவான 
இலக்கணத்தைப்பற்றியும்‌ சிறப்பிலக்கணத்தைப்பற்றியும்‌ தவறான 
எண்ணம்‌ நம்மில்‌ அநேகர்‌ இன்னும்‌ வைத்திருக்கின்றனர்‌. கவி நற்‌ 
கலைகளில்‌ ஒன்றென்றும்‌ அதன்‌ நோக்கம்‌ இன்பம்‌ பயப்பதே என்‌ 
றும்‌ முன்‌ கூறியுள்ள உண்மையை இன்னும்‌ அறியாதார்‌ மிகப்பலர்‌. 
மாத்தியு ஆர்னால்டு (Mathew Arnold) என்ற ஆங்கில ஆராய்ச்சி 
யாளர்‌ ஜீவித மகத்துவங்களை ஆராய்ந்து விளக்கும்‌ கருவியே 
கவியாம்‌ என்று கூறியதனான்‌ மாத்திரம்‌ கவி நற்கலையாகாமற்போய்‌ 
விடுமா? 


(1) அளவுகடந்த மதப்பற்று :--இதனால்‌ மதவிஷயங்களை 
எடுத்துக்‌ காவியம்புனைவார்‌ நற்கலையுணர்ச்சிகளை விருத்தி செய்யு 
மாறு கவிபுனையாது மதவுணர்ச்சியை மட்டிலும்‌ விருத்தி செய்யக்‌ 
கூடிய செய்யுட்களை இயற்றியிருக்கின்றனர்‌. இதற்குப்‌ பெரிய புரா 
ணம்‌ கந்தபுராணம்‌ முதலிய புராணங்களே சான்றாகும்‌. இவைகள்‌ 
உண்மைக்‌ கவியின்பம்‌ தரத்தக்கவையல்ல. இராமசரித்திரம்‌ 
என்னும்‌ ஒரே விஷயத்தை எடுத்துத்‌ துளசீதாசரும்‌ கம்பரும்‌ காவி 
யஞ்‌ செய்துள்ளார்கள்‌. துளசீதாசரது காவியம்‌ பக்திச்சுவை துளும்பு 


தமிழ்க்கவிவாணருக்கு ஒரு விண்ணப்பம்‌ 9 


தலின்‌ மதவுணர்ச்சியை விருத்திசெய்வதும்‌, அதுபோலாது கம்பரது 
காவியம்‌ கவிச்சுவை துளும்புதலின்‌ நற்கலையுணர்ச்சியை விருத்தி 
செய்வதுங்‌ காணலாம்‌. ஆங்கிலேய கவிஞராகிய மில்டனும்‌ 
(Milton) இத்தாலியக்‌ கவிஞராகிய டாண்டேயும்‌ (Dante) மதவிஷயத்‌ 
தைக்‌ காரியார்த்தமாக எடுத்துகொண்டபோதிலும்‌ அவர்களுடைய 
சிறந்த கவித்திறத்தால்‌ உயர்தரமான காவியங்கள்‌ இயற்றியிருக்கின்‌ 
ருர்கள்‌. 


இங்கே கூறியதுபோன்ற பலகாரணங்களினால்‌ நமது காவியங்‌ 
களில்‌ ஏற்பட்டிருக்கும்‌ குறைபாடுகளை முழுதும்‌ நீக்கிக்‌ கவியை ஓர்‌ 
உந்நத நிலைக்குக்‌ கொண்டுவரவேண்டிய வழிகளைப்பற்றி இனி 
ஆலோசிப்போம்‌. காவியம்‌ இயற்றப்போகும்‌ கவிஞன்‌ இரண்டு 
முக்கிய விஷயங்களைக்‌ கவனிக்கவேண்டும்‌. அவையாவன :-- 


() காவியத்திற்காம்‌ விஷயங்களைத்‌ தெரிந்தெடுத்தல்‌. 


(4) அவ்விஷயத்தைக்‌ குறித்துச்‌ சிறந்த காவியம்‌ புனையும்‌ 
முறைகளையறிதல்‌. 


இவ்விரண்டினும்‌ ஒருபடியே கவனஞ்செலுத்தாவிடிற்‌ காவியம்‌ 
அழகு குன்றிவிடுதல்‌ நிச்சயம்‌. ஆதலாற்‌ கவிஞர்கள்‌ இவ்விரண்‌ 
டினும்‌ கவனஞ்‌ செலுத்தக்‌ கடமையுள்ளாராகின்றார்கள்‌. 


காவியத்திற்குரிய விஷயங்களை எடுத்துக்கொள்வதில்‌ பொது 
வாகக்‌ கவிஞனது அறிவுமுதிர்ச்சியும்‌ அவனது வழுவுதலமையா 
உணர்ச்சிப்‌ போக்குமே வழிகாட்டியாயிருப்பினும்‌, புறமேயிருந்து 
சிலவிதிகளை ஏற்படுத்திக்கொள்வது நலமாகும்‌. முதலாவது 2 
இன்பம்‌ பயக்கும்‌ விஷயங்களையே தெரிந்து எடுத்துக்கொள்ள 
வேண்டும்‌. இவ்‌ விதிக்குமாருகவே ஆங்கில நாடகக்‌ கவிஞராகிய 
ஷேக்ஸ்பியரது (Shakespeare) டீட்டஸ்‌ அன்டிரானிக்ஸ்‌ (71108 
Antironicus) என்ற நாடகமும்‌ பெரியபுராணத்திற்‌ சிறுத்தொண்டர்‌ 
சரித்திரமும்‌ கவிஞர்‌ கையிற்புகுந்த வாள்மாதிரி வாசிப்போர்‌ 
மனத்தை அறுத்துப்‌ போழ்கின்றன. தற்காலம்‌ அபிநயக்கப்படும்‌ 
புதிய நாடகங்களை நடித்துக்காட்டும்‌ நடர்களோ எந்தக்‌ கதையா 
னாலும்‌ நிமிஷநேரத்தில்‌ நாடகமாக்கிவிடுவர்‌ ! ஒரு ராஜாவும்‌ ஒரு 
விதூஷகனும்‌ ஒரு ராக்ஷஷனும்‌ ஒரு ரிஷியும்‌ ஒரு கலியாணமும்‌ 
வண்டும்‌ ; கதை எவ்வளவு அசம்பாவிதமாயிருந்தாலுஞ்‌ சரி; அது 
அவர்கள்‌ கையில்‌ நாடகமாகிவிடும்‌ ! அரபிக்கதையில்‌ வருகிற 
அதியற்புத விநோத கதைகளெல்லாம்‌ அவர்களுக்கு நாடகத்திற்‌ 
காம்‌ கதைகளே ! அறிவு முதிர்ச்சியில்லா, இந்நடர்கள்போலாது 
கவிஞர்‌ தாமியற்றும்‌ காவியத்துக்கு விஷயம்‌, நற்கலையுணர்ச்சி 
வழியால்‌ ஆராய்ச்சி செய்தே எடுத்துகொள்ளவேண்டும்‌, இரண்‌ 
டாவது சாஸ்திர விஷயங்களோ, சரித்திர விஷயங்களோ எடுத்துக்‌ 
கொள்ளப்படினும்‌ அவைகளில்‌ உதிக்கும்‌ உண்மைகளைக்‌ காவிய 
இன்பமெனும்‌ அமுதளாவியே படைக்கவேண்டும்‌. ஷெல்லி 
டல்‌ யெனும்‌ ஆங்கிலக்கவி இயற்றிய ' மேகம்‌” (01௦06) என்னும்‌ 


10 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


கவிதையை வாசிப்போருக்கு இவ்வுண்மை நன்றாகப்‌ புலப்படும்‌. 
மூன்றாவது :--இன்பவுணர்ச்சிக்கு இடங்கொடுக்காத விஷயமோ 
அல்லது துன்பவுணர்ச்சியை மட்டும்‌ தரத்தக்க விஷயமோ எடுத்துக்‌ 
கொள்ளப்படின்‌ அவற்றைக்‌ குறித்து விஸ்தரியாமல்‌ அவற்றோடு 
சார்புள்ள வேறு இனிமை தரத்தக்க விஷயங்களையும்‌, அதுவும்‌ 
சாத்தியமில்ல்யெனக்‌ கண்டால்‌ அவ்விஷயத்தினின்றெழும்‌ நமது 
கருத்துக்களையும்‌ உணர்ச்சிகளையும்‌ இன்பவழிப்படுத்தி வருணிக்க 
வேண்டும்‌. கிரே (ரன) என்னும்‌ ஆங்கிலக்கவிஞரின்‌ “எலிஜி” 
(Eleஜy) என்று சொல்லுகிற இரங்கற்பா முன்னதற்கும்‌, கூப்பர்‌ 
(Cowper) என்பவரின்‌ சோபா” (8௦18) பின்ன தற்கும்‌ உதாரணமாய்‌ 
எடுத்துக்கொள்ளலாம்‌. நான்காவது :--எடுத்துகொள்ளப்படும்‌ விஷ 
யம்‌ இயன்றவரையிற்‌ புதிதாயிருப்பின்‌ நலம்‌. எப்பொழுதும்‌ புது 
விஷயம்‌ கவிஞர்‌ எடுத்துக்கொள்வதில்லை. ஏனெனில்‌ ஜனங்கள்‌ 
ஏற்கெனவே அறிந்திருக்கும்‌ விஷயமானால்‌ அதைக்கொண்டெழுந்த 
காவியம்‌ ஜனங்களுடைய மனதில்‌ நன்றாகப்‌ பதிந்து இன்பங்‌ 
கொடுக்குமென்று கவிஞர்கள்‌ நம்புகிறார்கள்‌. இது மறுக்கக்கூடிய 
தன்று. எனினும்‌ நாதன விஷயங்களாக விருப்பின்‌ ஜனங்களுக்கு 
முன்னதினும்‌ பல மடங்கு ஆநந்த முண்டாமென்பதற்குச்‌ சந்தேக 
மில்லை. 


ஒரு தக்க விஷயம்‌ தெரிந்தெடுத்துக்‌ கொண்டபின்‌ காவியம்‌ 
இயற்றும்‌ முறையிற்‌ கவிஞன்‌ சிற்சில விதிகளைக்‌ கையாடல்வேண்‌ 
டும்‌. இவைகள்‌ :-- 

1. காவியத்தின்‌ பொருளைப்பற்றியன 

2, காவியத்தின்‌ உருவத்தைப்பற்றியன 


என்று இருவகைப்படும்‌. 


பொருளைக்‌ கவனிக்குமிடத்து, முதலாவது :--கவிஞன்‌ காவியம்‌ 
புனையும்‌ ரீதியில்‌ ஆலோசனை செய்யவேண்டும்‌. கதையின்‌ போக்கை 
முற்பட வகுத்துக்கொண்டு அம்முறை வழுவாது ஓரேரீதியில்‌ அதனை 
அமைக்கவேண்டும்‌. சீல இடங்களில்‌ அநாவசியமாக விரித்தும்‌ 
சிலவிடங்களில்‌ அநாரவசியமாகச்‌ சுருக்கியும்‌ கதை நடைபெறச்‌ 
செய்தல்‌ கூடாது. நைடதமென்னும்‌ காவியம்‌ சென்று தேய்ந்திறுதல்‌ 
என்னும்‌ குற்றத்திற்கு இலக்கானது, இவ்விதியை ஆசிரியர்‌ கவனி 
யாதபடியால்தான்‌. மேலும்‌ பெருங்காப்பியங்களுள்‌, சிறு கதைகள்‌ 
ஆங்காங்குக்‌ கிளைகளாகப்‌ பிரியவேண்டுமானாலும்‌ முக்கிய கதையின்‌ 
றொடர்ச்சியை அவை முறித்துவிடாவண்ணம்‌ கதைகள்‌ இயக்கப்பட 
வேண்டும்‌. 


இரண்டாவது :- காவியத்தில்‌ வரும்‌ இயற்கை வருணனையோ, 
நாயகன்‌ நாயகி முதலிய பாத்திரங்களின்‌ வருணனையோ, உண்மை 
யோடு முரணாதிருக்கவேண்டும்‌. இவை உண்மையினின்று பிறழு 
மாயின்‌ நற்கலையின்‌ முக்கிய நோக்கமான இன்பம்‌ இல்லாதொழி 
கின்றது. இவ்விதியை ரஸ்கின்‌ (Kk) என்ற ஆங்கில கலாசாஸ்திரி 


தமிழ்க்கவிவாணருக்கு ஒரு விண்ணப்பம்‌ 1 


விரிவாகத்‌ தமது நூல்களிற்‌ பலவிடத்தும்‌ கூறுகின்றார்‌. ஆனால்‌, 
இன்பம்‌ பயத்தலைக்கருதி உண்மையை அலங்கரித்து மாற்றிக்‌ கூறு 
வதனாற்‌ கவிஞன்‌ உண்மையைக்‌ கைவிட்டவனாகமாட்டான்‌. 
காமத்தை ஒரு வெப்ப நோயாக வருணிப்பது தமிழ்க்கவிஞரின்‌ 
மரபு; அதனாற்‌ கிடக்கை மலர்‌ கரிந்துபோவது வெப்பத்தின்‌ 
கொடுமையைக்‌ காட்டக்‌ கவிஞர்‌ எடுத்துக்கொள்ளும்‌ கற்பனை. 
இதனைப்‌ பொய்யென்று தள்ளவேண்டிய ஆவசியமில்லை. ஓரணியாக 
மாத்திரம்‌ மதிக்கவேண்டும்‌. கற்பனை ஆவசியங்களுக்கல்லது 
இயற்கையுண்மைகள்‌ சிதைய ஒருவன்‌ கவி இயற்றுவானாகில்‌ அது 
இன்பம்‌ பயக்கும்‌ கவியின்‌ மூல லக்ஷண மே பொருந்தாதாகிவிடும்‌. 


, மூன்றாவது :சொல்லைப்பார்க்கிலும்‌ பொருளிற்‌ கவனம்‌ செலுத்‌ 
தப்படல்வேண்டும்‌. சிறந்த பொருளமைதியில்லாக்‌ கவி உயிரில்லா 
உடம்பு போலாம்‌. இவ்வகைச்‌ செய்யுட்களை ஆங்கிலத்தில்‌ (Verse) 
(யாப்பு) என்றும்‌, அதை இயற்றுகின்‌ றவரை (Versifir) யாப்புறுப்‌ 
போர்‌ என்றும்‌ கூறுவர்‌. கவியிற்‌ பொருள்‌ நயம்‌ ஏற்படுதற்கு முக்கிய 
காரணமாவது கவிஞனது மனோதர்மமே. இதில்‌ ஒரு பகுதியை ஆங்கி 
லேயர்‌ (Creative Imagination) கற்பனாசக்தி என்று பெயரிட்டு 
வழங்குகின்றனர்‌. இந்தச்‌ சக்தியோடு ஒரு கவிஞனுக்கு ஏராள 
மான காவியக்‌ கருத்துக்களும்‌ (Poetical ideas or Concepts) வேண்டும்‌. 
இது உணர்ச்சி வழியொழுகும்‌ புத்திசாதுரியத்தினால்‌ வரவேண்டிய 
பாகம்‌. இவ்விருவகை மானஸ தத்துவங்களாலும்‌ பொருட்செறிவும்‌ 
பொருள்‌ வனப்பும்‌ கவியில்‌ ஏற்படும்‌. இப்படிக்கன்றிப்‌ பொருளை 
முழுதும்‌ விளக்கிக்‌ காட்டுவது கவியின்‌ லக்ஷணமாகாது. ஒரு சரித்‌ 
கிரகர்த்தா கதைத்தொடரைச்‌ சாங்கோபாங்கமாக விரித்து ஒன்றை 
பவ விடாது கூறக்‌ கடமைப்பட்டவராகிறுர்‌. கவிஞனோ அங்ஙனம்‌ 
செய்தல்‌ கூடாது, சிற்சில விடங்களிற்‌ கதைத்‌ தொடரையும்‌ அதில்‌ 
வரும்‌ சம்பவங்களையும்‌ கதா புருஷர்களின்‌ மனோபாவங்களையும்‌ 
அவர்களது சம்பாஷணை களையும்‌ சிறிது சூசிப்பித்து விட்டுவிடவேண்‌ 
டும்‌. இவ்வித சூசனை களிலிருந்து காவியம்‌ வாசித்தோ கேட்டோ 
உணர்வார்‌ மனதில்‌ அநேக தொனிப்பொருள்கள்‌ தோன்றுமாறு 
கவிபுனைதல்‌ வேண்டும்‌. இதனையே ஆங்கில நூலார்‌ (Sபதgestiveness) 
என்றும்‌, வடநூலார்‌ வியங்கியம்‌ என்றும்‌ கூறுவர்‌. இதுவே கவி 
யின்‌ உயிர்நிலையென்‌ றெண்ணுங்கள்‌. கம்பராமாயணத்திற்குப்பின்‌ 
வந்த புராணகர்த்தகளில்‌ அநேகர்‌ இவ்வரிய இலக்கணம்‌ பெருது 
கவிஞர்‌ என்னும்‌ பெயருக்கே உரியரல்லராய்‌ விடுகின்றனர்‌. 


நான்காவது :-- காவியத்திற்‌ சந்மார்க்கவழு ஏற்படாதிருக்க 
வேண்டும்‌, வாய்மை, பொறுமை, தயை முதலிய நற்குணங்களுள்‌ 
ளார்‌ இன்புறுதலும்‌ அவையில்லார்‌ துன்புறுதலும்‌ ஆவசியமே. 
இதனையே மேற்றிசையோர்‌ (Poetical Justice) காவியநீதி என்று 
சொல்லுவர்‌, ஆயினும்‌ சிற்சில இடங்களில்‌ தருமம்‌ தாழவும்‌ அதரு 
மம்‌ தழைக்கவும்‌ காண்கின்றோம்‌. இம்மாதிரிக்‌ கதைகளைக்‌ கவிஞர்‌ 
எடுத்துக்‌ கொள்வார்களேயானால்‌ அவைகளை விஸ்தாரமாகக்‌ கூறு 
மிடத்துக்‌ கேட்போர்‌ வாசிப்போர்‌ மனதில்‌ அவை ஒரு குறைபாடான 


12 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


நிலையைக்‌ குறிக்கின்றன என்று தோன்றுமாறே அறிவுறுத்தல்‌ 
வேண்டும்‌. சந்மார்க்கத்தோடு முரணிக்‌ காவியம்‌ புனைவது நலம்‌ 
பயக்கவேண்டியதோர்‌ சக்தியைத்‌ தீயவழியிற்‌ செலுத்துவதாகும்‌- 
பைரனுடைய (19100) டான்‌ ஜுவான்‌ (0 மகா) என்னும்‌ ஆங்கில 
காவியமும்‌ தமிழில்‌ அகத்திணையிற்‌ களவினைச்‌ சிறப்பித்துக்‌ கூறும்‌ 
நூல்களும்‌ இவ்விதிக்கு மாறுபாடாகவே எழுதப்‌ பெற்றனவென்று 
அறியக்கிடக்கின்றன. விறலிவிடுதூது என்ற நூல்‌ சிறுவரை நன 
னெறியில்‌ ஊக்குமென யார்தாம்‌ சொல்லுவர்‌. இதையொட்டி அதி 
வீரராமபாண்டியர்‌, கம்பர்‌ இவ்விருவரையும்‌ ஒப்பிட்டு நோக்குங்கள்‌. 
நளனும்‌ தமயந்தியும்‌ அநுபவித்த சுகத்தை எத்தனையோ செய்யுட 
களில்‌ விரித்து வருணிக்கின்றார்‌ முன்னவர்‌. கம்பரோவெனின்‌, சீதை 
பால்‌ இராமன்றுய்த்த இன்பத்தை, “மார்க்கட லன்ன மனத்தவ ளோ 
டும்‌, கார்க்கடல்‌ போல்கரு ணைக்கடல்‌ பண்டைப்‌, பாற்கட லன்ன 
தோர்‌ பள்ளி யணைந்தான்‌' என்றவளவே சூசிப்பித்துள்ளார்‌. ஒரு 
உயர்தர கவிஞன்‌ சந்மார்க்கபோதனாகவும்‌ ஏற்பட வேண்டியவன்‌ 
தலால்‌ அறநெறி வழுவாவண்ணம்‌ சில சம்பவங்களை மறைக்கக்‌ 
கடமைப்பட்டவனாக ஆகின்றான்‌. 


இனி, காவியம்‌ புனையும்‌ முறையில்‌ உருவத்தைப்பற்றியுள்ள 
விதிகளை யாராய்வோம்‌. மூதலாவது :--ஜனங்களிடை வழங்குகின்ற 
சொற்களையும்‌, சொற்றொடர்‌ முறைகளையும்‌ அநுசரித்தே காவியம்‌ 
புனைதல்‌ உசிதமாகும்‌. ஆனால்‌ அங்ஙனம்‌ புனையுங்காலத்து பாஷை 
யைச்‌ செய்யுள்‌ நடையாக்கிக்‌ கொள்ளுதற்குத்‌ தக்க வேறுபாடுகள்‌ 
மூறையறிந்து செய்து கொள்ளப்படல்‌ வேண்டும்‌. சுவபாஷாரீதி 
யைச்‌ சற்றுங்‌ கவனியாது, சிறிதும்‌ தொடர்பில்லாத அந்நிய பாஷா 
ரீதியிலே தமிழிற்‌ காவியமியற்றப்‌ புகுவோமானால்‌, அது வீண்‌ 
முயற்சியாகவே முடியும்‌. 'வீல நாடகம்‌”, *இரவிவர்மா' என்ற நாடக 
நூல்கள்‌ இதனை உண்மைபடுத்தும்‌. இப்படிச்‌ சொல்லுவதனால்‌ 
முழு மாமூலைப்‌ பின்‌ தொடர்ந்தே கவியியற்றல்‌ வேண்டுமென்று 
நான்‌ சொல்ல வரவில்லை. நமது காவிய அமைப்பிற்‌ சிற்சில விடங்‌ 
களில்‌ மாற்றம்‌ செய்தால்‌ நலமாகவே யிருக்கும்‌. அவைகளை 
இங்கே விரிவாக எடுத்துக்காட்ட வேண்டாமென்று நினைக்கிறேன்‌. 
பாயிரம்‌, காப்பு, அவையடக்கம்‌, பதிகம்‌, நாட்டுப்படலம்‌, நகரப்‌ 
படலம்‌ முதலிய நூலுறுப்புக்கள்‌ இனிவருங்‌ காவியங்களில்‌ இதுவரை 
உள்ளனபோலவே இருக்கவேண்டுவது ஆவசிகமில்லை. இப்படிக்‌ 
கருப்பிடித்துக்‌ கொடுத்தனாற்றுன்‌ கவிஞரது மனோதர்மம்‌ அவை 
களிற்‌ கட்டுண்டு காவியங்கள்‌ ஒரே மாதிரியில்‌ வார்க்கப்பட்டு 
வந்தன. இவ்வழக்கத்தினாற்‌ புதியன புனையும்‌ ஆற்றல்‌ (Originality) 
அறவே கெட்டுவிட்டது. 


இரண்டாவது :--கவியை அலங்கரிக்கும்‌ அணிகள்‌ புதியனவாக 
வும்‌ பொருத்த முடையனவாகவும்‌ மனதிற்கு இன்பம்‌ தரத்தக்கன 
வாகவு மிருக்கவேண்டும்‌. 'பிறைநுதல்‌* என்று சொல்லிச்‌ சொல்லி 
நுதலினது விசேஷ அழகைக்‌ கெடுத்தார்களேயன்றி அதனை மேம்‌ 
படுத்தினார்களில்லை, முற்காலக்‌ கவிஞர்களைத்‌ தொடர்ந்தே பிற்‌ 


தமிழ்க்கவிவாணருக்கு ஒரு விண்ணப்பம்‌ 13 


காலக்‌ கவிஞர்களும்‌ அலங்காரங்களை அமைத்துக்கொள்ள வேண்டு 
மென்பது ஆவசிகமில்லை. மேற்றிசைக்‌ கவிஞர்கள்‌ அணிபுனை 
வதிற்‌ றத்தம்‌ மனோதர்ம வழியே சென்றிருக்கின்றார்கள்‌. இதனால்‌ 
அவர்களுடைய காவியங்கள்‌ நூதன அணிகளால்‌ அலங்கரிக்கப்‌ 
பெற்று வாசிப்போரது மனதைக்‌ கவருகின்றன. தமிழ்க்‌ கவிஞர்‌ 
களிற்‌ பிற்காலத்தார்‌ புனைந்துள்ள காவியங்களோ ஒரு அச்சிலே 
யிட்டு அடித்த பிரதிகள்‌ மாதிரி ஒரே தன்மையுடையனவா யிருக்‌ 
கின்றன. இதனால்‌ அவற்றிற்‌ காவியச்‌ சுவை குன்றிவிடுகின்‌ றது. 


மூன்றாவது :-சொற்களைப்‌ புணர்த்திச்‌ சிருஷ்டிக்கும்‌ காவிய 
நடையிற்‌ முக்கிய குணங்க ளமைதல்‌ ஆவசிகம்‌. 


(1) முதன்முதல்‌, தெள்ளிய நடையாக விருக்க வேண்டும்‌. 
கவியினது பொருள்‌ வாசிப்போர்‌ மனதில்‌ எளிதிற்‌ பதியத்தக்கதாக 
விருத்தல்‌ வேண்டும்‌. பொருளைப்பற்றி மயங்குதற்கோ திகைப்ப 
தற்கோ கவியிடங்கொடுக்கக்‌ கூடாது. இந்தத்‌ தெளிவு என்னும்‌ 
கவியின்‌ உத்தம குணத்தைக்‌ கம்பர்‌ தமது இராமாயண த்திற்‌ பல 
விடங்களிலும்‌ அழுத்திக்‌ கூறுகின்றார்‌. ஒரூ கவியிற்‌ பூன்கவி 
யெனத்‌ தெளிவின்றி என்றனர்‌. பம்பை வருணனையில்‌ அந்தீர்‌ 
நிலையின்‌ தெளிவையும்‌ ஆழத்தினையும்‌ வியந்து “கற்பக மனையவக்‌ 
கவிஞர்‌ நாட்டிய சொற்பொரு'ளோடு உவமிக்கிறார்‌. கோதாவரியை 
வருணிக்குஞ்‌ சந்தர்ப்பத்திலும்‌ 'சவியுறத்‌ தெளிந்து தண்ணென்‌ 

மூழுக்கமுந்‌ தழுவிச்‌ சான்றோர்‌ -- கவியெனக்‌ கிடந்த கோதா வரி 
யினை வீரர்‌ கண்டார்‌' என்று எடுத்துக்‌ கூறுகின்றார்‌. கவியில்‌ இத்‌ 
ரவ ஏற்பட வேண்டுமானாற்‌ கவிஞரது கருத்துக்கள்‌ தெளிவு 
பற்றிருப்பதோடு அக்கருத்துக்களைத்‌ தக்க சொற்றொடர்களில்‌ 
அமைத்து நமக்குப்‌ புகட்டவும்‌ சக்தி ஏற்படவேண்டும்‌. இவற்றில்‌ 
முன்னது இயற்கை நலத்தாலும்‌, பின்னது காவியம்‌ முதலிய நூற்‌ 
பரிசீலனையினாலும்‌ வருமே தவிர வேறல்ல. 


த (2) ஒழுகிசை நடையினவாகவும்‌ கவிகள்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 

ந்நடை கம்பராமாயணத்திற்‌ பலவிடங்களிலும்‌ பயின்றுள்ளது. 
ஒழுகிசை நடையென்றால்‌ வாசிப்போனது நாத்‌ தடையுறு வண்ணம்‌ 
ஆற்றொழுக்குப்போலக்‌ கவியோடிச்‌ செல்வது. இராமாயணத்திற்‌ 
கங்கைப்‌ படலத்து முதல்‌ நான்கு கவிகளையும்‌ வாசித்து அவற்றின்‌ 
ஒழுகிசையை யறிந்து ஆனந்திக்க வேண்டியதே ௪ 


*வெய்யோனெளி தன்மேனியின்‌ விரிசோதியின்‌ மறையப்‌ 
பொய்யோவெனு மிடையாளொடு மிளையானொடும்‌ போனான்‌ 
மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ 
வையோவிவன்‌ வடிவென்பதொ ரழியா வழகுடையான்‌.' 


கலன்காண்‌ படலத்தில்‌ 34-வது கவிதொடங்கி இறுதிவரை 
வாசித்துப்‌ பார்க்க, பள்ளத்துப்‌ பாயும்‌ நன்னீர்‌ போலவே தட்டுத்‌ 
தடையில்லாமல்‌ விரைந்து செல்லும்‌ கவியினிசையில்‌ உங்கள்‌ 
மனதும்‌ இழுக்கப்பட்டுப்‌ போய்விடும்‌. 


14 கம்பராமாயண க்‌ கெளஸ்துபம்‌ 


“வெங்கணாளி யேறுமீளி மாவும்வேக நாகமும்‌ 
சிங்கவே றிரண்டொடுந்‌ திரண்டவன்ன செய்கையார்‌ 
தங்குசால மூலமார்‌ தமாலமேல மாலைபோற்‌ 
பொங்குநாக முந்துவன்று சாரலூடு போயினார்‌.” 


கார்முகப்‌ படலத்தில்‌ 47-வது கவி முதல்‌ 55 வரையுள்ளன 
வெல்லாம்‌ ஒழுகிசையினை விளக்கும்‌ செய்யுட்களே. 


“நாணுலாவு மேருவோடு நாணுலாவு பாணியும்‌ 
தூணுலாவு தோளும்வாளி யூடுலாவு தூணியும்‌ 
வாணிலாவி னூலுலாவு மாலைமார்பு மீளவும்‌ 
காணலாகு மாகினாவி காணலாகு மேகொலாம்‌.”” 


கைகேசி சுழ்வினைப்‌ படலத்தில்‌ 46-முதல்‌ 69-வரையுள்ள பாடல்‌ 
களும்‌ இவ்வொழுகிசையை நன்கு காட்டும்‌. 


(3) நடை சந்தர்ப்பந்தத்திற்குத்‌ தக்கதாகவுமிருத்தல்‌ வேண்‌ 
டும்‌. இராக்கத வேஷத்தை விடுத்து ஸ்ரீராமனை வசீகரிக்கத்தக்க 
தான அழகியதோர்‌ மெல்லுருவம்‌ தாங்கிச்‌ சூர்ப்பணகை வருதலைக்‌ 
கம்பர்‌ கீழ்வருமாறு வருணிக்கின்றார்‌ : 


'பஞ்சியொளிர்‌ விஞ்சுகுளிர்‌ பல்லவ மனுங்கச்‌ 
செஞ்செவிய கஞ்ச நிமிர்‌ சீறடிய ளாகி 
அஞ்சொலிள மஞ்சையென வன்னமென மின்னும்‌ 
வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள்‌ வந்தாள்‌.” 


இதன்‌ பின்வரும்‌ ஆறு கவிகளும்‌ சூர்ப்பனகையின்‌ வசீகர சக்தி 
யைத்‌ தெள்ளிதிற்காட்டும்‌. தாடகையின்‌ கோரவுருவத்தையும்‌ 
கோபக்‌ குறியையும்‌ வருணிக்குமிடத்து வல்லின எழுத்துக்கள்‌ மிக்கு 
வரச்‌ செய்யுளியற்றியுள்ளார்‌. 


*இறைக்கடை துடித்தபுரு வத்த ளெயிறென்னும்‌ 
பிறைக்கடை பிறக்கிட மடித்தபில வாயள்‌ 
மறக்கடை யரக்கிவட வைக்கன லிரண்டாய்‌ 


நிறைக்கடன்‌ முளைத்தென நெருப்பெழ விழித்தாள்‌.” 


இரவிற்‌ றுயின்‌ றவரை மெல்லிய ஒலியாற்‌ காலையிலெழுப்பும்‌ பல 
வாத்தியங்களும்‌ அயோத்தியா நகரில்‌ எவ்விதம்‌ முழங்கின வென்று 
கூறுமிடத்துக்‌ கம்பர்தரும்‌ அழகிய செய்யுளை முன்னதோடு 
ஒப்பிடுக. மெல்லின இடையின வெழுத்துக்களே இதில்‌ மலிந்து 
வருகின்றன. 


*வங்கியம்பல தேன்வி ளம்பின வாணி முந்தின பாணியின்‌ 

பங்கியம்பர மெங்கும்‌ விம்மின பம்பை பம்பின பல்வகைப்‌ 
பொங்கி யம்பல வுங்க றங்கின நூபு ரங்கள்‌ புலம்பவெண் 
சங்கியம்பின கொம்ப லம்பின சாம கீதம்‌ நிரம்பவே,” 


தமிழ்க்கவிவாணருக்கு ஒரு விண்ணப்பம்‌ 1 


பரசுராமன்‌ கோபாக்கினியால்‌ ஜொலிக்கும்போது உலகமானது 
பயத்தாற்‌ பீடிக்கப்பட்டு நடுக்குற்றுத்‌ தளர்வதைக்‌ கீழ்வரும்‌ கவியில்‌ 
வருணிக்கின்றார்‌. பெரும்பயத்தால்‌ ஏற்படும்‌ தேக நடுக்கும்‌, பயம்‌ 
அளவு கடந்துபோகும்‌ போதுண்டாம்‌ ஸ்தம்பிதம்‌ அல்லது நடுக்க 
மின்மை இவையாவும்‌ அக்கவியடிகளிற்‌ குதித்துநிற்கக்‌ காணலாம்‌. 


கம்பித்‌ தலையெறி நீருறு கலமொத்‌ துலகுலையத்‌ 

தம்பித்‌ துயர்திசை யானைக டளரக்‌ கடல்சலியா 
வெம்பித்‌ திரிதர வானவர்‌ வெருவுற்‌ றிரிதரவோர்‌ 
செம்பொற்‌ சிலைதரி யாவயின்‌ முகவா ளிகடெரிவான்‌ ” 


விரைவுக்குறிப்பைக்‌ காட்டவேண்டிக்‌ கம்பர்‌ எடுத்துக்கொண்ட 
“சந்தமும்‌” “சொற்சுருக்கமும்‌' மிகவும்‌ பாராட்டத்‌ தக்கன. 


“மாலு மக்கணம்‌ வாளியைத்‌ தொட்டதும்‌ 
கோல விற்கால்‌ குனித்ததுங்‌ கண்டிலர்‌ 
காலனைப்‌ பறித்தக்‌ கடியாள்‌ விட்ட 

சூல மற்றன துண்டங்கள்‌ கண்டனர்‌.” 


இதுபோலவே கார்முகப்படத்திலும்‌, 


“தடுத்திமை யாம லிருந்தவர்‌ தாளின்‌ 
மடுத்தது நாணுதி வைத்தது நோக்கார்‌ 
கடுப்பினில்‌ யாரு மறிந்திலர்‌ கையால்‌ 
எடுத்தது கண்டனர்‌ இற்றது கேட்டார்‌.” 


(4) கவியினது நடை அதனை இயற்றும்‌ கவிஞனுக்கே உரித்தான 
விசேஷ வனப்பு வாய்ந்த நடையாக விருக்கவேண்டும்‌. இதனை 
ஆங்கில நூலார்‌ [ஈரiயிi்்Y ௦8 8016 என்று கூறுவர்‌. மகா காவி 
யங்களிலெல்லாம்‌ இக்குணம்‌ ஏற்படாமலிராது. கம்பரது கவிப்‌ 
போக்கை யாண்டும்‌ அறிந்துகொள்ளலாமென்பதே எனது துணிபு. 
இந்த நடை விசேஷத்தை வைத்தே அவரது காவியத்தில்‌ இப்போது 
பப்‌ இடைச்செருகற்‌ செய்யுள்களை இரத்தினங்களுடன்‌ கலந்த 
பருக்கைக்கற்களைப்‌ போல எளிதிற்‌ பிரித்தெடுத்து விடுதல்கூடும்‌. 


நான்காவது :--கவிக்குத்‌ தக்க சொற்களைத்‌ தெரிந்தெடுத்தல்‌. 
பொருளின்‌ கவியழகு பிரகாசிக்குமானாலும்‌ சொல்லழகும்‌ உடன்‌ 
சேரிற்‌ பொன்மலர்‌ மணம்பெற்றதுபோல்‌ அதிகமாகச்‌ சோபிக்கும்‌. 
இயற்கையிலேயே பொருள்‌ வனப்புள்ள செய்யுள்கள்‌ சொல்‌ வனப்‌ 
ட யே யாக்கப்படுகின்றன. சொல்‌ வளங்குன்றுவது கவிஞனது 
கருத்தின்‌ வறுமைபற்றியே யன்றிப்‌ பிறிதன்று. ஆயினும்‌ சோனா 
மாரியாக ஒரு கவிஞன்‌ சொற்கள்‌ பொழியவேண்டுமானால்‌ பல்வேறு 
இலக்கியக்கடலையும்‌ அவன்‌ பருகியிருக்கவேண்டும்‌. சொற்களைத்‌ 
க க்தெடுத்துக்‌ கொள்வதிற்‌ கவிஞன்‌ கவனிக்கவேண்டிய விஷயங்‌ 

னா _ 


16 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


(1) எளிய, தெள்ளிய சொற்களைத்‌ தெரிந்தெடுத்துக்கொள்ளல்‌ 
வேண்டும்‌, கடினமான பதப்பிரயோகங்களும்‌ பல பொருள்‌ பயக்கும்‌ 
சொற்‌ பிரயோகங்களும்‌ கூடாவாம்‌. கீழ்வரும்‌ இராமாயணச்‌ 
செய்யுட்களைக்‌ கவனியுங்கள்‌. உரையாசிரியரின்‌ உரையின்றியே 
அவற்றின்‌ பொருள்‌ அறியக்‌ கிடக்கின்றது. 


*ஓங்குமர னோங்கிமலை யோங்கிமண லோங்கிப்‌ 

பூங்குலை குலாவுகுளிர்‌ சோலைபுடை விம்மித்‌ 

தூங்குதிரை யாறுதவழ்‌ சூழலதொர்‌ குன்றின்‌ 

பாங்கருள தாலுறையுள்‌ பஞ்சவடி மஞ்ச.” 
_அகத்தியப்படலம்‌ 5. 


*மயிலும்‌ பெடையு முடன்றிரிய மானுங்‌ கலையு மருவிவரப்‌ 

பயிலும்‌ பிடியும்‌ கடகரியும்‌ வருவ திரிவ பார்க்கின்றான்‌ 

குயிலுங்‌ கரும்புஞ்‌ செழுந்தேனுங்‌ குழலும்‌ யாழுங்‌ கொழும்‌ 
[பாகும்‌ 

அயிலு மமுதுஞ்‌ சுவைநீத்த மொழியைப்‌ பிரிந்தா லழியானோ.' 


-—அயோமுகிப்படலம்‌ 29. 


*அருந்துதற்‌ கினியமீன்‌ கொணர வன்பினால்‌ 
பெருந்தடங்‌ கொம்பிடைப்‌ பிரிந்த சேவலை 
வருந்திசை நோக்கியோர்‌ மழலை வெண்குரு 
கிருந்தது கண்டுநின்‌ றிரங்க லெய்தினான்‌.” 
_ விபீடணனடைக்கலப்படம்‌ 30. 


இறட்டுறமொழிதலென்பது ஒருத்தியேயாயினும்‌ செய்யுள்‌ முழு 
வதுஞ்‌ சேர்ந்து இங்ஙனம்‌ இரண்டாவதோர்‌ அருத்தம்‌ பயந்தா 
லழகாயிருக்குமே தவிர அதிற்‌ சிற்சில பதங்கள்‌ மட்டிலும்‌ இரு 
பொருள்‌ தந்தால்‌ அவை வாசிப்போர்‌ மனதைத்‌ திகைப்புறச்‌ 
செய்யும்‌, 


(2) எடுத்துக்கொள்ளப்படும்‌ சொற்கள்‌ பிண்டப்பொருளைத்‌ 
(Concrete pictures) தரக்கூடியனவாயிருத்தல்‌ வேண்டும்‌, கேவல 
குணத்தைமட்டும்‌ கூறும்‌ மொழிகள்‌ மனதினாற்‌ பாவிக்கத்தக்க 
வுருவந்‌ தரவேமாட்டா. அதனாலேயே கவிஞர்கள்‌ மனோபாவங்களை 
இந்திரியங்கட்குப்‌ புலப்படக்கூடிய தேக விகாரங்கள்‌ அல்லது 
மெய்ப்பாடுகள்‌ மூலமாக வருணிக்கின்றார்கள்‌. அசோகவனத்திற்‌ 
சீதையடைந்த துயரை நாம்‌ உணருமாறு கம்பர்‌ சொல்லும்‌ கவியை 
நோக்குக :-- 


“விழுதல்‌ விம்முதன்‌ மெய்யுற வெதும்புதல்‌ வெருவல்‌ 
எழுத லேங்குத லிரங்குத லிராமனை யெண்ணித்‌ 
தொழுதல்‌ சோருத றுளங்குத நுயருழந்‌ துயிர்த்தல்‌ 
அழுத லன்றிமற்‌ றயலொன்றுஞ்‌ செய்குவ தறியாள்‌,” 


தமிழ்க்கவிவாணருக்கு ஒரு விண்ணப்பம்‌ 17 


பிராட்டி களங்காண்படத்திலும்‌ சீதையின்‌ ஆற்றொணாத்துயரம்‌ 
வருணிக்கப்படுகின்றது. 


“விழுந்தாள்‌ புரண்டா ளுடல்முழுதும்‌ வியர்த்தா 
ளுயிர்த்தாள்‌ வெதும்பினாள்‌ 

எழுந்தா ளிருந்தாண்‌ மலர்க்கரத்தை நெரித்தாள்‌ 
சிரித்தா ளேங்கினாள்‌ 

கொழுந்தா வென்று ளயோத்தியர்‌ தங்கோவே 
யென்றா ளெவ்வுலகும்‌ 

தொழுந்தா ளரசேயோ வென்றாள்‌ சோர்ந்தா 
ளரற்றத்‌ தொடங்கினாள்‌." 


மாயா சீதைப்படலத்திற்‌ சீதை கொல்லப்பட்டாள்‌ என்று அநு 
மானாற்‌ கேள்வியுற்ற இராமனது மனோதுக்கம்‌ இதிலும்‌ ஒருபடி 
கடந்து நிற்பதைக்‌ காணலாம்‌. 


'துடித்தில னுயிர்ப்பு மில்ல னிமைக்கிலன்‌ றுள்ளிக்‌ கண்ணீர்‌ 
பொடித்தில னியாது மொன்றும்‌ புகன்றிலன்‌ பொருமி யுள்ளம்‌ 
வெடித்திலன்‌ விம்மிப்‌ பாரின்‌ வீழ்ந்திலன்‌ வியர்த்தா னல்லன்‌ 
அடுத்துள துன்பம்‌ யாவு மறிந்தில ரமர ரேயும்‌.” 


(3) எடுத்துக்கொள்ளப்பட்ட சொற்கள்‌ உசிதமான சொற்‌ 
களாயிருக்கவேண்டும்‌. சந்தர்ப்பத்திற்குப்‌ பொருத்தமில்லா மொழி 
களையொழித்து விடவேண்டும்‌. 


“ஓதிம மொதுங்கக்‌ கண்ட வுத்தம னுழைய ளாகுஞ்‌ 

சீதைதன்‌ நடையை நோக்கிச்‌ சிறியதோர்‌ முறுவல்‌ செய்தான்‌ 
மாதவள்‌ தானு மாண்டு வந்துநீ ரூண்டு மீளும்‌ 

போதக நடப்ப நோக்கிப்‌ புதியதோர்‌ முறுவல்‌ பூத்தாள்‌.” 


இதில்‌, சீதையின்‌ மந்தகாசத்தைச்‌ சிறிது உயர்த்திக்‌ கூற 
வேண்டிப்‌ “புதிய/வென்றும்‌ 'பூத்தாளென்றும்‌ இரண்டு சொல்லைப்‌ 
பொறுக்கிவைத்து அம்மெல்லியலின்‌ அளக்கொணா அழகையும்‌ 
குறிப்பித்தார்‌. பூங்கொடி போல்வாள்‌ சிரிப்பைப்‌ “ பூத்தாள்‌ * என்று 
சொல்லுவதும்‌ அச்‌ சிரிப்புப்‌ புதுமலர்போல்‌ ஒளியையும்‌ மணத்‌ . 
தையும்‌ மகிழ்ச்சியையும்‌ தரத்தக்கது என்று சொல்லுவதும்‌ எவ்வளவு 
உசிதமென்று பாருங்கள்‌. 


, அயோத்திநகரின்‌ வெண்மாடங்களை வருணிக்கத்‌ தொடங்கின 
கம்பர்‌ தங்கவியில்‌ என்னென்ன பொருள்களை என்னென்ன சொற்‌ 
களிழ்‌ ரொடுத்துத்‌ தருகின்றார்‌ என்று கவனியுங்கள்‌. 


'திங்களுங்‌ கரிதென வெண்மை தீற்றிய 
சங்கவெண்‌ சுதையுடைத்‌ தவள மாளிகை 
வெங்கடுங்‌ கால்பொர மேக்கு நோக்கிய 
பொங்கிரும்‌ பா ற்கடற்‌ றரங்கம்‌ போலுமே. . g . 
ப _நகரப்படலம்‌ 27. 


18 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


இதில்‌ வரும்‌ ஏழு மொழிகளாற்‌ குறிக்கப்படும்‌ வெண்மை ஒன்‌ 
ரகத்‌ திரண்டு வெண்மையின்‌ அதிதாவள்யத்தை நமது கண்முன்‌ 
கொண்டு வராதிருக்குமோ ? 


உண்டாடல்‌ அமைந்தார்‌ விரும்புவதான நிலாத்தோற்றத்தைக்‌ 
கீழ்வருமாறு வருணிக்கிறார்‌ : 


“ஆறெலாங்‌ கங்கையே யாய ஆழிதாம்‌ 

கூறுபாற்‌ கடலையே யொத்த குன்றெலாம்‌ 
ஈறிலான்‌ கைலையை இயைந்த என்னினி 
வேறியான்‌ புகல்வது நிலவின்‌ வீக்கமே. 


இது நிலவின்‌ தண்ணியவொளியை அதிகரித்துக்‌ காட்டுகின்ற 
தல்லவோ ! வெண்மையை இவ்விதம்‌ வருணிக்கும்‌ கவியே 
கருமையை எப்படி வருணிக்கிறாரென்பதும்‌ இங்கே கவனிக்கத்‌ 
தகுந்தது. 


விராதனது கரியவுருவத்தை எடுத்துப்‌ பேசுங்கவி யிது :-- 


*தங்குதிண்‌ கரிய காளிமை தழைந்து தவழப்‌ 
பொங்குவெங்‌ கொடுமை வஞ்சனை புழுங்கி யெழமா 
மங்குல்‌ பாதகம்‌ விடங்கனல்‌ வயங்கி நிமிரக்‌ 
கங்குல்‌ பூசி வருகின்ற கலிகால மெனவே. 


இக்கவியிற்‌ கருமை தழைத்து நிற்கின்றதை எளிதிற்‌ காணலாம்‌. 
இதுபோலவே தாடகை வாசஞ்செய்யும்‌ பாலைநிலத்தின்‌ கொதிப்பை 
வருணிக்குமிடத்து, “சடளவுகருவி” யினாலு (Thermometre) மளக்க 
முடியாத சூட்டுமிகுதியைத்‌ தமது வார்த்தைகளினால்‌ அளந்து காட்டு 
கின்றார்‌. 


“படியின்மேல்‌ வெம்மையைப்‌ பகரினும்‌ பகருநா 
முடியவே முடியமூ டிருளும்‌ வான்‌ முகடும்வேம்‌ 
விடியுமேல்‌ வெயிலும்வே மழையும்வே மின்னினோ 
டிடியும்வே மென்னில்‌ வேறி யாவை வேவாதவே.' 


(4) மிகுந்த சொல்வன்மை (copiousness of vocabulary) அமைத்‌ 
திருக்கவேண்டும்‌, அதாவது ஒரு பொருளையோ ஒரு கருத்தையோ 
குறிப்பதற்குப்‌ பல சொற்கள்‌ கவிஞருக்கு வந்துதவவேண்டும்‌.. 
இல்லாவிடிற்‌ கூறியமொழிகளையே திரும்பக்கூறி இன்பத்தைக்‌ 
குறைத்து விடுவர்‌, பலவகை ஒலிக்குறிப்புச்‌ சொற்களைக்‌ கம்பர்‌ 
உபயோகிக்கும்‌ திறனைப்‌ பாருங்கள்‌ : 

“ஆறுபா யரவ மள்ள ராலைபா ய மலை யாலைச்‌ 

சாறுபா யோசை வேலைச்‌ சங்குவாய்ப்‌ பொங்கு மாதை 

ஏறுபாய்‌ தமர நீரி லெருமைபாய்‌ துழனி யின்ன 

மாறுமா மாகித்‌ தம்மின்‌ மயங்குமா மருத வேலி.” 

_ நாட்டுப்படலம்‌. 


தமிழ்க்கவிவாணருக்கு ஒரு விண்ணப்பம்‌ 19 


மிதிலை நகரத்தில்‌ ஸ்ரீராமனை வந்து காணக்‌ கூடின மாதர்‌ வரும்‌ 
விதம்‌ பலமாதிரியெனக்‌ காட்டப்‌ பின்வருமாறு கூறுகின்றார்‌ : 


“மானினம்‌ வருவ போன்றும்‌ மயிலின ந்‌ திரிவ போன்றும்‌ 
மீனினம்‌ மிளிர்வ போன்றும்‌ மின்னின மிடைவ போன்றும்‌ 
தேனினம்‌ சிலம்பி யார்ப்பச்‌ சிலம்பினம்‌ புலம்ப வெங்கும்‌ 
பூநனை கூந்தன்‌ மாதர்‌ பொம்மெனப்‌ புகுந்து மொய்த்தார்‌.” 


கவிவாணருக்குச்‌ சொல்வன்மை ஆவசியம்‌ வேண்டுமென்று 
கம்பர்‌ தாமே முதற்போர்ப்படலத்திற்‌ கூறுகின்றார்‌. 


“பல்லிய லிலகுறு பாடை பாடமைந்‌ 
தெல்லையி னூற்கட லேற நோக்கிய 
நல்லிய னவையறு கவிஞர்‌ நாவரும்‌ 
சொல்லெனத்‌ தொலைவிலாத்‌ தூணி தூக்கினான்‌.” 


சொல்வளம்போலவே கருத்துவளமும்‌ இராமாயணத்தில்‌ நிரம்பி 
யுளதெனக்‌ காட்டுதல்‌ மிக எளிது. ஒரு கவிமட்டிலும்‌ இங்கெடுத்துக்‌ 
கூறுகிறேன்‌. 


“நிலமகண்‌ முகமோ திலகமோ கண்ணோ 
நிறைநெடு மங்கல நாணோ 

இலகுபூண்‌ முலைமே லாரமோ வுயிரி 
னிருக்கையோ திருமகட்‌ கினிய 

மலர்கொலோ மாயோன்‌ மார்பினன்‌ மணிகள்‌ 
வைத்தபொற்‌ பெட்டியோ மலரோன்‌ 

உலகின்‌ மே லுலகோ வூழியி னிறுதி 
யுறையுளோ யாதென வுரைப்பாம்‌. 


இவ்வாறு அயோத்தியா நகரம்‌ வருணிக்கப்பட் டிருக்கின்‌ றது. 


(5) சொல்வன்‌ மையோடு பலவிகற்பங்கள்‌ அல்லது பேத கதி 
யமைந்த சொற்றொடர்‌ புணர்க்கும்‌ வல்லமையும்‌ ஓர்‌ கவிஞனுக்கு 
ஏற்படவேண்டும்‌, கம்பர்‌ கண்ணென்னும்‌ ஓர்‌ உறுப்பை எவ்வித 
பறுபாட்டுடன்‌ பலவிடங்களிலும்‌ வருணிக்கிறார்‌ என்று பார்ப்‌ 

பாம்‌. 


அ. “கொல்லும்‌ வேலுங்‌ கூற்றமு மென்னு மிவையெல்லாம்‌ 
வெல்லும்‌ வெல்லு மென்ன மதர்க்கும்‌ விழி.” 

ஆ. “வென்றம்‌ மானைத்‌ தாரயில்‌ வேலுங்‌ கொலைவாளும்‌ 
பின்றம்‌ மானச்‌ சேர்கய லஞ்சப்‌ பிறழ்கண்‌, 

இ. -புள்ளுறை கமல வாவிப்‌ பொருகயல்‌ வெருவி யோட 

வள்ளுறை கழித்த வாள்போல்‌ வரியுற வயங்கு கண்‌. 

“களிப்பன மதர்ப்ப நீண்டு கதுப்பினை யளப்ப கள்ளம்‌ 

ஒளிப்பன வெளிப்பட்‌ டோடப்‌ பார்ப்பன சிவப்புள்‌ ளூற 

வெளுப்பன கறுப்ப வான வேற்கண்‌.” 


20 


உ. 


56 3 3 


ஒள. 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


*நஞ்சிடை யமிழ்தங்‌ கூட்டி நாட்டங்க ளான வென்னச்‌ 
செஞ்சவே நீண்டு மீண்டு சேயரி சிதறித்‌ தீய 
வஞ்சமுங்‌ களவு மின்றி மழையென மதர்த்த கண்கள்‌. 


"குவளையி னெழிலும்‌ வேலின்‌ கொடுமையுங்‌ குழைத்துக்‌ 


[கூட்டித்‌ 
திவளுமஞ்‌ சனமென்‌ றேய்ந்த நஞ்சினைத்‌ தெரியத்‌ தீட்டித்‌ 
தவளவொண்‌ மதியுள்‌ வைத்த தன்மைசால்‌ தடங்கண்‌.” 
“வாளும்‌ வேலும்விட்‌ டளாயின வனையகண்‌.' 

'குருதி வாளெனச்‌ செவ்வரி பரந்தகண்‌.” 

*வடுவின்‌ மாவகி ரிவையெனப்‌ பொலிந்த கண்‌.” 
'நெய்கொ ணீருண்டு நெருப்புண்டு நீண்டமை நிறைந்த 
வைகொள்‌ வேலெனக்‌ காலனும்‌ மறுகுறுங்‌ கண்‌.” 
*அஞ்சம்பையு மையன்றன தகலம்பையு மளவா 
நஞ்சங்களை வெலவாகிய நயனங்கள்‌,” 


'சேணுற நீண்டு மீண்டு செவ்வரி சிதறி வெவ்வே 
றேணுற மிளிர்ந்து நானா விதம்புரண்‌ டிருண்ட வாட்கண்‌.” 


இதை இம்மட்டில்‌ நிறுத்திவிட்டுத்‌ திரிமூர்த்திகளை இராமாயணத்‌ 
திற்‌ பலவிடங்களிலும்‌ எங்ஙனம்‌ குறிக்கின்றாரெனக்‌ கவனிப்போம்‌. 


அ, 


ஆத. 


இ. 


(6) 


“கரிய மாலினுங்‌ கண்ணுத லானினும்‌ 
உரிய தாமரை மேலுறை வானினும்‌” 


“உமைக்கு நாதற்கு மோங்குபுள்‌ ளூர்திக்கும்‌ 
இமைப்பி ஞட்டமொ ரெட்டுடை யானுக்கும்‌.” 
£புலியினத ளுடையானும்‌ பொன்னாடை 

புனை ந்தானும்‌ பூவினானும்‌” 
*முளரிமேல்‌ வைகுவான்‌ முருகற்‌ றந்தவத்‌ 
தளிரியல்‌ பாகத்தான்‌ றடக்கை யாழியான்‌.' 


சிவனும்‌ நான்முகத்‌ தொருவனுந்‌ 
தேவர்க்குத்‌ தெரியா அவனும்‌. 


“பூவுளான்‌ புணரிமேலான்‌ பொருப்பினான்‌ மூதல்வராய” 


“பங்கயத்‌ தொருவனும்‌ விடையின்‌ பாகனும்‌ 

சங்குகைத்‌ தாங்கிய தரும மூர்த்தியும்‌' 

*உமைக்கொரு பாகத்‌ தொருவனு மிருவர்க்‌ கொருதனிக்‌ 
கொழுநனு மலர்மேற்‌ கமைப்பெருஞ்‌ செல்வக்‌ கடவுளும்‌.” 


இங்ஙனம்‌ சொல்வன்மையிலும்‌ சொற்றெடுக்கும்‌ வன்மை 


யிலும்‌ தேர்ந்த புலவன்‌ அர்த்த மில்லாதனவும்‌ அர்த்த புஷ்டியில்‌ 
லாதனவுமான சொற்களைக்‌ கடிந்தகற்றுதல்‌ வேண்டும்‌. பொருள்‌ 


தமிழ்க்கவிவாணருக்கு ஒரு விண்ணப்பம்‌ 21 


பயவாத இடைச்சொற்களும்‌ அடைமொழிகளும்‌ விரவாமற்‌ கவி 
புனேவதே சிலாக்கியம்‌. கீழ்வரும்‌ கம்பரது கவிகளில்‌ நிரர்த்தக 
மொழி ஏதேனும்‌ நுழைந்திருக்கிறதா என்று கவனியுங்கள்‌. 


'காக துண்டம்‌ நறுங்கல வைக்களி 

யாக முண்ட தடங்கலும்‌ நீங்கலாற்‌ 
பாக டர்ந்த பனிக்கனி வாய்ச்சியர்‌ 
வேக டஞ்செய்‌ மணியென மின்னினார்‌.” 


“மூந்துஞ்‌ சுனைகாண்‌ முழைவா ழரிகாள்‌ 
இந்தந்‌ நிலனோடு மெடுத்த கைநா 
லைந்துந்‌ தலைபத்து மலைந்துலையச்‌ 
சிந்தும்‌ படிகண்டு சிரித்திடுவீர்‌." 


*பொன்கொண்‌ டிழைத்த மணியைக்கொடு பொதிந்த 
மின்கொண்‌ டமைத்த வெயிலைக்கொடு சமைத்த 
என்கொண்‌ டியற்றிய வென த்தெரி கிலாத 
வன்கொண்டல்‌ விட்டுமதி முட்டுவன மாடம்‌.” 


அனாவசியச்‌ சொற்களை அகற்றுவது மாத்திரமல்ல : சில இடங்‌ 
களில்‌ ஒரு மொழிகொண்டே மிக்க பொருளைக்‌ கம்பர்‌ தருகின்றார்‌. 
ஓர்‌ உதாரணம்‌ இங்கே தருகிறேன்‌. கையடைப்‌ படலத்தில்‌ விசுவா 
மித்திரனோடு செல்லுகின்ற இராமன்கொண்ட கோலத்தை : 


'வென்றி வாள்புடை விசித்து மெய்ம்மைபோல்‌ 
என்றுந்‌ தேய்வுறாத்‌ தூணி யார்த்திரு 

குன்றம்‌ போன்றுயர்‌ தோளிற்‌ கொற்றவில்‌ 
ஒன்று தாங்கினான்‌ உலகந்‌ தாங்கினான்‌” 


்‌ என்று வருணித்துப்‌ பின்‌ இலக்குமணன்‌ கோலத்தைக்‌ குறித்து 
அன்ன தம்பியும்‌” என்று கூறி நிறுத்துகின்றார்‌. * அன்ன” என்ற ஒரு 
சொல்லினால்‌ அதே மாதிரி வின்முதலியன அணிந்துகொண்ட : 
இலக்குமணன்‌ என்று கம்பர்‌ சூசிப்பிக்கிறார்‌. 


(7) கவிஞன்‌ மெல்லோசை பயக்கும்‌ இளிய சொற்களைத்‌ 
தெரிந்தெடுத்துக்கொள்ளுதல்‌ வேண்டும்‌. இவ்வன்மை பண்டைக்‌ 
காலத்துப்‌ புலவர்‌ பலரிடமும்‌ இருந்ததென அவரியற்றிய நூல்கள்‌ 
சான்று பகருகின்றன. 


ஞ்ளாமணி ..... 


“காந்தளங்‌ குலையால்‌ களிவண்டினங்‌ 
கூற்திளம்‌ பிடிவீசக்‌ குழாங்களோ 
டேந்துசந்‌ தனச்சார லிருங்கைம்மா 
மாந்திநின்றுறங்கும்‌ வரை மாடெலாம்‌' 


22 கம்பராமாயண க்‌ கெளஸ்துபம்‌ 
சீவகசிந்தாமணி :-- 


“தேனுலா மதுச்செய்‌ கோதை தேம்புகை கமழ வட்ட 
வானுலாஞ்‌ சுடர்கண்‌ மூடி மாநக ரிரவு செய்யப்‌ 
பானிலாச்‌ சொரிந்து நல்லா ரணிகலம்‌ பகலைச்‌ செய்ய 
வேனிலான்‌ விழைந்த சேரி மேலுல கனைய தொன்றே.” 


பராமாயணம்‌ :-- 


*தேனுக வருவி சிந்தித்‌ தெருமர லுறுவ போலக்‌ 
கானமு மலையு மெல்லாங்‌ கண்ணினீ ருகுக்குங்‌ கங்குல்‌.” 


மாயாசனகப்படலத்திற்‌ சீதைபால்‌ இராவணன்‌ இரந்து தனது 
ஆசையை வெளியிடுங்கவிதைகள்‌ மிக்க அழகுடையன : 


*தோற்பித்தீர்‌ மதிக்கு மேனி சுடுவித்தீர்‌ தென்றல்‌ தூற்ற 
வேர்ப்பித்தீர்‌ வயிரத்‌ தோளை மெலிவித்தீர்‌ வேனில்‌ வேளை 
ஆர்ப்பித்தீர்‌ என்னை யின்ன லறிவித்தீ ரமரர்‌அச்சந்‌ 
தீர்ப்பித்தீ ரின்ன மென்ன செய்வித்துத்‌ தீர்தி ரம்மா.” 


இதன்‌ முன்வரும்‌ இரண்டு கவிகளும்‌ பின்வரும்‌ இரண்டு கவி 
களும்‌ இதுபோலவே அழகுவாய்ந்துள்ளன. நல்லிசைப்புலவர்‌ கவி 
யினின்றுதிக்கும்‌ அழகிய பொருட்செறிவைக்‌ கீழ்வருஞ்‌ செய்யுளால்‌ 
வருணிக்கின்றார்‌ கம்பர்‌. 


*நல்லியற்‌ கவிஞர்‌ நாவிற்‌ பொருள்குறித்‌ தமர்ந்த நாமச்‌ 

சொல்லெனச்‌ செய்யுட்‌ கொண்ட தொடையெனத்‌ பலனை. 
[நீக்‌ 

எல்லையில்‌ செல்வந்‌ தீரா விசையெனப்‌ பழுதி லாத 

பல்லலங்‌ காரப்‌ பண்பே காகுத்தன்‌ பகழி மாதோ |! 


(8) சுத்தத்‌ தமிழ்மொழியையே கூடியவரையில்‌ தெரிந்தெடுத்‌ 
துக்கொள்ளுதல்‌ வேண்டும்‌. பிறபாஷை மொழிகள்‌ வேண்டப்படு 
மாயின்‌ அவற்றைத்‌ தமிழ்ப்பாஷையின்‌ போக்கை அநுசரித்து ரூப 
மாற்றிக்‌ கையாளுதல்‌ வேண்டும்‌, எல்லா மொழிகளும்‌ தற்சமமாக 
வந்து கொள்ளுதலமையாது; வந்து பிரயோகிக்கப்படினும்‌ கவிப்‌ 
பான்மைக்குத்‌ தக்க இசையொழுக்குப்‌ பெறவேண்டும்‌. இதனால்‌ 
வடமொழிக்‌ கலப்பில்லாமலே தற்காலம்‌ தமிழ்க்காவியம்‌ இயற்றல்‌ 
வேண்டுமென்பது எனது கருத்தன்று. வேண்டியவிடத்து மாத்திரம்‌ 
ஸம்ஸ்கிருத மொழிகளைப்‌ பிரயோகித்துக்‌ கொண்டாற்‌ போதும்‌. 


(9) இனி எதுகை மோனை முதலியன கவிக்கு ஆவசிகமான 
உறுப்புக்களோவென்று கவனிக்கவேண்டும்‌. கவியியற்றுவோனது 
மனோதர்மத்தை இவை தளைகின்‌ றனவென்று யாரும்‌ ஓப்புவர்‌. அவற்‌ 
ரூற்‌ செய்யுட்குச்‌ சந்தவின்பம்‌ வராமற்போகவில்லை. ஆனால்‌ ஒரு 
விஷயம்‌ நாம்‌ கவனித்துக்கொள்ளுதல்‌ வேண்டும்‌. பொருளின்பத்‌ 
தைக்‌ கெடுத்துச்‌ சொல்லின்பம்‌ கொள்ளுதற்கும்‌ மலரையொழித்து 


தமிழ்க்கவிவாணருக்கு ஒரு விண்ணப்பம்‌ 23 


நாரை மாலையாகக்‌ கொள்ளுதற்கும்‌ அதிக வித்தியாசமில்லை. ஆத 
லால்‌ வேண்டுமாயின்‌ இச்சொல்லின்பத்தை உரிய இடத்தில்‌ விட்டு 
விடுவது தவறாகாது. எதுகையை ஒழித்துவிட்ட சில கவிகள்‌ சிந்தா 
மணியில்வரக்‌ காண்கின்றோம்‌. 
“அங்கைபோல்‌ வயிறணிந்த வலஞ்சுழி யமைகொப்பூழ்‌ 
கங்கையின்‌ சுழியலைக்குங்‌ கண்கொளா நுடங்கிடையை 
யுண்டெனத்‌ தமர்மதிப்பர்‌ நோக்கினார்‌ பிறரெல்லா 
மூண்டில்லை யெனவைய மல்லதொன்‌ றுணர்வரிதே' 
“கங்கை மாக்கடற்‌ பாய்வதே போன்று காளைதன்‌ கார்முக 
மைந்த ரார்த்தவர்‌ வாயெலா நிறைய வெஞ்சரங்‌ கான்றபி 
னெஞ்சம்‌ போழ்ந்‌ தழலம்புண நீங்கி னாருயிர்‌ நீண்முழைச்‌ 
சிங்க வேறுகள்‌ கிடந்தபோற்‌ சிறுவர்‌ தேர்மிசைத்‌ துஞ்சினார்‌. 
இவ்வித வேறுபாடு பிற்காலக்கவிகளிற்‌ காண்ப தருமை. 
எனினும்‌ தமிழ்க்காவியவளர்ச்சிக்கு இவ்வழியையும்‌ நாம்‌ கையாட 
வண்டியதவசியமே. 

, காவியத்திற்‌ றோன்றவேண்டும்‌ 'ரஸம்‌' வருணனை” முதலிய 
வற்றை இவ்விடம்‌ விரித்துக்கூற நான்‌ எண்ணவில்லை. எனினும்‌, 
கம்பர்‌ புதிதாகவிற்றிய உவமான அணிகள்‌ மனதிற்கு ஆனந்தம்‌ 
தராமலிரா, அவற்றுட்‌ சிலவற்றைக்‌ கூறுகின்றேன்‌. 


'ஓசை பெற்றுயர்‌ பாற்கட லுற்றொரு 
ஒசை முற்றவு நக்குபு புக்கென' 


“காம்பு கால்பொரக்‌ கண்ணகன்‌ மால்வரைப்‌ 
பாம்பு நான்றெனப்‌ பாய்பசுந்‌ தேறலே” 


“வையக முழுவதும்‌ வறிஞ னோம்புமோர்‌ 
செய்யெனக்‌ காத்தினி தரசுசெய்‌ கின்றான்‌” 


'ஐயனு மிளவலு மணிநில மகள்தன்‌ 
* - & * 


* 
நெய்குழ லுறுமிழையென நிலைதீரிவார்‌, 


'சோர்பொழு தணிநகர்‌ துறுகுவ ரெதிர்வார்‌ 
கார்வர வலர்பயிர்‌ பொருவுவர்‌ களியால்‌” 


“மைவரை நெருப்பெரிய வந்ததென வந்தாள்‌” 
“ஆலமர்‌ வித்தி னருங்குற ளானான்‌” 
“இரண்டு கன்றினுக்‌ கிரங்குமோ ராவென விருந்தார்‌” 


'அரக்கரென்‌ கடலிடை யாழ்கின்‌ ருரொரு 
மரக்கலம்‌ பெற்றென மறுக்க நீங்கினார்‌ 


“தோட்ட நுங்கிற்‌ றெளையுறு மூக்கினைக்‌--காட்டெனா' 


24 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


“சாகா மிருகத்‌ தலைவரிற்‌ நிலகமன்னான்‌ 
* * * * 

ஆகாய முற்ற கதலிக்‌ குவமையானான்‌.” 
“கோல்பிடித்‌ தெழுகுறு குருடர்‌ கூட்டம்போல்‌ 
வால்பிடித்‌ தொழுகின கவியின்‌ மாலையே.” 


மேலும்‌, “சிரித்தபங்கயம்‌,” *பஞ்சின்றிப்பழுத்தபாதம்‌', *வெங்‌ 
களி விழிக்கொரு விழவு,” *கருநெருப்பினிடையே யெழுந்த வெண்‌ 
ணெருப்பு”, “தாயரிற்பரிசேடியர்‌' 'நதியினுங்‌ குளத்தும்‌ பூவா நளீனங்‌ 
கள்‌', 'பள்ளத்துப்பாயு நன்னீரனையவர்‌', “ஆம்பலொத்‌ தமுதூறு 
செவ்‌ வாய்ச்சியர்‌', 'தீங்கரும்பினுந்‌ தித்திக்கு மின்சொலார்‌', “அரு 
ரென்னும்‌ கான்சுட முளைத்த கற்பின்‌ கனலி, “அன்பெனும்விட முண்‌ 
டாரை யாற்றலா மருந்து முண்டோ”, *நெய்த்தலைப்‌ பால்கலந்‌ தனைய 
நேயம்‌", கமலத்தின்‌ காடுபூத்த காளமாமேகம்‌' முதலிய அழகிய 
சொற்றொடர்‌ இராமாயணத்திற்‌ செறிந்துகிடக்கக்‌ காணலாம்‌, 


இதுவரையும்‌ கூறப்பட்ட விதிகளெல்லாம்‌ நமது செய்யுள்‌ 
இலக்கியம்‌ பரிஷ்காரமடைதற்‌ பொருட்டேயாம்‌. இவ்விதிகளை 
ஒட்டிக்‌ காவியம்‌ சமைப்பினும்‌ ஒரு சிறந்த காவியமாக அமைவது 
எளிதன்று. அதற்குக்‌ கவிஞனிடம்‌ பிறவியிலேயே விசே ஒமான 
கவித்துவம்‌ பொருந்தியிருத்தல்‌ வேண்டும்‌. நம்முடைய விதிகளெல்‌ 
லாம்‌ அந்த இயற்கையாற்றலை வளர்க்க உபகரணங்களாயிருக்‌ 
குமேதவிரத்‌ தாமாகவே பெரும்பயனை த்‌ தரமாட்டா. எனினும்‌ வரை 
யறுத்தற்கு இடங்கொடுக்கக்கூடியவை இவ்விதிகளே. இதுபற்றியே 
இவைகளை மட்டும்‌ தங்கள்‌ முன்னிலையிற்‌ கொண்டுவந்தேன்‌. 
தமிழ்க்‌ காவியத்தின்‌ நோக்கம்‌ தப்பாயிருக்குமிடத்திற்‌ நிருத்தம்‌ 
பெறவேண்டும்‌ ; சுருங்கியிருக்குமிடத்தில்‌ விரிக்கப்பட வேண்டும்‌ ; 
கவின்‌ குன்றினவிடத்திற்‌ கவினுறச்‌ செய்யவேண்டும்‌. இதுவே, 
தமிழ்ப்‌ புலவோர்களின்‌ முக்கிய கடமை. இந்நோக்கம்‌ நிறைவேற 
வேண்டுமாயின்‌, பிறபாஷைகளிலுள்ள காவியங்களைக்‌ கற்று 
ணர்ந்து, அவற்றின்கணுள்ள மேலான லக்ஷணங்களையறிந்து 
அவையனைத்தையும்‌ தமிழ்க்காவியங்களில்‌ அமைக்க முயல 
வேண்டும்‌. காலத்திற்கேற்ப இலக்கிய பரிஷ்காரமும்‌ நடைபெற 
வேண்டியது மிகவும்‌ ஆவசிகமே, இதை மறப்போமாயின்‌ நமது 
இலக்கியம்‌, அதிலும்‌ காவிய இலக்கியம்‌, வளர்ந்து விரிந்து பொலிவு 
பெருதுபோகும்‌. 


ஆகையால்‌, தமிழர்களாகிய நாம்‌ நமது இலக்கிய வளர்ச்சியிற்‌ 
றக்க கவனஞ்செலுத்தி முயலுவோமாக, முயற்சி திருவினையாக்கும்‌ 
என்ற பெரிய உண்மை கடைப்பிடிக்கத்தக்கது. 
K. N. சிவராஜ பிள்ளை, ௨.&., 
திருவனந்தபுரம்‌. 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 
1. முன்னுரைப்‌ படலம்‌ 


கம்பன்‌ என்னும்‌ஓர்‌ காளமே கம்தமிழ்‌ 

அம்பு ராசி அடங்கலும்‌ மொண்டுவான்‌ 

பம்பும்‌ ஆரிய மாம்‌இம யம்படிந்‌ 

திம்பர்‌ நாட்டிற்‌ கிறைத்தண்‌ வாரியே. 


“தேவ பாஷையில்‌ இக்கதை செய்தவன்‌”? 
யாவ னோஅவன்‌ பாவெனும்‌ ஆவிநின்‌ 
றேவில்‌ ராமன்‌ தமிழ்க்கதை யாழெழுந்‌ 
தோவில்‌ தெக்கணம்‌ எங்கும்‌ உலாயதே. 2 


கம்பம்‌ வேய்ந்த குடில்வைகு வார்மணிக்‌ 

கம்பம்‌ வாய்ந்தபொன்‌ மாளிகை கண்டவா 

கம்பன்‌ தீந்தமிழ்‌ உண்டு கரசிரக்‌ 

கம்பம்‌ செய்து கவிஞர்‌ களிப்பரால்‌. 3 


ர்க்‌ 


காமர்‌ பூவுதிர்‌ கற்பகக்‌ காக்கொலோ? 

பூமகள்‌ செவ்வி பொங்கும்‌ பயோதமோ? 

நாம கள்மெய்ந்‌ நடம்செயும்‌ ரங்கமோ?-- 

பாம கார்பதி கம்பன்நற்‌ பாடலே. $ 


வான யாறு மடுத்தப்ர வாகமோ? 

கான யாறெனும்‌ கங்கை திரண்டதோ? 

தேனி ருல்‌இனி சிந்துறும்‌ சிந்தென்ப 

தேன்‌?இ ராதமு தத்தும்‌ இதன்சுவை! 5 


வேரி மாமணம்‌ வீசும்‌ தமிழணங்‌ 
காரும்‌ ஆரமோ? ஆய்முத்தின்‌ ஆரமோ? 
பாரில்‌ வானில்‌ பயில்‌ அழ கும்‌எழில்‌ 
சேரப்‌ பூணும்‌ செழுமணிப்‌ பேழையோ? 6 
பவத்‌ சல்‌ பனிக்‌ பைலை க 
1. ஒப்பு, பால, ஆற்றுப்‌. 3. 
2. பால, பாயிரம்‌. 1; ஆவிஃவாவி. 
4. பயோதம்‌ - பாற்கடல்‌; ரங்கம்‌ - அரங்கம்‌, தடனசாலை ; 
பாமகார்‌ - கவிஞர்கள்‌ ; பதி-அரசன்‌. 


தப்பு, பால. நகரப்‌. 2, 


26 


10. 


11. 


12. 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


ஓசை இன்பம்‌ ஓர்‌ ஊற்றெடுத்‌ தேமனம்‌ 
மாச யின்றிடா வாறு வருதலாற்‌ 

பூச லைம்பொறி போழ்நர்க்கும்‌ மேற்புலன்‌ 
ஆசை இன்ப அமுதினை ஊட்டுமால்‌, 


கூறில்‌ அண்டரும்‌ கொண்ட அமுதினால்‌ 
ஈறில்‌ வாழ்க்கையை எய்தின ரேனும்கைம்‌ 
மாறில்‌ லாமகிழ்‌ மீறுகம்‌ பன்கவிப்‌ 
பேறிலா தின்றும்‌ பேதுற்‌ றழுங்கினார்‌. 


பூவின்‌ மென்மை பொலிவற்‌ றிழிவது, 
காவின்‌ தண்மை கனன்று தெறுவது, 
கோவின்‌ தேசெதிர்‌ கூசிக்‌ குலைவது,-- 


பாவிற்‌ பாவெனும்‌ கம்பன்‌ மெய்ப்‌ பாட்டினால்‌. 


பண்ணில்‌ வந்த சுவையையும்‌, பாவைமார்‌ 
கண்ணில்‌ வந்த களிப்பையும்‌, ஞானியர்‌ 
எண்ணில்‌ வந்தநல்‌ லின்பையும்‌, கம்பன்பா 
நண்ணி வந்த நலம்நலம்‌ தீய்க்குமால்‌. 


குமூத வாயிற்‌ குழவி மிழற்றுதேங்‌ 

கமுத தாரை இனிதென்‌ றசைத்த அவ்‌ 
விபுதன்‌ நூலொடு மெய்ப்பல கைக்கணே 
சமனில்‌ நின்று தயங்கத்‌ தகுவது. 


அங்கம்‌ சேரும்‌ அவயவ சாலத்துள்‌ 
துங்கம்‌ சேரொண்மை சூட்டும்‌ முகமன்றே! 
திங்கள்‌ போலும்‌ முகத்திற்‌ கெழில்நலம்‌ 
தங்கச்‌ செய்வ சலச விழியரோ! 


10 


1 


12 


பந்தி ட அ டட அல்‌ அர்‌ வத அ வு ர ட த ல படட ப்பட்ட வட்‌ 


7. 


11. 


12. 


பால, ஆற்றுப்‌, 1, 


அமுதம்‌ உண்டு அமர வாழ்வு பெற்ற தேவரும்‌ கம்பன்‌ கவி 
யமுது பெறாது மனம்‌ அழுங்கினராம்‌, தேவரமுதினும்‌ இனியது 


கம்பன்‌ பா என்பதாம்‌. 


இசையின்பம்‌, காமவின்பம்‌, பேரின்பம்‌ யாவற்றையும்‌ கம்பன்‌ 


பாநலம்‌ வென்று மேம்பட்டு விளங்குகிறது. 


விபுதன்‌ நூல்‌ - திருவள்ளுவர்‌ திருக்குறள்‌ ; மெய்ப்பலகை - 


சங்கப்பலகை. 


அவயவ சாலம்‌ - உறுப்புத்‌ தொகுதி. உறுப்புகளுள்‌ சிறப்‌ 
புடையது முகம்‌; முகத்திற்கு அழகுசெய்வது கண்கள்‌. 


சலசம்‌ - தாமரை. 


13. 


14, 


1. 


16. 


17. 


18, 


முன்னுரைப்‌ படலம்‌ 27 


பாஷை மாதர்‌ பலருளும்‌ இன்னிசை 
ஓசை மாதர்‌ உறும்தமிழ்‌ ஒண்டொடி 
வாச வாண்முகம்‌ வாய்ந்த விழியுகம்‌ 
ஏசில்‌ ராமன்‌ கதைகுறள்‌ என்பவே. 13 


காவி யன்றக விஞர்பூங்‌ கானரு 

காவி யன்றழ காரலர்‌ தூவுமங்‌ 

காவி யன்றரு வன்றேஇத்‌ தென்கவி 

காவி யமணம்‌ கான்றொளிர்‌ கற்பகம்‌. 14 


நாமகள்‌ அருள்‌ நண்ணும்‌ வரகவி 

ஹோமர்‌ வர்ஜில்‌ மில்ற்றனென்‌ றோதுவர்‌ -- 

வாமமார்‌ வடதேச வான்மீகி தென்‌ 

சீமையத்‌ தமீழ்க்‌ கம்பன்‌ தெரிகிலார்‌. 15 


பூமி மாது புனையும்‌ மஹாகவித்‌ 

தாம நாப்பண்‌ தயங்கிச்‌ சதிரொளி 

ஏமம்‌ வீசி எரிநடு நாயகம்‌ -- 

காம இன்பமும்‌ கைப்பித்த கம்பனே. 16 


பாங்கின்‌ வேந்தைப்‌ பனிக்குடை பாலிக்கத்‌ 

தாங்கும்‌ சக்கரவர்த்தித்‌ தகைமைபோல்‌, 

தூங்குஞ்‌ செந்தமிழ்த்‌ தொல்கவி ராஜர்மேல்‌ 

ஓங்கும்‌, கம்பன்‌ ஒருகவி நீழலே. 17 


மான சமடு வந்த சரயுபோல்‌ 

பாந சைப்புல வர்பல குன்றிடை 

வான சைல மெனவளர்‌ கம்பனுள்‌ 

ஞான வாவியிக்‌ காவியம்‌ நல்குமால்‌. 18 


2 வையை வயப்‌ க்வைவை்கவைகிஸ்கடலவவக்வை வைக கைகளைக்‌. 


149, 


14. 


35. 


36, 


17. 


18. 


தமிழ்‌ ஒண்டொடி - தமிழணங்கு. இராமன்‌ காதையும்‌ திருக்‌ 
குறளும்‌ தமிழணங்கின்‌ இருவிழிகளாம்‌. விழியுகம்‌ - கண்‌ 
இரண்டு, 

தரு - தேவலோகக்‌ கற்பக மரம்‌. 

வான்மீகியும்‌ கம்பனும்‌ ஆங்கில மகாகவிகளினும்‌ மிக்கோ 
ராவர்‌, 

நிலமகள்‌ அணியும்‌ மகாகவி மாலையுள்‌ நடுநாயக மணியாகத்‌ 
திகழ்வது கம்பன்‌ காவியம்‌. 

கம்பன்‌ எல்லாக்‌ கவிஞர்களுக்கும்‌ மேலாகச்‌ சக்கரவர்த்தியாக 
விளங்குகிறான்‌. 

வான சைலம்‌ - ஆகாயம்‌ அளாவிய மலை. மானச வாவியுள்‌ 
தோன்றிய சரயுநதிபோலக்‌ கம்பனின்‌ ஞானவாவியுள்‌ எழுந்த 
ஆறு ராமாயண காவியம்‌. 


20. 


21. 


22. 


23. 


24, 


2. ஆக்கியோன்‌ படலம்‌ 


[வேறு] 
“வாங்கரும்‌ பாதம்‌ நான்கும்‌ வகுத்தவான்‌ மீகி'” தந்த 
ஓங்கொரு புகழ்நூற்‌ பற்றி யுதவின னேனும்‌, கம்பன்‌, 
வீங்கறி வுடைய ஞாலம்‌ வேண்டிய வாறு காதை 


ஆங்கங்கே திருத்தி, யாண்டும்‌ அழகுற அமைத்த திந்நூல்‌. 3 
முதலென வழிநூ லென்ன முடித்துளார்‌ முறையிற்‌ சென்றே 
சதிருறா முதநூல்‌ தானே தலைநின்று தயங்கு மென்பர்‌ ; 
மதித்திறன்‌ மதிக்க லாதிம்‌ மதம்விரித்‌ துரைத்தார்‌ தாமும்‌ ப்‌ 


எதிரிலா ராம காதை யெதிரநா வெடுக்க லாரே. 


நூலினை வகுத்துக்‌ கூறும்‌ நுண்ணறி வெனைத்தென்‌ ராலும்‌ 
மேலினை வகுக்கு மாபோல்‌ வினைக்கடை. வியர்த்த மாமே ; 
ஞாலத்திற்‌ புலவர்‌ புந்தி நடைத்திறன்‌ கணித்தல்‌ சீவன்‌ 
மூலத்தைக்‌ கணித்தல்‌ போலும்‌, முரட்டுற்ற முயற்சி யம்மா ! 3 


பூதபெள திகத்துட்‌ காலப்‌ புதுமைபூத்‌ தொளிராச்‌ சத்தி 
ஓதுமோ ரளவைத்‌ தாகி யொதுங்கலு மதற்கு மாறாய்‌ 
மேதகு மனத்தி னூற்றம்‌ விளைந்து மேக்குறலும்‌ கால 
பேதத்திற்‌ பின்ன லாய பெரும்பரி ணாம மன்றே. 


ஆதலால்‌ அறிஞ ராலோர்‌ அளக்குறார்‌ உளத்தி னாற்றல்‌ . 
பூதலத்‌ துயிரின்‌ போக்கைப்‌ புனைபொறிப்‌ புகுத்த நோக்கார்‌ 
மாதவத்‌ துயர்ந்த முன்னோர்‌ மாண்புள ரெனினும்‌, பின்னார்‌ 
மேதினி விளக்கு ஞானம்‌ மேவல்போல்‌ மேவி டாரே. 


பண்டமை நூல்க ளெல்லாம்‌ பண்டையர்ப்‌ போலப்‌ பீடு 
கொண்டன வென்னக்‌ காட்சி கோடற்க ; இற்றை ஞான்றும்‌ 
எண்டயங்‌ குறுநூல்‌ செய்தாங்‌ கிசைநட்டா ருளரே யாதற்‌ 
கண்டனம்‌ ராம லிங்க கவியருட்‌ பாவின்‌ காட்டால்‌. 


ற ம அலு வ வதன அவவை வப க வனம்‌ தகக கைவ வையக க்கவவகைக் க கைக கபட 2 


19. 


20. 


21. 
22. 


2. 


பால. நாட்டுப்‌. 1. கம்பன்‌ வாக்குகளை வேற்றுமையின்றித்‌ 
தாம்‌ எடுத்தாளும்‌ போது இரட்டை மேற்கோள்‌ குறியிட்டும்‌ 
(  ”) சிறிது வேறுபாட்டோடு தரும்போது ஒற்றை மேற்‌ 
கோள்‌ குறியிட்டும்‌ (£  ?) ஆசிரியர்‌ காட்டியுள்ளார்‌. 
முதனூலே சிறந்தது என்பார்‌ கம்பன்‌ இராமகாதையை எதிர்ப்‌ 
படின்‌ அவ்வாறு மொழியார்‌ என்றபடி. கம்பன்‌ காவியம்‌ 
முதல்‌ நூலினும்‌ விஞ்சி நிற்பது என்பதாம்‌. 

மேல்‌ - ஆகாயம்‌, 

பரிணாமம்‌ - இயற்கைத்‌ தோற்றம்‌ உயர்ந்தடையும்‌ மாற்றத்‌ 
தினை விளக்கும்‌ அபிவர்த்தனவாதக்‌ கொள்கை (Evolution). 
பண்டைய நூல்கள்‌ மட்டுமே சிறந்தன என்னல்‌ வேண்டா”, 
காலந்தோறும்‌ கவின்பெறும்‌ நூல்கள்‌ தோன்றுவதுண்டு 
இதற்கு எடுத்துக்காட்டாகச்‌ சென்ற நூற்றாண்டில்‌ தோன்றிய 
இராமலிங்கசுவாமிகளின்‌ அருட்பாவைச்‌ சொல்லலாம்‌. 


ஆக்கியோன்‌ படலம்‌ 29 


25. ஆரிய மொழிக்கோர்‌ ஆதி கவியெனும்‌ அழிவில்‌ சீர்த்தி 
சேரிய முனிவன்‌ மானே செப்பின னேனுந்‌ தொன்னூல்‌, 
கூரிய அறிவில்‌ ஞானக்‌ கோளகை குணித்த கம்பன்‌ 
சீரிய கலைக்குட்‌ சித்ர கலைக்கவி சிறத்தல்‌ செய்ய, 7 


36, குறைப்பனகுறைத்து,வேண்டிக்‌ கொள்வன கொண்டு, மாற்றம்‌ 
செறிப்பன செறித்துச்‌ செப்ப னிட்டசே டகப்பொற்‌ றட்டிற்‌ 
குறிப்பன கோலத்‌ துள்ள துகிலிகைக்‌ கொண்டு, யாணர்ப்‌ 
பொறிப்பன வாய பொன்சித்‌ திரத்தின்‌ வித்தார மம்ம ! 8 


[வேறு] 
காதை யுள்ளமை காதைக 
ளோதும்‌ வாறெவர்‌ ஓதினார்‌ - 
மோது வார்புனற்‌ கங்கைசார்‌ 
போது லாம்நதி போதல்போல்‌ ? 9 


27. 


2, இராம காதையெ னாவியல்‌ 


அராம மேவிடு வார்க்கிவை 
சிராமம்‌ தீர்த்திடச்‌ சிந்துபூம்‌ 
பராகப்‌ பித்திகைப்‌ பத்தியே. 10 


படிகம்‌ போற்றெளி பனுவலும்‌ 

அடிக ளோடும ராகமும்‌ 

துடிகொள்‌ தூக்குடை நோக்கமும்‌ 

வடிகொ ளும்பொருள்‌ வண்மையும்‌, 41 
90, போந்த காதையின்‌ போக்கொடு 

ஆய்ந்து நோக்கியம்‌ மாகவி 

வேய்ந்த காவிய விசித்திரம்‌ 

தேர்ந்து கொள்ளுவர்‌ சீரியோர்‌. 12 
31, செந்தொ டையொடு செம்பொருள்‌ 

வந்து லாவு கிளைக்கதை 

முந்து சந்த முதற்கதைக்‌ 

குந்து மந்தமில்‌ லந்தமே. 13 


ஆன்ற ஓவியச்‌ சீரையார்ந்‌ 

தேன்றி லங்குறு சித்திரம்‌ 

தோன்ற லான எழிற்சுடர்‌ 

ஞான்ற பின்னொடு நாறுமே, 14 


வை நப ட ப கட பானி அரம்‌ பார ஐ ண் ப டப்‌ படத ப றவ பட அன 
36. கம்பன்‌ காவியம்‌ பொன்தட்டில்‌ பொறிக்கப்பெற்ற அழகிய 
சித்திரமாம்‌. 


சிராமம்‌ - சிரமம்‌ என்னும்‌ சொல்‌ இடை நீண்டு நின்றது. 
பராகம்‌ - மகரந்தம்‌ ; பித்திகை - மல்லிகை. 


38, 


30 


33 


34. 


35. 


36. 


37. 


38, 


99. 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


இசைக்‌ கிசைதரு பின்னிலை 

இசைய தாகி யிணைந்தபோல்‌ 

வசையில்‌ மாக்கதை மாணுற 

அசைப்ப ராலநு காதையே. 15 


[வேறு] 
காவின்‌ வேந்தனும்‌ காவினைத்‌ துறந்தனன்‌, கமலப்‌ 
பூவின்‌ வேந்தனும்‌ படைப்பினிற்‌ பொலிவழிந்‌ தொழிந்தான்‌. 
சாவின்‌ வேந்தனும்‌ தண்ணளி காட்டிடச்‌ சமைந்தான்‌ த 
பாவின்‌ வேந்தனாம்‌ கம்பன்பா பம்புபன்‌ னலத்தான்‌. 
கள்ளுண்‌ மாந்தரும்‌ கள்ளினைக்‌ கைப்பெனக்‌ கனன்றார்‌, 
புள்ளுண்‌ வேடரும்‌ புனிதநன்‌ னெறிவந்து புகுந்தார்‌, 
உள்ளுண்‌ யோகியர்‌ உறுபதம்‌ சிறிதென ஒறுத்தார்‌ 
தெள்ளு தீந்தமிழ்க்‌ கம்பன்செய்‌ தென்கவி யின்பால்‌. 17 
ஆடல்‌ வேண்டலர்‌ ஆடின அரங்கிள மகளிர்‌, 
பாடல்‌ வேண்டலர்‌ பண்ணிசைக்‌ கண்ணுளர்‌, வெறிதார்‌ 
சூடல்‌ வேண்டலர்‌ தோகையர்‌, கம்பன்‌ சொல்லமிர்தம்‌ 
நாடல்‌ வேண்டினர்‌ நண்ணுறா மகிழ்துய்க்க நயந்தே. 19 
எந்தச்‌ சாதியர்‌ எத்தொழி லாளரெப்‌ பாலார்‌ 
சிந்த னைதெளி முதியரோ டிளைஞரா தியபேர்‌ 
அந்த மில்லராம்‌ வேற்றுமை யாளரிக்‌ கவியிற்‌ ர 
றந்த மக்குள தத்துவம்‌ கண்டுளம்‌ தழைப்பார்‌. 
சமைய வாதியர்‌ தருக்கஞ்செய்‌ தொடக்கெலாம்‌ தவிர்ந்தே 
அமைய நின்றொளிர்‌ அலகிலா வருந்தனிப்‌ பொருளை 
உமையின்‌ பாகனோ டிலக்குமி கேள்வனென்‌ றுன்னா ர 
தவனிநாதனென்‌ பொதுமையிற்‌ காப்பொன்றே யணிந்தான்‌. 20 


ஹோமர்‌ மாகவி யுதித்திவூர்‌ வூங்கல அலவீங்‌ 
காமென்‌ றேயெழு நகரங்க ளடுத்துப்போர்‌ தொடுத்த? 
பாம கள்பணி கம்பனை யப்பரி சுரைத்தார்‌ ; 


பூமி யிற்பெரி யாரையார்‌ தம்மொடும்‌ புணர்த்தார்‌ ? 21 


ப ப ப ப பப்ப படட ப பியட்‌ ப்பு ம பப பட்டகம்‌ 


33. 


34. 
38. 


பின்னிலை - Bகk-ஜா௦யறd்‌. சித்திரக்‌ கலைகளில்‌ எழும்‌ உருவங்‌ 
களில்‌ எழிலை மிகுக்க அவற்றின்பின்‌ அமைக்கப்படும்‌ 
அரங்கமே இங்கு “பின்னிலை * எனச்‌ சுட்டப்பட்டது. 

சாவின்‌ வேந்தன்‌ - இயமன்‌. 

*'உலகம்‌ யாவையும்‌” எனத்‌ தொடங்கும்‌ காப்புச்‌ செய்யுளின்‌ 
பொதுமை எடுத்துரைக்கப்பட்டது. 

கம்பன்‌ பிறந்தவூர்‌ திருவழுந்தூர்‌, திருவெண்ணெய்‌ நல்லூர்‌ 
மூதலியனவாகக்‌ கொண்டு உரைக்கும்‌ பாங்கு நினைவூட்ட! 
பெற்றது. 


40, 


41. 


42. 


43, 


44, 


45, 


46, 


41. 


கீர்‌, 


45, 


86, 


ஆக்கியோன்‌ படலம்‌ 31 


வீறெ டுத்தகா வியமெனுங்‌ கரும்பின்கான்‌ விசித்துச்‌ 

சாறெ டுத்துல கர்க்கொரு காப்பியம்‌ சமைத்தான்‌ ; 

சேற டுத்தமண்‌ டூகம்போற்‌ றேறலுண்‌ ணாதே 

மாறெ டுத்ததம்‌ மதமுரை நூலென்றும்‌ மருண்டார்‌. 22 


சமைய நோக்கமே தலைக்கொண்டார்‌ ராமன்றன்‌ னாமம்‌ 
அமைய வந்திடும்‌ ஐந்தோடெட்‌ டெழுத்தென அறைவர்‌ ;- 
உமையின்‌ கேள்வனை இலக்குமி காந்தனை ஒருவிக்‌ ்‌ 
கமைகொள்‌ மூலமாப்‌ பொருட்பெயர்‌ அஃதெனக்‌ காட்டா. 23 


சைவம்‌ வைணவம்‌ மென்றிரு சமையத்தின்‌ னிலையிற்‌ 

கைவந்‌ தமத நால்களோ கணக்கில ; கவியின்‌ 

மெய்வந்‌ தேவிக சிக்குமிந்‌ நூல்விர கறியார்‌ 

பொய்வத்‌ தேறிடப்‌ பொதிந்தனர்‌ கவிப்புல னில்லார்‌. 24 


கதையென்‌ னுங்கடற் கலக்கியே கவித்திறம்‌ கனிந்த 
சுதையுண்‌ ணாதரும்‌ பொருள்பல தோற்றுவாய்‌ செய்மன்‌ 
பதையின்‌ நோக்கமும்‌ பாயசத்‌ துள்ளுறை உறையொன்‌ 
றெதுவென்‌ ராய்பவர்‌ நோக்கமும்‌ வேற்றுமை யிலையால்‌. 25 


[வேறு] 
பாதம்நான்‌ கோதிய பருணி தன்தமிழ்‌ 
வேதம்நா வுதவிய விரிஞ்சன்‌ வள்ளுவன்‌ 
மாதர்மா மணங்கழ்‌ மணிசெய்‌ மாமுனி 
ஆதியர்‌ ஓதிய அரும்பன்‌ னூலிடைக்‌, 26 


கட்டன பொருளெலாங்‌ கரக்க வைத்தொளி 

விட்டன வாயவிவ்‌ வீர காவியம்‌ 

பட்டன பாத்தொகை பரந்த தாயினும்‌ 

எட்டனை யியற்றியற்‌ கிசைதரா தென்பர்‌. 27 


எவ்வுரை கொள்ளினு மிதுபொ ருமையின்‌ 

தெவ்வுரை தானெனத்‌ தேற லல்லது 

நவ்வுரை முன்னையர்‌ நடைத யத்தலும்‌ ர 
ஒவ்வுவ தன்றென வொறுத்தல்‌ செய்யலம்‌. 28 


கம்பன்‌ பெருங்காவியம்‌ ஒரு சமய நூல்‌ அன்று; சிறந்த 
காவியங்களின்‌ நற்பண்புகளெல்லாம்‌ திரண்ட ஒரு பெருங்‌ 
காவியம்‌ ஆகும்‌, 

பாதம்‌ நான்கு ஓதிய பருணிதன்‌ - வான்மீகி. கம்ப. பால. 
நாட்டுப்‌. 1, தமிழ்வேதம்‌ - திருக்குறள்‌ ; மணி- சீவக சிந்தா 
மணி ; மாமூனி - திருத்தக்க தேவர்‌. 

வீரகாவியம்‌ - கம்பராமாயணம்‌; எட்டனை - எள்‌ அளவு, 
நவ்வுரை - சிறந்த சொல்‌. 


92 
47. 


48, 


49. 


௨0, 


51. 


52, 


58. 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


முன்னவர்‌ நூற்றொகை முடிபு கோடலே 
பின்னவர்‌ முன்னலாம்‌ பெருமைத்‌ தாய்வரும்‌ 
எந்நிலை யவரினும்‌ இதுசெய்‌ யாதுபாப்‌ 


பன்னினர்‌ உண்டுகொல்‌ சுயம்பயக்கவே, 29 


முற்றிலும்‌ புதுமையிம்‌ முதிய வையகத்‌ 
துற்றிட லென்பதோ உரையின்‌ மட்டுமே ; 
கற்றிடு பழமையுட்‌ கலப்பு றுவிடின்‌ 
வற்றிடும்‌ நெற்றென மதிஞர்‌ பாவுமே, 30 


[வேறு] 


விரிந்த சாத்திரத்‌ தொகை, கலைத்தொகுதி, வேற்றுமையே 
தெரிந்தி லார்பலர்‌ ; தெரிந்தவர்‌ கலையினுட்‌ பிரிவாய்ப்‌ 
பொருந்தெ ழிற்கலை தொழிற்கலை வேற்றுமை பூட்டார்‌ ; 
திருந்து சித்திர கலையுளுங்‌ கவிக்கலை தெரியார்‌. 31 
ஓவியம்‌ சிற்ப மெனுமுயர்‌ கலையினுள்‌ ளொதுங்குங்‌ 
காவிய மென்னுங்‌ கலைபயப்‌ பதோகவி னின்பம்‌ ; 
தீவு காவியக்‌ கலைவரு வேற்றுமை தெரிப்பின்‌ 


பாவி கத்துரு மொழிகொடு பண்ணலே மண்ணி. 32 


இன்னும்‌ வேறொரு வேற்றுமை காவியத்‌ தியலும்‌ : 
முன்னங்‌ கூறிய சிற்பமோ வியமமை முறையுட்‌ 
டுன்னும்‌ ; பாவிக வுருவொரு கணநிலை தொகுக்கும்‌ ; 
மன்னுங்‌ காவியப்‌ பொருளிறப்‌ பெதிர்வினான்‌ மலியும்‌. 33 
காவிய மென்னுங்‌ கடற்படு நூனிரை கணிப்பார்‌ 

ஓவி யக்கலை யுள்ளுறை நோக்குண ராதே ட 
கூவிக்‌ காட்டிய கொள்கையுங்‌ கொள்கையாக்‌ கொள்ளேம்‌ ; 
மேவு சித்திரம்‌ விழியிலான்‌ மதித்திடின்‌ விலையென்‌2 54 


ஆயினு மிஃதறிந்‌ திலரா கித்தம்‌ மதமாந்‌ 

தீயி னுங்கிய சிந்தைய ராய்ச்செவி செறுத்தே 

வாய னுங்கிய வாறுரை மதித்தனர்‌ தமிழெந்‌ 

தாயு நுங்கிய தனியமு தலையெறி கடலை. 35 


ir Ti க ல்‌ அப அ பப்ப தல்ல 


47. 


48, 
50. 


முன்னையோர்‌ நூல்முடிபுகளைப்‌ பின்னையோர்‌ கொண்டு 
உரைத்தல்‌ இயல்பே. 
பழமையோடு கலந்து வருதலே சிறப்பு. மதிஞர்‌ - அறிஞர்‌: 


தீவு - இனிமை; பாவிகம்‌ - தொடக்கம்‌ முதல்‌ முடிவு வரை 
வனப்புடையதாய்‌ அமையும்‌ காவியப்‌ பண்பு. 


54. 


55, 


56, 


57. 


58, 


59, 


60, 


ஆக்கியோன்‌ படலம்‌ 33 


கம்பன்‌ பாவருங்‌ கனிவினைக்‌ கனிதர வியலா ; 

கம்பன்‌ பாவருங்‌ கடிமணம்‌ மலர்தந்து கமழா ; 

கம்பன்‌ பாவருங்‌ கவினுரு கலைதந்து நிலையா ; 

கம்பன்‌ பாவருங்‌ கண்டிசை எண்டிசை காட்டா. 36 
[வேறு] 

அளப்பரு மான்ற தன்மை யாழ்ந்துகீழ்‌ போகு நீர்மை 

கிளப்பரு குளிர்மை யின்ன கெழுமிய குணத்தி னாலும்‌ 

களைப்பற வுயிர்கட்‌ கோசைக்‌ களிப்பையே யளிப்பதாலும்‌ 

வளைப்புறு கடலுங்‌ கம்பன்‌ கவியென மருவிற்‌ றன்றே. 37 


சவியுறத்‌ தெளித லாலும்‌ தவழ்நயம்‌ தழைத லாலும்‌ 

புவியுறு முயிர்க்கு மேலாம்‌ புலம்நின்று விளங்க லாலும்‌ 
கவினுறு பொருட்கோ ரெல்லை கதுவுறா விதப்பி னாலும்‌ 
கவியுறு விசும்புங்‌ கம்பன்‌ கவியெனக்‌ காட்டிற்றன்றே. 898 


தொல்லையிற்‌ றொடர்ந்த ஞானத்‌ தொகைவயின்‌ வருத லாலும்‌ 
வல்லையில்‌ வரம்பி லின்பம்‌ மக்கட்கு வகுத்த லாலும்‌ 

ஒல்லையி லொன்றே யாகி யொப்புயர்‌ வின்மை யாலும்‌ 
எல்லையிற்‌ பொருளுங்‌ கம்பன்‌ கவியென இலகிற்‌ றன்றே. 39 


சொல்வளம்‌ பெரிதென்‌ கோயான்‌? சொல்லினுட்‌ டுளும்பு ஞான 
நல்வளம்‌ பெரிதென்‌ கோயான்‌ ? நவையறு மணிகள்‌ வீசும்‌ 

வில்வளம்பெரிதென்‌ கோயான்‌? வியங்கியம்‌ விழுமி தென்கோ? 
பல்வளம்‌ செறிந்து பண்ணாம்‌ பரிமளம்‌ மியன்ற பாவில்‌. 40 


அழகினை முடியக்‌ காண வகிலத்துட்‌ புலவ ரெல்லாம்‌ 

பழகிய நூலின்‌ பெற்றி பற்றியொன்‌ றொன்றே கண்டார்‌ ; 
பழையவா சனையிற்‌ கம்பன்‌ பைந்துணர்‌ பூத்த பாவிற்‌ 
குழகெலா மொருங்கே கூடிக்‌ குடியிருப்‌ பதையுங்‌ கண்டார்‌.41 


பூவிடைப்‌ பொலிவு நோக்கிப்‌ பொற்றிரு நளினஞ்‌ சார்ந்தாள்‌ 
சேவுடைச்‌ சிவனார்‌ சோதி திகழவே யுமையுஞ்‌ சேர்ந்தாள்‌ 
நாவினின்‌ றொலிக்குஞ்‌ சொல்லி னயமெலா மடுத்த கம்பன்‌ 
பாவிலிவ்‌ விருபண்‌ பொன்றப்‌ பாரதி பருகி வென்றாள்‌. 42 


TT _——— 
TT 


54, 


55. 
56. 
57. 
59, 


60. 


கம்பன்‌ பாவின்‌ கனிவு, மிகுமணம்‌, அழகு வடிவு, பாவிசை 
யினிமை ஆகியவற்றை எடுத்துரைத்தல்‌ காண்க, கண்டு - 
கற்கண்டு. 

கடலைக்‌ கம்பன்‌ கவியொடு ஒப்பிட்டுக்‌ காணல்‌. 

கம்பன்‌ கவி ஆகாயம்‌ போன்று விளங்கும்‌ தன்மை கூறல்‌. 
ஒப்பு : பால, ஆற்றுப்‌. 19. 

பாவின்‌ அழகெலாம்‌ ஒருங்கே திரண்டு கம்பன்‌ காவியத்தில்‌ 
நிலவுதல்‌ குறிக்கப்படுகிறது. குழகு - அழகு. 

னம்‌ - தாமரை, பாரதி - கலைமகள்‌, 


94 
61. 


62. 


63. 


64, 


65. 


66, 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


வம்பவிழ்‌ மலரில்‌ வந்தோன்‌ வகுத்தவர்‌ கோடி யேனும்‌ . 
கம்பன்பார்‌ உதித்த பின்றான்‌ கறுவிய கதமுட்‌ கொண்டான்‌, 
கொம்பெனும்‌ வாணி தன்னாக்‌ குடிச்செய னீக்கி யன்னான்‌ 
பம்பிசை நாப்புக்‌ காங்கு பணிசெய்து நிற்றல்‌ கண்டே. 43 
கல்லெலாம்‌ மணீயே யான ; கனியெலாங்‌ கனக மான ; 
அல்லெலாம்‌ ஒளியே யான ; ஆறெலா மமுத மான? 
புல்லெலாம்‌ புலமே யான ; புகழெலாம்‌ புகுத லான 
சொல்லெலாந்‌ தொகுத்துக்‌ கம்பன்‌ சூழ்ரச வாதச்‌ சீரால்‌. 


[வேறு] 
பல்வளத்தின்‌ மாரிவான்ப டர்ந்துதாரை சோரலோ, 
எல்வளத்தி னெல்லிநூ றெழுந்துசோதி வீசலோ, 
மல்வளத்தி ராமன்வில்‌ வழங்குமீளி வாளியோ, 
சொல்வளத்தின்‌ பெற்றிமுற்றச்‌ சொல்லலாக வற்றதோ ? 


44 


45 


ஓடலாலு லாவலாலுள்‌ ளோய்வுலைத்துற்‌ சாகமே 
மூடலால்மு ணுங்கலால்மு ழங்கலால்‌ முகந்தணி 
சூடலால்‌ சொலித்தலால்‌ தொனித்தலாலுள்‌ எம்நெகிழ்‌ 
பாடலாலின்‌ பத்துறாரிப்‌ பாருளாரில்‌ யாருளார்‌ ? 46 
வில்லெடுக்கும்‌ மீளிகை விரல்தெரிந்த வாளிபோற்‌ 3 
சொல்லெடுக்கும்‌ வன்மையி லவைதொடுக்குஞ்‌ சூழ்ச்சியில்‌ 
எல்லெடுக்குங்‌ கம்பன்‌ முன்‌ னெதிரடுத்த பாவலர்‌ 
புல்லெடுக்கும்‌ போர்மறவர்‌ போலொதுங்கிப்‌ போவரே. 47 
சொல்லினுட்‌ டுவன்றலாம்‌ பொருட்டொடை தெருட்டல்தான்‌ 
கல்லினுட்‌ டுறுமணுக்‌ கலைத்தெடுத்த லாகுமோ ? 

புல்லுட லுயிர்த்திறன்‌ பொறித்திறன்‌ புலத்திறன்‌ 


எல்லைமாய வொன்‌ றினொன்‌ றெழுந்தவா றெழுந்தவால்‌. 46 


ப ன வடட ட வன டட டை டட படட பபப பட்டடை 


61. 


62, 


63. 


64. 


65. 


66. 


வாணி - கலைமகள்‌ ; கம்பன்‌ நாவில்‌ நாமகள்‌ குடி கொண் 
டாள்‌ என்பதாம்‌, 

ரசவாதம்‌ - உலோகங்களைப்‌ பொன்னாக மாற்றும்‌ வித்தை 
கம்பன்‌ வாக்காகிய ரசவாதத்தால்‌ பொருள்கள்‌ சிறப்புற்ற 
தன்மை குறிக்கப்படுகிறது. 

கம்பன்‌ சொல்வளம்‌ முற்றமுடியச்‌ சொல்லுவது இயலாத 
தொன்றாம்‌. 

கம்பனின்‌ நடைப்போக்கு. கம்பன்‌ பாடல்‌ இன்பத்துள்‌ ஈடு 
படாதார்‌ உலகில்‌ எவரும்‌ இவர்‌, 

கம்பன்‌ முன்‌, ஏனைய பாவலர்‌ எதிர்‌ நிற்கலாற்றாது ஒதுங்கிப்‌ 
போவர்‌ என்பதாம்‌. 


சொல்லினுள்‌ தோன்று பொருள்‌ - தொடை நயம்‌. 


67. 


68, 


69, 


70. 


71. 


72. 


72. 


ஆக்கியோன்‌ படலம்‌ 35 


கடல்மடை திறந்தகாட்சித்‌ தாயினுங்கம்‌ பன்கவி 

அடலடைந்‌ தொளிர்வசொல்‌ வளத்துமட்டி னன்றுகாண்‌ 
உடலடைந்்‌ தியக்குயிர்‌ போலொண்பொரு ளோடோடியாற்‌ 
நிடையடைந்‌ தொழுக்குபோ லிசையுமுள்‌ ளிழுக்குமால்‌. 49 


நாடி நாடிப்‌ பாவல்லோர்‌ நயந்தசெஞ்சொல்‌ மாமணி 

மூடிமூடி வைத்தசெப்பும்‌ முற்றுமுட்டல்‌ செய்வதோ ? 
தேடித்தேடிச்‌ சென்றுமன்னார்‌ சேர்கிலா மணித்தீரள்‌ 
கோடிகோடி யாக்குவிக்கும்‌ கம்பனாழி கூலமே. 50 


ஐயின்‌ வாரிக்‌ கொண்டவா ரமுதளாவு சீர்பதம்‌ 

கையின்‌ வாரித்‌ தூவினர்மற்‌ றைக்கவிஞர்‌ ; கம்பனோ 

மெய்யின்‌ வாரிக்‌ கொண்டசொல்‌ விரைமுகந்து போகமே 

வையமாரு வண்ணம்‌ வட்டி வட்டியாகக்‌ கொட்டினான்‌. 51 
[வேறு] 

பொருள்‌ தேடிடப்‌ புகுவார்மிடிப்‌ புரையாடிடல்‌ முறையோ ? 

தெருளாய்ந்துறத்‌ திரிவார்செறி மருள்மாய்ந்திறல்‌ திறனோ? 

அருணாடிய வுளத்தார்கவி யருட்பாவினை மிகத்தாம்‌ 

சுருள்கடுதத்‌ திரமாமெனத்‌ தொகுத்தாரிருள்‌ மிகுத்தார்‌. 52 


மூன்னார்வினை விளைவோகலை முடிப்பார்தவ முடிவோ 

மின்னாள்‌ தமிழ்‌ மிளிர்மேனியின்‌ மெலிவோ பிணிநலிவோ 
பின்னாளுறு வார்க்கொண்டதோர்‌ பித்தோகவி முத்தைச்‌ 
சின்னாபின மாக்கிட்டுருச்‌ சிதைத்தார்திருப்‌ புதைத்தார்‌. 53 


அறியார்செயுந்‌ தீங்கோசிறி தறிந்துமறி யாராய்‌ 

வெறியார்புரி வினைமுன்ன ரே வெளிறாமெனல்‌ மெய்யே 
குறியாதுமுன்‌ னார்பாட்டுறை குறைப்பெய்தனர்‌ பின்னார்‌ 
செறியாதன செருகாங்கவி யுளவோவுளச்‌ செருக்கால்‌, 54 


குருடனெறிக்‌ காட்டக்குறி யிடங்கூடிடல்‌ செலுமோ? 
புருடன்வெலாப்‌ போரையொரு பூவைவெலப்‌ புகுமோ ? 
அருடன்வரத்‌ தாலாங்கவி யறிவானரு ளிலையேல்‌ 
மருடன்வயத்‌ தாராய்தொடர்‌ வழிவிட்டுழல்‌ வாரே. 55 


கை 


67. 


68. 


69, 


கம்பன்‌ கவியில்‌ சொல்வளம்‌ மட்டுமன்று ; உடலையியக்கும்‌ 
உயிர்போல்‌ பொருளும்‌ ததும்பி ஆற்றெொழுக்குப்‌ போல்‌ 
செல்லும்‌ நடையுங்‌ கொண்டதாகும்‌. 

கம்பன்‌ கவிக்கடலில்‌ பாவல்லோர்‌ பிறர்க்குக்‌ கிட்டாத செஞ்‌ 
சொல்‌ மணித்திரள்‌ கோடி கோடியாக உள. 

மதுரமான அமுதம்‌ கலந்த சிறந்த சொற்களைப்‌ பிற புலவர்‌ 
கையால்‌ வாரி இறைத்தனர்‌ ; ஆனால்‌ கம்பனோ வட்டி வட்டி 
யாகக்‌ கொட்டி வைத்துள்ளான்‌. வட்டி - பனையோலையாலும்‌ 
நாராலும்‌ முடையப்பட்ட. பெட்டி. 


36 


74. 


75. 


76. 


77, 


78. 


79, 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


எல்லார்விரி வெயிலைச்சில ரிருளோவென மருளாப்‌ 
புல்லார்சிறு விளக்காலொளி புகட்டப்புகுந்‌ தனரே ; 
முல்லைமுருக்‌ கவிழ்மாமணம்‌ முடையென்றிவ ரடையாம்‌ 


வில்லைவெறி யளவாவெறி யளவாமிகுத்‌ துரைத்தார்‌. 56 
அழகுக்கழ தணிதலருஞ்‌ செயல்யாவினு மரிய 

பழுநும்பழக்‌ கனிவைப்படுங்‌ கனிவாக்கலும்‌ பழுதே ; 
மழைத்தாரைபோற்‌ கம்பன்பொழி வான்காவிய வமுதைக்‌ 57 


குழைத்தாரென லன்றிச்சுவை குவித்தாரென லாமோ? 


தெய்வமணம்‌ நாறியுயிர்‌ திளைக்குங்கவி தெரியற்‌ 
செய்வான்வரு மலரோசிறு தரைசிந்தின வலவே ; 
மெய்வானுறை தருநின்றவன்‌ மிளிர்மாமலர்‌ பொறுக்கிப்‌ ர 
பெய்வான் தனிப்‌ பிணையலிதைப்‌ பிறிதார்கமழ்‌ பிணிப்பார்‌? 58 


மின்னற்பிழம்‌ பாலுமெரி வெயிலோன்கதி ராலும்‌ 
பொன்னினொளி யாலுஞ்சுவர்‌ போக்கிமணிக்‌ குவைக்காழ்‌ 
தன்னிற்புரை தபுத்தேசவி தளந்தந்துயர்‌ கம்பன்‌ 
கன்னிச்சுடர்‌ காலப்பொலி கவிமந்திர மமைத்தான்‌. 59 
கவிமாளிகை புனைவாரிவண்‌ கடந்தேகவின்‌ கிடந்த 1 
சவியோவியச்‌ சமைப்பின்‌ விழி யிமைப்பற்றுயிர்ப்‌ பெடுப்பா 
புவியுள்ளுறை யொருவனிதிற்‌ புரைகாணிய விரைவான்‌ 
அவிகொள்வள வமுதிற்சுவை யறுபாகமாய்‌ வானே. 


[வேறு] 
சொல்கண்டார்‌ சொல்லே கண்டார்‌ ; சொல்லினுட்‌ சொலிக்‌ 
[கும்‌ ஞான 
எல்கண்டார்‌ எல்லே கண்டார்‌ ; இனிமையோ டிகலும்‌ சந்த 
மல்கண்டார்‌ மல்லே கண்டார்‌ ; மகிழ்கவித்‌ துறைகை போய 
வல்கண்ட புலவர்‌ யாரிவ்‌ வரகவி முடியக்‌ கண்டார்‌? 61 


ரை 


70-75. 


76, 
77-78, 
79. 


பிற கவிஞர்‌ புனைந்த பாக்களின்‌ போக்குகள்‌. 
கம்பன்‌ கவி தெய்வமணம்‌ கமழும்‌ கற்பகப்‌ பூமாலை. 
கம்பன்‌ அமைத்த கவிமாளிகையின்‌ கவின்‌. 


கம்பன்‌ கவியின்‌ சொல்‌, பொருள்‌, சந்தங்களை முற்ற முடிய 
உணர்ந்தாரிலர்‌ என்றபடி, ஒப்பு. 'தோள்‌ கண்டார்‌ தோளே 
கண்டார்‌” என இராமனின்‌ அழகை வருணிக்கும்‌ பாடல்‌. 
பால. உலாவியல்‌, 19. 


. 82, 


உவமைப்‌ படலம்‌ 37 


ப்‌ மொழிவளம்‌ மொழிகு வேனோ? மொழிகதைத்‌ தருண முன்னிப்‌ 
பொழிவளம்‌ புகலு கேனோ? பொருள்வளம்‌ புடைத்து விம்மிக்‌ 
கழிவளங்‌ கழறு கேனோ? காவியக்‌ கழனி யோங்கிச்‌ 
செழிவளஞ்‌ சிரித்து முத்தந்‌ தெரித்தொளி சிதறும்‌ பாவில்‌. 62 

த்‌ [வேறு] 

£ “பொன்கொண்‌ டிழைத்தமணி யைக்கொடு பொதிந்த 

மின்கொண்‌ டமைத்தவெயி லைக்கொடு சமைத்த 

என்கொண்‌ டியற்றீயவெ னத்தெரிகி லாத” 

மன்கொண்‌ டமாமதிம ருட்டுகவி மாடம்‌. 63 

[வேறு] 

மூவரும்‌ மூவரின்‌ முதல்வரு மிவராள்‌ 

தேவரு மிதனிசை செவிமடுத்திடுவர்‌ 

மேவரு மரசரும்‌ விபுதரும்‌ மேலாம்‌ 

பாவரு புலவரும்‌ பருகலும்‌ வியப்போ ? 64 


3, உவமைப்படலம்‌ 


8. 70 (1 
்‌ ஓசை பெற்றுயர்‌ பாற்கட லுற்றொரு 


பூசை முற்றவும்‌ நக்குபு புக்கெனப்‌ 
பச லாய உவமையுட்‌ பேரெழில்‌ 
மூசத்‌ தந்த கவித்திறம்‌ முன்னுமுன்‌. 
கார்க ளென்ன வருங்கரு மேதி”யென்‌ 
றேரெ டுத்த இசைப்பு ளிழைத்தனன்‌, 
ஊர டுத்தவோர்‌ காட்சிக்‌ கொருபடம்‌. 2 


&. “கோல்பி டித்தகு ருடரொ முக்குப்போல்‌ 
வால்பி டித்தொழு குங்கவி மாலை'யாம்‌ 
மால்ப டிந்தவு வமைஇ யற்கைமெய்நீ 
நூல்ப டிந்தவ ரல்லர்‌ நுவல்வரோ ? 9 
has roe roe Dr வடம்‌ 

90. கம்பன்‌ காவியக்‌ கழனியில்‌ தோன்றிய பாவின்‌ பல்‌ வளங்‌ 
களையும்‌ வியந்து பேசுதல்‌. 

81. சுந்தர. ஊர்தேடு, 1. 'வன்‌ கொண்டல்‌ விட்டு மதி மூட்டுவன 
மாடம்‌" என வரும்‌ நான்காம்‌ அடியை மட்டும்‌ சிறிது மாற்றிக்‌ 
கம்பன்‌ கவி மாடத்திற்கு ஆக்கியுள்ளார்‌. 

82. கம்பன்‌ பாவினிசையைத்‌ தேவர்களும்‌ செவி மடுக்கும்போது 
ஏனையோர்‌ ஏற்றுக்‌ கொள்ளுதலில்‌ வியப்பில்லை என்றபடி. 

83. கம்ப, பாயிரம்‌. அவையடக்கம்‌ 7. 

84. பால, நாட்டுப்‌, 25. 


85. யுத்த, அதிகாயன்‌ வதைப்‌, 99. 


38 


86. 


87. 


88. 


89, 


90, 


91. 


92. 


86. 
87. 
88, 
89. 
90. 
91. 
92. 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


'மீனொ ளித்தவான்‌ முத்தினி டுபந்தர்‌ 
தானெ ளித்தெ'னச்‌ சாற்றுங்‌ கவிநயம்‌ 
தேன ளித்தசெ முஞ்சொலின்‌ சீரிய 
ரான ளித்திட லன்றிமற்‌ ரவதோ ? 


“அரக்கி வன்குடர்க்‌ கொண்ட வனுமனைக்‌ 
குரக்கு வாலிற்‌ குயிற்றிக்‌ குழூஞ்சிறார்‌ 
பறக்க விட்ட கதலி'யெ னப்பயன்‌ 
சிறக்கச்சொற்ற திறக்கத்‌ தகுவதோ ? 


நிலம கள்முக மென்ன நிறுத்திடா 
துலக வூழியு றையுள்வ ரைப்படி 
பலக ணித்த வுருவகப்‌ பந்திசெய்‌ 
புலவன்‌ புத்தியோ ரந்தம்‌ புணர்வதோ ? 


“இடைந்து போனவி ளைஞர்தம்‌ சிந்தைபோல்‌ 
மடந்தை மார்பின்‌ மருவின மஞ்ஞை” யென்‌ 
றுடந்தை யாளன்‌ உரைத்த உவமைநூற்‌ 
கடைந்து நோக்கினுங்‌ காணக்‌ கிடைப்பதோ ? 


“விண்ண வர்க்கு முனிசெயும்‌ வேள்வியை 
மண்ணைக்‌ காத்துறை மன்னவன்‌ மைந்தருங்‌ 
கண்ணைக்‌ காக்குமி மையிற்காத்‌ தா'ரென 
எண்ணிக்‌ கூறிய ஏற்றமுங்‌ காண்பிரால்‌, 


“எண்கின்‌ கூட்டம்‌ எறிந்தகி ரிக்குலம்‌ 
புண்ணி யம்பொருந்‌ தாதமு யற்சிபோற்‌ 
சுண்ண நுண்பொடி'யாகித்‌ தொலைந்தெ'னத்‌ 
திண்ண றத்திறன்‌ செப்பலுங்‌ காண்பிரால்‌. 


“திங்க ளைக்கரி தென்னத்‌ திருத்திய 

சங்க வெண்‌ சுதை தாங்கிய மாளிகைத்‌ 
தங்கு வெண்மை தழைப்புறப்‌ பாற்கடற் 
பொங்க லைக்குவெங்‌ காலும்‌” பொருத்தினன்‌. 


அயோத்தியா, கைகேசி, 50, 
சுந்தர. கடல்தாவு. 84. 
பால. நகரப்‌. 2. 

பால. நாட்டுப்‌. 52, 

பால. வேள்விப்‌. 41, 
யுத்த, சேதுபந்தனப்‌. 44, 
பால. நகரப்‌, 27, 


10 


93, 


94, 


95. 


96. 


97. 


98, 


99, 


உவமைப்‌ படலம்‌ 


“இடும்பை யெத்தனை யும்படுத்‌ தெய்தினுங்‌ 
குடும்பந்‌ தாங்குங்‌ குடிப்பிறந்‌ தாரினே 
துடும்பல்‌ வேலைது ளங்கிய தில்‌'லென 
நெடும்பு கழ்ப்பெரி யார்நிலை கூறினன்‌. 


“வஞ்சப்‌ பூசையின்‌ வாயின்‌ மறுகுறும்‌ 
பஞ்ச ரக்கிளிப்‌ பான்மை கதறலும்‌ 
தஞ்ச மாயதன்‌ சேவற்‌ பிடிபட 

அஞ்சு மன்னத்‌ தழுங்கலுந்‌' தந்தனன்‌. 


“கருந்த டக்கணக்‌ காரிகை காதலற்‌ 
பொருந்த வெண்ணிப்‌ புகுந்தக டைசிநாள்‌ 
வருந்து நீர்நசை யால்வரு மானெ'னப்‌ 
பெருந்த டையிற்பே துற்றதும்‌ பேசினன்‌ 


“வானும்‌ மண்ணுநீர்‌ வற்றம றுகுறும்‌ 
மீனெனமுகில்‌ மேற்றுவள்‌ மின்னெனக்‌ 
கான வேழங்கை விட்டபிடி'யென க்‌ 
கோனி ழந்தகொ டியைக்கு றித்தனன்‌. 


“மூன்பி ழைக்கவ றுமையில்‌ முற்றினோர்‌ 
பொன்பி ழைக்கப்‌ பொதிந்தனர்‌ போலெனா 
வெம்பி யந்தியில்‌ வீடடை தாயினை 
அன்பில்‌ வந்தணை யான்கன்று” போலெனா. 


“ஊதை தாக்க ஓசியுங்‌ கொடியெனா 
ஊதி மூட்டிடா ஊழியின்‌ தீயெனா 

ஓது மண்டத்‌ துறையமை வாயெனா 
எதெல்‌ லாம்பரி செண்ணி யடுக்கினன்‌ ! 


“பார்ப்பைச்‌ சேக்கையிற்‌ பார்க்கும்‌ பறவையும்‌ 


பார்ப்பு னைகுழல்‌ பார்க்குங்‌ கணாடியும்‌ 
மார்ப்பு கக்கன்று வாராக்‌ கறவையும்‌' 
ஏர்ப்பு கத்தரு மேய்ப்பினன்‌ வாய்ப்பரோ ! 


39 


1 


12 


13 


14 


15 


16 


17 


லைம்‌ ட அட ட ட அ அர்க்‌ ரா மிர ர்க்‌ உடம்‌ 


93. 


யுத்த. சேதுபந்தனப்‌. 53, 
ஆரணிய. விராதன்‌. 25, 


அயோத்தியா, நகர்‌ நீங்கு, 13. மந்திரப்‌ ; 60. 


அமோத்தியா, நகர்‌ நீங்கு. 94. 
ஆரணிய, சடாயுகாண்‌. 46. 


40 


100, 


101. 


102. 


103. 


104, 


105. 


100. 
101. 
103. 
104. 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


புற்ற ராவென நெஞ்சுபு முங்கலும்‌ 
பற்று வேங்கைமுன்‌ னாடு படுதலும்‌ 
செற்றயா னைக்காற்‌ செல்லெனத்‌ தீய்தலும்‌ 
உற்றெ டுத்தவு வமைஓய்‌ யாரமே. 


்‌ 


18 


[வேறு] 


புனை வர உயிர்வரு முலவை பூத்தென 
அனைவர நோக்குமாக்‌ கன்றடைந்தெனக்‌ 
கனைகட லாழ்குநர்‌ கலங்கண்‌ டா'ரென 


முனிவரர்‌ மகிழ்ச்சியின்‌ முன்னல்‌ போற்றினன்‌. 19 


“இழைபடப்‌ பெடையொடு மெள்ளி நள்ளிகள்‌ 
புழையடைத்‌ தொதுங்க”லிற்‌ புனை ந்த சித்திரம்‌ 
பழையவர்‌ பண்பினர்‌ பரிசி லாருளம்‌ 

உளைவர ஒளித்துறை உலோபர்க்‌ காட்டுமே. 


“கல்வியிற்‌ றிகழ்கணக்‌ காயர்‌ கம்பலை 
பல்விதச்‌ சிறுவரிற்‌ பகர்வ பல்லரி”” 
சொல்விதம்‌ தமிழ்நடை தொடங்கும்‌ பள்ளிகள்‌ 21 
புல்வித மிதுவெனப்‌ பொறித்துக்‌ காட்டுமே. 


[வேறு] 


“வெறுங்கை நாற்றிய விழுதுடை யாலன்ன மெய்யன்‌ 
மருங்கு சேய்கொடு மரம்புகு மந்தியென்‌ னனுமன்‌ 

கருவிக்‌ கம்பியன்‌ கூடத்தின்‌ பொரியெனக்‌ காய்வான்‌” 
தருமி யற்கையைத்‌ தழுவுமிவ்‌ வுவமையோ பலவால்‌. 22 


[வேறு] 


*கோட்டிலை துறும ரம்போற்‌ கொடிகளிற்றன வே” யென்றும்‌ 
*தோட்டியென்‌ வேதத்‌ தாலே தொடக்குமால்‌ யானை யென்றும்‌ 
*காட்டினை யெரிக்கக்‌ கட்டை போற்கவி கரிந்த” வென்றும்‌ 
தீட்டுறு முவமை யெல்லாம்‌ தேட்டுறு முவமை யாமே. 


யுத்த. இராவணன்‌ மந்திரப்‌. 46. 
ஆரணிய. அகத்தியப்‌, 4-6. 
கிட்கிந்தா, கார்காலப்‌. 114, 
யுத்த. முதற்‌ போர்‌ புரி, 250. 


106, 


107, 


108, 


109, 


110, 


111, 


112, 


4. இயற்கை வருணனைப்‌ படலம்‌ 
பொது 
வஞ்சித்துறை 
வருணனை தேக்கிப்‌ 
பொருணிறை வாக்கும்‌ 
பருணிதர்‌ பஞ்ச 
தருநிகர்‌ தஞ்சர்‌, 


தொலைவில சொல்லும்‌ 
உலைவில எண்ணும்‌ 
நிலைவல பண்ணின்‌ 
தலைபல நண்ணும்‌. 


வான்றொடர்‌ நாள்கோள்‌ 
ஊன்றொடர்‌ உயிரேர்‌ 
கான்றிட வருமே 
தேன்றொடை இவர்பா. 


உள்ளி லுதித்துத்‌ 
துள்ளுணர்‌ வகிலம்‌ 
கொள்ளலி னிவர்பா 
அள்ளுவ தழகே, 


தீவியல்‌ கடலில்‌ 
நாவிக நெறிபோல்‌ 
பாவியல்‌ பெளவம்‌ 
பாவிகம்‌ படரும்‌, 


அருங்கவி வாணர்‌ 
வருமகத்‌ துருவை 
வருணனைக்‌ கோலான்‌ 
வரைவரேர்‌ கோல, 


கைத்திடு பொருளை 
வைத்திடு முறையில்‌ 
மெய்த்திரு விலகத்‌ 
துய்த்திடத்‌ தருவர்‌. 


7 


eo தக கனவனை நலனை அரா 
106-116. கம்பன்‌ பாவில்‌ அமைந்து விளங்கும்‌ வருண 


106. 


வளமையைப்‌ போற்றி உரை க்கின்றன. 


ட்‌ ்‌ “தேவ 
பருணிதர்‌ - அறிவு முதிர்ச்சி பெற்ற புலவர்‌. ன்‌ தடம்‌. a 
லோகத்துக்குரிய அரிசந்தனம்‌, கற்பகம்‌, நத 


சாதம்‌, மந்தாரம்‌ என்னும்‌ ஐந்து மரங்கள்‌. 


42 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


113. வருணனை வன்மை 
பொருணிறை தன்மை 
தருங்கவி தாரார்‌ 8 
பெருங்கவி வாரார்‌. 


[வேறு] 


114. வானிடை வந்த எல்லோ வில்லோ 
கானிடை வந்த பாறோ யாறோ 
ஊனிடை வந்த உயிரோ உணர்வோ 
தேனிடை இவர்பாத்‌ திகழும்‌ திகழும்‌. 

115. மாந்தர்‌ மடுக்கும்‌ வழக்கோ இழுக்கோ 
சாந்தர்‌ தொடுக்கும்‌ தவமோ பவமோ 
வேந்தர்‌ விளைக்கும்‌ அடலோ மிடலோ 
ஏந்தலி னிவர்பா இலகும்‌ இலகும்‌. 

116. மனத்துற லாய மகிழோ மயக்கோ 
இனத்துற லாய இகழோ புகழோ 
தனத்துற லாய தருக்கோ சுருக்கோ 
அனைத்துற இவர்பா அணியு மணியும்‌, 


10 


11 


[வேறு] 


117. “புள்ளி மால்வரை பொன்னென நோக்கிவான்‌ 
வெள்ளி வீழிடை வீழ்த்தன தாரைகள்‌ 
வள்ளி யோரின்‌ வழங்கின மேக” மென்‌ 
றுள்ளி தந்த வருணனை உன்னுமின்‌. 

118. “வேந்தன்‌ நற்புகழ்‌” “வேதியர்‌ ஏதில்‌ கை 
யேந்து தானம்‌” “எழில்விலை மாதர்‌” “வான்‌ 
போந்த வில்லு: (பொருள்‌ வணிகர்‌” “மது 
மாந்து மாக்கள்‌”நீர்‌ வர்ணிக்க வந்தவே, 

119. “அரவினாடும்‌ புனிதன்‌* 'அணைகட்டும்‌ 
குரங்கி னீத்தம்‌” குலம்‌” மதமா? மதம்‌ 
பரவு மெய்ப்பொருள்‌” *தாய்முலை'ப்‌ 'பல்லுடல்‌ 14 
விரவுயிர்‌” வெள்ள வர்ணனை வேய்ந்ததே. 

120. “ஆற்ற ரவமும்‌ ஆலை யமலையும்‌ 
சாற்றி னோசையுஞ்‌ சங்குபொங்‌ கோதையும்‌ 
ஏற்றி னோடு எருதின்‌ துழனியும்‌' 
வேற்று மைப்பட ஓசை விரிப்பவே, 


118. பால, ஆற்றுப்‌, 5, 6, 8. 7, 10. 
119. பால, ஆற்றுப்‌. 15, 9, 18, 11, 19, 12, 20. 
120, பால, நாட்டுப்‌. 8. 


12 


19 


15 


121, 


122, 


129, 


124, 


12. 


126, 


127, 


இயற்கை வருணனைப்‌ படலம்‌ 


“தழங்கு பேரியி னார்கலி யானைதாள்‌ 
முழங்கு மோதைமுந்‌ நீர்‌ முழக்கு, பதம்‌ 
அழுங்கு நூபுர மார்குரல்‌” வானகம்‌ 
விழுங்க லாம்பல்‌ துழனி விரிப்பவே. 


திங்கள்‌ 
“ஆறெலாங்‌ கங்கை யாயக லாழியே 
கூறு பாற்கட லொத்தது குன்றெலாம்‌ 


ஈறி லான்கை லைமலை யேய்ந்த'வென்‌ 
றேரு லாநிலா வீக்கம்‌ இயம்பினன்‌. 


“கண்ணி னைக்கரந்‌ தப்புறம்‌ போயினும்‌ 
பெண்ணி றமுள்ள தாயிற்‌ பீடிப்ப”'லென்‌ 
றுண்ணி றைநெடு நீருல கெங்கணும்‌ 
வெண்ணி லாவலை வீசல்‌ விரித்தனன்‌. 


“வான மேந்திய கைவிளக்‌ கோமகத்‌ 
தான தர்மமாம்‌ தையல்‌ வதனமோ 
பானு ரைச்சுதை கொண்டுப ழவண்டம்‌ 
தான்பு துக்குந்‌ தவழ்நில' வென்றனன்‌. 


“வெண்ணி றநறை வெள்ளம்‌ நிறைந்ததோ 
பண்ணி றஞ்செறிந்‌ தெங்கும்‌ பரந்ததோ 
உண்ணி றைதரு காம மொழுகிற்றோ” 
தண்ணி லாவின்‌ தழைப்பெனச்‌ சாற்றினன்‌. 


“வெள்ளிக்‌ கும்பம்‌, கமுகிளம்‌ பாளைவான்‌ 
அள்ளற்‌ றுமரை வெண்மல ராரெழிற்‌ 

பள்ளப்‌ பாற்கடற்‌ பாயு மமுத, மூட்‌ 
கொள்ளு பொற்கலம்‌' என்னவுங்‌ கூட்டினன்‌. 


ஞாயிறு 
*ஆன்ற காத லஃதுற வெய்துழி - 
மூன்று லோகமும்‌ மூடு மரக்கராம்‌ 
என்ற காரிருள்‌ நீக்க இராகவன்‌ . 
தோன்றல்‌” சாலச்‌ சுடர்வர வேத்தினன்‌. 


சுந்தர. ஊர்‌ தேடு. 13, 

பால. உண்டாட்டு, 3. 

யுத்த, இலங்கை கேள்விப்‌. 5. 
பால. உண்டாட்டு - 1. 

பால, மிதிலைக்‌. 72. 

ஆரணிய. சர்ப்பணகைப்‌. 89. 


43 


16 


17 


48 


19 


21 


22 


44 
128. 


129, 


130. 


131. 


132. 


133. 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


“நீல வல்லிருள்‌ நீங்கலு நீங்குமம்‌ 

மூல மில்கன விற்றிரு முற்றுற 

ஏலு நல்வினை துய்ப்பவர்க்‌ கீறுசெல்‌ 

காலம்‌ போற்‌' கதிர்‌ தோன்றலைக்‌ காட்டினன்‌. 


“மானி னோக்கியர்‌ மைந்தரோ டாடிய 
ஆன நீர்விளை யாடலை நோக்கினான்‌ 
தானு மன்னது காதலித்‌ தானென ” 
மீன வேலை விழுமொளி வேய்ந்தனன்‌. 


“அன்ன மென்னடை யாளடை காமத்தீ 
தன்னை யுஞ்சுடு மென்னத்‌ தரிக்கிலா 
நன்னெ டுங்கை யடங்கன டுங்கப்போய்‌ 
முன்னை நீர்க்கதிர்‌ மூழ்கல்‌ முடித்தனன்‌. 


இருள்‌ 
“ஆலம்‌ பூமிப ரந்தது வோ ?அவர்‌ 
நீல முள்ள நிரம்பிய தோ ?கடும்‌ 
கால னார்நிறம்‌ கவ்விய தோ” வென 
மாலி ருட்டின்‌ மயத்தை வடித்தனன்‌. 


வெப்பம்‌ 
“படியின்‌ வெம்மை பகரின்‌ பகருநா 
முடியவேம்‌ மூடிருள்‌ வான்மு கடுவேம்‌ 
விடியுமேல்‌ வெயில்வேம்‌ மழைவே”மென்று 
கொடிய சூட்டின்‌ கொழுந்துகண்‌ டாரெவர்‌ ? 


கானல்‌ 


“ஏய்ந்த ருங்கன லெய்தின கானற்றேர்‌ 
வேந்தன்‌ வேனிலான்‌ வீற்றிருக்‌ கப்புனை 
பாய்ந்த பொற்காற்‌ பளிங்குநற்‌ பீட'மென்‌ 
முய்ந்து கான லழகுதந்‌ தாரெவர்‌ ? 


23 


24 


25 


26 


27 


28 


ல வல அ அ வ ப ப்பட பாலி மம்ம பல்க படட பப்ப ல்‌ 


அயோத்தியா, திருவடி சட்டு. 18. 
பால, நீர்விளையாட்டுப்‌, 32, 

பால. மிதிலைக்‌, 61, 

பால. மிதிலைக்‌, 67. 

பால, தாடகை வதைப்‌, 6, 


பால, தாடகை வதைப்‌. 14, 


134, 


135. 


136, 


137 


199, 


139, 


இயற்கை வருணனைப்‌ படலம்‌ 
பறவை 


“உன்னு நாரை மகன்றில்‌ புதாவுளில்‌ 
அன்னங்‌ கோழிவண்‌ டானமோ டாழிப்புள்‌ 
கின்ன ரங்குரண்‌ டம்கிலுக்‌ கஞ்சிரல்‌ 
சென்னம்‌ காகம்‌ குணாலம்‌ திரட்டினன்‌. 


மக்கள்‌ தொழில்‌ 


பகடு ரப்பலும்‌ நெல்லின்‌ படுபரச்‌ 
*கட மூர்தலும்‌ தந்தி பொருத்தலும்‌ 
மகளி ரோடு வதுவை பொருந்தலும்‌ 
தொகையி லாடவர்‌ சூழ்செய லாகுமே. 


ஊடலு மன்பர்க்‌ கூடலு மின்னிசை 
பாட லுங்கரி யூரலும்‌ பன்மலர்ச்‌ 
ஒடலுந்‌ தேற லுண்டுசு துந்தலும்‌ 
ஆடலும்‌ மாத ரார்செய லாகுமே. 


“பங்க யநீலம்‌ வள்ளை படர்கொடி 
செங்கி டைவெண்‌ தரங்கம்‌ சினைவரால்‌ 
தங்க ளவய வங்கள்‌ தழுவிய” 

மங்கை யர்குடை வாவி மடுத்தனன்‌. 


இசை 


“ஊன எைந்த வுடற்குயி ராமெனத்‌ 
தான னைந்து தழுவின தண்ணுமை 
தேன எந்து செவியுற வார்த்தென 
வான ளைந்த இசையும்‌' வகுத்தனன்‌. 


“புள்ளி கொள்வன பொன்விரி புன்னை'யென்‌ 
றுள்ளித்‌ தந்த வுவமை யுரைக்குமால்‌ 

பள்ள நீருல கெங்கும்‌ படர்பொருள்‌ 
கொள்ள லாய குணங்கள்‌ குறித்திறன்‌. 


45 


29 


31 


32 


33 


34 


ee —_—————————— 


139. 


சுந்தர, ஊர்தேடு. 151, 

பால. நகரப்‌. 67, 68. 

பால. நகரப்‌. 66. 

பால. மிதிலைக்காட்சிப்‌. 18. 
அயோத்தியா. பள்ளிபடைப்‌. 16. 
பால. நாட்டுப்‌. 33. 


46 


140, 


141. 


142, 


143. 


144. 


145, 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


[வேறு] 
பங்குனி மலர்ந்தொளிர்‌ பலாசவனம்‌” *வாய்மீன்‌ 
தங்குவதாம்‌ வன்கொடிறு தாங்குமுது நாரை 
திங்கரவம்‌ கவ்வியெழு திண்கலுழன்‌' எல்லாம்‌ 
இங்குறையி யற்கைபரி செய்துமுரை யாமே, 


கார்காலம்‌ 
“நிறைந்தன நெடுங்குளன்‌ ; நெருங்கின தரங்கம்‌ ; 
குறைந்தன கருங்குயில்‌ ; குளிர்ந்தவுயர்‌ குன்றம்‌ ; 
மறைந்தன தடந்திசை ; வருந்தினர்‌ பிரிந்தார்‌ ; 
உறைந்தன”' கடுத்தமழை ஓதுவகை ஒன்றோ? 


இலங்கை எரியூட்டல்‌ 
“முடிந்தன பிளந்தன முரிந்தன நெரிந்த 
மடிந்தன பொடிந்தன மறிந்தன முறிந்த 
இடிந்தன தகர்ந்தன எரிந்தன கரிந்த 
ஒடிந்தன ஒசிந்தன காவுக்கவகை யொன்றோ ? 


போர்‌ வருணனை 


[வேறு] 
““கடல்வற்றின மலையுக்கன பருவக்கனல்‌ பருகுற்‌ 
இடல்வற்றின மரமுற்றின கனல்பற்றின உதிரம்‌ 
சுடர்பற்றின சுறவுக்கன துணிபட்டுதிர்‌ கணையின்‌ 


திடருற்றது பரவைக்குழி'” செருவுற்றது மொன் றோ ? 


ஆறு 
[வேறு] 
“*அலம்பு மாமணி யாரத்தோ டகிலளை புளினம்‌ 
நலம்பெய்‌ பூணகில்‌ நாகிள வஞ்சியா மருங்குல்‌ 
புலம்பு மேகலைப்‌ புதுமலர்ப்‌ புனையறற்‌ கூந்தற்‌ 


சிலம்பு சூழ்பதச்‌'” சோணைபாய்‌ சிறப்பினைத்‌ தெரிமின்‌. 


*புவியி னுக்கணி யாயரும்‌ பொருளுகப்‌ புலத்தோ 
டவிய கத்துறை தாங்கி ஐந்‌ திணையொட ளாவிச்‌ 


சவியு றுந்தெளி வோடுந்தண்‌ ணொழுக்கொடுஞ்‌ சான்றோர்‌ 


கவியெ னுங்கோ தாவிரி' விரிதலைக்‌ காண்மின்‌. 


சுந்தர. ஊர்தேடு. 68. 
கிட்கிந்தா. கார்காலப்‌, 71, 
சுந்தர. பொழிலிறுத்த. 9, 
யுத்த, நிகும்பலையாகப்‌. 112, 
பால. அகலிகைப்‌. 1 
ஆரணிய. சர்ப்பணகைப்‌, 1. 


35 


37 


38 


கதைமக்கட்‌ படலம்‌ 


146. 'காயுஞ்‌ சூரிய குலத்தர சரோகைக்‌ கொண்ட 


ஏயும்‌ நல்லொழுக்‌ கின்படி பூண்டது எழிலே 


வாயும்‌ கோசலம்‌ வாழுயி ரனைத்தையு மூட்டும்‌ 
தாய்மு லையொக்குஞ்‌ சரயுசார்‌ சந்தமுந்‌ தரிமின்‌. 


147, 


வான நாண்மலர்‌ கற்பக மலர்களும்‌ வயமாத்‌ 
கான வாரியும்‌ நீரொடு மடுத்தலிற்‌ றழீ இய 


மீனு தானுமோர்‌ வெறிகொளும்‌' விதத்தினை விரித்தான்‌. 


348, 


இலங்கை 


[வேறு] 

“மின்ன லோவிளக்‌ கோவெயி லோவெனும்‌ 
கன்னி மாநகர்‌ காலும்நிழல்‌ கெளவிப்‌ 
பொன்னுல காய்ப்பொ லிந்தது வா'னெனச்‌ 
சொன்ன வர்ணனைத்‌ தூங்குமோர்‌ தோரணை. 


199, 


5. கதைமக்கட்‌ படலம்‌ 


இராமன்‌ 


150, இற்பி றப்பா ரிரண்டுபா லார்க்குமே 


கற்பிற்‌ பொற்பா ரணிகல னில்லென 
அற்பிற்‌ றுய்ப்பா ரருந்தளை யில்லெனக்‌ 
கற்பிக்‌ கின்ற திராம கதையரோ. 


151. சீதைபோல்‌ கற்பின்‌ றிண்மை சேர்‌ மாதரார்‌ 


ஓத லாமெனி னுமுயர்‌ காவியத்‌ 
தேதி லாவ திராமற்‌ கெதிரெனக்‌ 
கோதி லாவோர்‌ குமரனைக்‌ கூறுதிர்‌. 


*தேனுஞ்‌ சாந்தமும்‌ மான்மதம்‌ செறிநறுஞ்‌ சோறும்‌ 


“திருகு றுஞ்சினத்‌ தரக்கருங்‌ கருநிறம்‌ தீர்த்தார்‌ 

அருகு போவதாற்‌ றிங்களு மறுவற்ற தழகைப்‌ 

பருகி லங்கையின்‌ ஒளிகடற்‌ பாய்தலிற்‌ பொன்னே 
உருகல்‌ போன்றது' வெனவொளி யொளிரலு முரைத்தான்‌. 


47 


41 


44 


பா) பட்ட ரங்‌ தல்‌ அலத அல ப வன் வல பல னை பட வலன்‌ 


146. பால, ஆற்றுப்‌, 12. 
147. சுந்தர, ஊர்தேடு. 17, 
148. சுந்தர, ஊர்தேடு, 15. 
149, 


பால. நகரப்‌, 40, 


48 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


152. “ஆர்வத்‌ தாலழி யாயிழை கொண்கற்குச்‌ 
சோர்தொறும்‌ சோர்தொ றும்‌உயிர்‌ தோன்றலால்‌ 
ஆருயி ரொன்றோ ஆயிர மா” மென்ற 3 
ஏர விர்கவிப்‌ பாடவம்‌ எண்ணுதிர்‌. 


153. “ஏதி லாரு மெளியரென்‌ றாரையும்‌ 
தீது தீர்ப்பதென்‌ சிந்தைக்‌ கருத்தென” 
ஓது மப்பெரு முத்தமன்‌ கட்டுரை 4 
மேதி னிக்கோர்‌ விதிதரு மேலுரை. 


154, “ஈர மாவதும்‌ இற்பிறப்‌ பாவதும்‌ 
வீர மாவதும்‌ கல்வியின்‌ மெய்ந்நெறி 
வார மாவதும்‌ மற்றொரு வன்மனைச்‌”' 5 
சோர னாவது வோவெனச்‌ சுட்டினன்‌ 


335, ““ஆழநீர்க்‌ கங்கை அம்பி கடாவிய 
ஏழை வேடனுக்‌ கெம்பிநின்‌ தம்பிநீ 
தோழன்‌ நங்கை கொழுந்தி” எனச்சொலும்‌ 
ஆழிநண்‌ பிற்கோர்‌ ஆழங்‌ குறிப்பதோ ? 


756, திய ளான கைகேசி பரதனைத்‌ 
தாயும்‌ தம்பியு மாக்கத்‌ தசரதற்‌ 
கேயும்‌ மன்னிப்‌ பினிமை யியம்புதல்‌ 7 
தூய வுள்ளத்‌ திராமன்‌ துணிவரோ. 


[வேறு] 

157. 'உட்டனளை யன்பொன்றே உயிரின்‌ மாற்றறி 
கட்டளை யாமெனக்‌ கைகை கூற்றையும்‌ 
விட்டிடா வாறுதன்‌ தாதை வேண்டிய 
சிட்டன துரையுயிர்‌ திருத்த லாறன்றோ. 

158, “உன்னைமீட்‌ பான்பொருட்‌ டன்றே யூர்பழி 
என்னைமீட்‌ பான்பொருட்‌ டிலங்கை எய்தினேன்‌” 
என்னுஞ்சொற்‌ காட்டுமே ராமன்‌ மாமனம்‌ 
துன்னொழுக்‌ காறவாம்‌ சோர்வில்‌ காட்சியே. 


159, கூரிய அம்பெனக்‌ கூறுந்‌ தம்பியை 
ஆரியன்‌ இனிதுற நோக்கி, “ஐயவிச்‌ 
சீரிய வல்லன செப்பல்‌” என்பதும்‌ 10 
பாரியல்‌ பதத்தின்‌ மேற்பத மளிப்பதே. 

வத டட படலம்‌ பரவ ர அ தா ப ந்‌ 5 னால்‌ 

154. கிட்கிந்தா. வாலிவதைப்‌, 99. 

155. சுந்தர. காட்சிப்‌, 23 

158. யுத்த. மீட்சிப்‌, 69. 

159. அயோத்தியா, தைலமாட்டுப்‌. 46. 


கதைமக்கட்‌ படலம்‌ 49 
ய “இளையவ னிறந்தபின்‌ னெவரு மென்னெனக்‌ 
களவறு சீர்த்தியென்‌ 2 அறிவென்‌ ? ஆண்மையென்‌ 2 
கிளையுறு சுற்றமென்‌ ? அரசென்‌ ? கேண்மையென்‌ ?” 
உளைவுறு ராமனன்‌ புரையீ தாகுமே. 11 


161. நாதனிந்‌ திரன்‌ நிற்கு நல்குந்‌ தேரென 

மாதலி யுரைக்கவும்‌ வாய்மை கொள்கிலான்‌ 

தீதிய லக்கரின்‌ செயல யிர்த்தவா 

றோதுமே பலபட வூன்றி யாய்மதி. 12 


“முன்புநின்‌ நிசை நிறீஇ முற்றும்‌ பேரறம்‌ 

இன்பம்வந்‌ துறுமெனின்‌ இனிய தாயிடைத்‌ 

துன்பம்வந்‌ துறுமெனின்‌ துறப்பதோ'' வெனா 

அன்புடன்‌ அறத்திறன்‌ அளக்க லாயினன்‌. 13 


162, 


163. “நிறப்பெரும்‌ படைக்கலம்‌ நிறத்தி னேருற 


மறப்பயன்‌ விளைக்குறும்‌ வன்மை யன்றரோ 
இறப்பினும்‌ திருவெலா மிழப்ப எய்தினும்‌ 
துறப்பில ரற”மெனுந்‌ துணிவு சூட்டினன்‌. 14 


164, “ஏழுமே கடலுல கேழும்‌ ஏழும்வாய்‌ 


வாழுமே ழையர்சிறு வலிக்கு வாளமர்‌ 
தாழுமே இராகவன்‌ தனிமைத்‌'” தன்மையென்‌ 
னாளூமே யெனத்தம்பி நாட்டிக்‌ காட்டினன்‌. 15 


[வேறு] 
மறத்தைக்‌ கோறவும்‌ மன்னுயிர்க்‌ கின்னல்‌ மாய்த்திடவும்‌ 
அறத்தை நாட்டவும்‌ அவதரித்‌ தானையா ரளப்பர்‌ ? 
“பிறத்தி யாவையும்‌ காத்தவை பின்னுறத்‌ துடைக்கும்‌ 
திறத்து மூவரும்‌ திருத்திய திருத்து மத்திறலோன்‌.” 16 


[வேது] 

“என்ன ஏவினனோ தாதை அஃதியற்‌ றுவல்யா னெ” ன்றும்‌ 
“மன்னவன்‌ பணியன்றாகில்‌ நும்பணி மறுக்கே'' னென்றும்‌ 
“பின்னவன்‌ பெற்ற செல்வம்‌ அடியனேன்‌ பெற்றதெ”ன்றும்‌ 
சொன்னவன்‌ தமர்பாற்‌ பூணும்‌ தொடர்புக்கோ ரிலக்குச்‌ 

[சூழ்ந்தான்‌. 17 
த்‌ த்ய ப்ர பால அ பப்லு க அறல்‌ அப்படம்‌ 
160. யுத்த, மருத்துமலைப்‌. 77. 


165, 


166. 


161. யுத்த, இராமன்‌ தேரேறு. 16 - 25. 
162. அயோத்தியா, தைலமாட்டு. 29. 
163. அயோத்தியா. தைலமாட்டு. 30 
164. ஆரணிய. இராவணன்‌ சூழ்ச்சிப்‌. 6. 
டு அயோத்தியா. மந்கிரப்‌. 39. 


அயோத்தியா, கைகேயி சூழ்வினைப்‌, 110. 


50 


167, 


168. 


169. 


170, 


171. 


172. 


173. 


167. 
168. 
169, 
170. 
171. 
172. 
179, 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


“குகனொடு மைவ ரானேம்‌ முன்பு, பின்‌ குன்று சூழ்வான்‌ 


மகனொடு மறுவ ரானேம்‌ எம்முழை யன்பின்‌ வந்த 
அகனமர்‌ காத லைய நின்னொடு மெழுவ ரானேம்‌”' 
சகத்தினி லிங்ஙன்‌ நட்புச்‌ சாற்றின ருளரோ தேற்றி? 


18 


'*கார்த்தவீ ரியனென்‌ பானாற்‌ கட்டுண்டா னென்னக்‌ கற்கும்‌ 
வார்த்தையுண்‌ டதனைக்‌ கேட்டு நாணுறு மனத்தி னேற்கு 
போர்த்தலை பிறகிட்‌ டான்மேற்‌ புகும்வென்றி யவத்த” மென்ப 
பார்த்திப னுரையில்‌ வீரப்‌ பான்மையின்‌ மேன்மை பல்கும்‌: 


'தொழுங்கையிற்‌ குளறிவாயும்‌ துளங்குமெய்‌ விதிர்த்துப்‌ பாரில்‌ 
விழுந்திரி கவியின்‌ சேனை வெருவப்பா லமளி யந்நாள்‌ 
எழுந்திருப்‌ பவன்‌ போல்‌ ராமன்‌ எழுந்தனன்‌” என்னல்‌ வீரத்‌ 
துளந்தரு உறைப்பின்‌ ஊற்றச்‌ சிறப்பினை உயர்த்து மன்றே: 


**வன்புலங்‌ கடந்து மீளும்‌ தம்பிமேல்‌ வைத்த மாலைத்‌ 


தன்புல நயன மென்னுந்‌ தாமரை சொரியுந்‌ தாரை 
அன்புகொல்‌? அழுக ணீர்கொல்‌? ஆனந்த வாரி 


யேகொல்‌ ? 


்‌ ? 
என்புக ளூருகிச்‌ சோருங்‌ கருணேகொல்‌!'' எனல்மே லுண்டோ: 


[1 


“யானி ழைத்த வினையினின்‌ இவ்விடர்‌ 
தான டுத்தது ; தாயினு மன்பினோய்‌ 
கூனி யிற்கொடி யாரலர்‌” என்றவான்‌ 
தேன்பொ திக்கரு ணைத்திறம்‌ தேர்குதிர்‌. 


யுத்த. வீடணன்‌ அடைக்கலப்‌. 146. 
யுத்த. இராவணன்‌ வதைப்‌, 208. 


[வேறு] 

“அவ்வகை யறுபதெழு கோடியரி வேர்ந்தர்க்‌ 
கெவ்வகைய பூணினொடு தூசிவுளி நல்கிப்‌ 
பவ்வமென லாயபடை வீரர்கடை நோக்கம்‌” 
துவ்வஅளி தோன்றலுளம்‌ தோய்கருணை என்னே ! 


சீதை 


ஆரந்‌ தாழ்திரு மார்பர்க்‌ கமைந்ததோர்‌ 
தாரந்‌ தானல ளேனுந்‌ தரித்தவில்‌ 

வீரங்‌ காத்திட” வேண்டின சீதையின்‌ 
பேரபி மானப்‌ பெற்றியைப்‌ பேணு திர்‌. 


யுத்த. இராமன்‌ தேர்‌ ஏறு. 1, 
யுத்த. இற்திரசித்துவதை. 65. 
யுத்த. விடைகொடுத்த. 28. 


சுந்தர, 
யுத்த. 


சடாமணிப்‌, 30. 
மீட்சிப்‌, 35, 


22 


29 


24 


கதைமக்கட்‌ படலம்‌ ட்‌ 
174, “ஈசற்‌ காயினு மீடழி வுற்றிறை 
வாசிப்‌ பாடழி யாத மனத்தினான்‌”" 
கூசிக்‌ கூசித்தன்‌ னாசை குழறிட 25 
ஏசும்‌ மெல்லிய லீட்டினுக்‌ கீடெது ? 


“திங்க ளொன்றி லிராமன்‌ செலானெனிற்‌ 

கங்கை யாற்றிற்‌ கடன்செயச்‌ செப்புபூ 

மங்கை சீதை மனத்திட னாட்டுமே 

மங்கலில்‌ வன்மை மெல்லியர்‌ மாட்டுமே. ப 


175, 


176. “நாய கன்வனம்‌ நண்ணலுற்‌ றுானென, 


மேய மண்ணிழந்‌ தானென விம்மலள்‌ 
நீவ ருந்தலை நீங்குவன்‌' யானெனும்‌ 
தீய சொல்லே தன்காதற்‌ றெறுதலால்‌. 27 


177. “உற்று நின்ற துயரமி தொன்றுமே 


எற்று றந்தபின்‌ இன்பங்‌ கொலா?” மெனச்‌ 
சொற்ற சீதை துணிந்த குறிப்பிகழ்‌ 
வெற்றி கொண்ட திராமன்‌ விழிக்கவே. 28 


பரதன்‌ 


[வேறு] 
- “நிறையி னீங்கிய மகளிர்‌ நீர்மையும்‌ 
பொறையி ஸீங்கிய தவமும்‌ பொங்கருட்‌ 
டுறையி னீங்கிய அறமும்‌ தொல்லையோர்‌ 
முறையி னீங்கர சினைவிஞ்‌ சா''வென, 29 


178 


179. அறைத ரும்பர தன்றன்‌ வாய்மொழி 


மறைத ரும்பல நெறிக்கும்‌ மாதவர்‌ 
துறைத ரும்பல சூழ்தொ ழிற்குமோர்‌ 
திறைத ருந்துலாக்‌ கோல்நி கர்க்குமே. 30 


அனுமான்‌ 
[வேறு] 
“திறம்தி றம்பிய காமச்‌ செருக்கினால்‌ 
மறந்து தத்தம்‌ மதியின்‌ மயங்கினார்‌ 
இறந்தி றந்திழிந்‌ தேறுவ தே”யெனா 
அறந்த வாவுரை யாற்று மனுமனே. 31 
த ல்‌ பட ப ப்‌ தத்‌ ம்‌ ல்ல 
சுந்தர. காட்சிப்‌, 102. 
சுந்தர. சூடாமணிப்‌. 32 
அயோத்தியா, நகர்‌ நீங்கு, 224 
அயோத்தியா. நகர்‌ நீங்கு. 234, 
அயோத்தியா. திருவடி சூட்டு. 100. 
* சுந்தர, பிணிவீட்டு. 96. 


180, 


52 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 
இராவணன்‌ 


[வேறு] 
181. இசைபெறு மிராவண னிருந்த மந்திரத்‌ 
திசைபெறுங்‌ காவலின்‌ செருக்கு நோக்குமின்‌ 
“விசையுறு பறவையும்‌ விலங்கும்‌ வேற்றவும்‌ 32 
அசைதொழி லஞ்சின சித்தி ரத்தினே.” 


182. “இன்னபோ திவ்வழி நோக்கு மென்பதை 
உன்னலர்‌ கரதலம்‌ சுமந்த உச்சியர்‌'? 
என்னரா வணனர சிருக்கை கூறவே 33 
அன்னவ னடல்பிறி தறைய வேண்டுமோ? 


383. “யாவரு மிறைவரென்‌ நிறைஞ்சு மேன்மையோர்‌ 
மூவரு மொதுங்கினா ருனக்கு மொய்ம்‌'” பென 
மேவரு மிராவணன்‌ மிடலுங்‌ கொற்றமும்‌ 34 
தாவறக்‌ கூறலைத்‌ தாண்டல்‌ சாலுமோ? 

[வேறு] 

184. “எழுமி ருக்கு மிரைக்கு மிரக்கமுற்‌ 
றழும ரற்று மயர்க்கும்‌ வியர்க்கும்போய்‌ 
விழும்வி மிக்கும்‌ முகிழ்க்கும்தன்‌ மேனியால்‌ 95 
உழும்‌ நில”'மெனி னேனுடை யாதுயிர்‌ ? 

கும்பகன்னன்‌ 
185. இல்ல வாகொள்‌ ளரக்கனை ராமனை 
“வெல்ல லென்பதும்‌ வேயிளந்‌ தோளியைப்‌ 


புல்ல லென்பதும்‌”” போலி நினைப்பெனக்‌ 


30 
கல்லத்‌ தூண்டுகன்‌ னனுரை காண்பிரால்‌. 


186. “என்னை வெல்லின்‌ இலங்கையர்‌ காவலா 
உன்னை வெல்லுத லுண்மைய தாமெ''னச்‌ 
சொன்ன வாக்கிற்‌ ரொனிக்கு மிலங்கையின்‌ 37 
மன்னைக்‌ கன்னன்‌ மதித்த வகையரோ! 

ன த த எ வட ததத உற 15 

181, யுத்த, இராவணன்‌ மந்திரப்‌. 10. 

182. ஆரணிய, மாரீசன்வதைப்‌ (சூர்ப்பணகை சூழ்ச்சிப்‌) 8. 

183. யுத்த. இராவணன்‌ மந்திரப்‌. 23, 

184. யுத்த. இராவணன்‌ சோகப்‌. 15, 

185. யுத்த, கும்பகருணன்‌ வதைப்‌, 81, 

186. யுத்த. கும்பகருணன்‌ வதைப்‌. 97 


கதைமக்கட்‌ படலம்‌ 53 
[வேறு] 

“ஆசில்பர தாரமவை யஞ்சிறை யடைப்பேம்‌ 

மாசில்புகழ்‌ காதலுறு வேம்வளமை கூரப்‌ 

பேசுவது மானமிடை பேணுவது காமம்‌” 


187, 


ஆசியமிம்‌ மாற்றநனி மூசியதும்‌ ஆய்மின்‌. 98 
189 [வேறு] 

“கருத்திலா இறைவன்‌ தீமை கருதினா லதனைக்‌ காத்துத்‌ 
திருத்தலா மாகி னன்றே திருத்துதல்‌ தீரா தாயின்‌ 
ஒருத்தரில்‌ முன்னஞ்‌ சாதல்‌ உண்டெமக்‌ குரிமை” யென்றான்‌ 
பெருத்த தந்திரநீர்‌ நீந்தித்‌ தன்பெரும்‌ பலத்தைச்‌ சார்ந்‌ 

[தான்‌. 39 


படு “உந்தையை மறைந்தோ ரம்பால்‌ உயிருண்டு உதவி யோற்குப்‌ 
பந்தனைப்‌ பகையைச்‌ செற்றுக்‌ காட்டலை யென்னிற்‌ பாரோர்‌ 
நிந்தனை செய்வ” ரென்றே நிரப்பினான்‌ வாலி சேய்க்கு 
வந்திடும்‌ வெறுங்கை யன்மேல்‌ தலம்‌ வாங்காத சூரன்‌. 40 


g [வேறு] 

எள்ளி எற்றலு மெயிறிளித்‌ தோடின 
வானரக்‌ குலமெல்லாம்‌ 

உள்ள கையினு மற்றவெங்‌ கரத்தையே 
அவையஞ்ச வுய்த்திட்டான்‌ 

புள்ளி வீரனாம்‌ வாலியைப்‌ பூக்கவர்ந்‌ 
துணியெனப்‌ புகன்றும்வில்‌ 

வள்ளல்‌ ராமனை வடிக்கணைச்‌ சேவகம்‌ 
வலித்தும்‌' நில்‌ வயவீரன்‌. 


190. 


41 


[வேறு] 
இந்திர சித்தினே டிராவ ணன்திறல்‌ 
முந்தின ராயினு மிவனைப்‌ போல்முனைப்‌ 
'பந்தியிற்‌ பந்தியிற்‌ படையைச்‌ சிந்துதல்‌ 
தந்திர மன்‌'றெனச்‌ சாற்றினார்‌ கொலோ? 
விபீஷணன்‌ 
“அறிஞரே யாயினு மரிய தெவ்வரைச்‌ 
செறிஞரே யாவரேற்‌ கெடுதல்‌ திண்ண''மென்‌ 
றுரைசெயும்‌ வாசக முறுத்து மேபகைத்‌ 
துறைநின்றார்‌ பயனொன்றுந்‌ தோய்கி லாரென. 


191, 


42 


192, 


43 


! யுத்த. இராவணன்‌ மந்திரப்‌. 52. 
யுத்த. கும்பகருணன்‌ வதைப்‌. 157, 
யுத்த. கும்பகருணன்‌ வதைப்‌, 199, 
யுத்த. கும்பகருணன்‌ வதைப்‌. 89. 
* யுத்த. வீடணன்‌ அடைக்கலப்‌. 73. 


54 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


193. “மறந்துறந்‌ தவர்தரு வரத்தி னால்தவம்‌ 
நிறம்திறம்‌ பாவகை யியற்று நீர்மையால்‌ 
அறந்துறந்‌ தமரரை வென்று ளே”மெனச்‌ 
சிறந்தறப்‌ பயனைவீ டணன்தெ ரித்தனன்‌. 4 

[வேறு] 

194. “உண்டிலன்‌ நறவம்‌ பொய்மை உரைத்திலன்‌ வலியா லொன்று 
கொண்டிலன்‌ மாய வஞ்சம்‌ குறித்திலன்‌ பிறனில்‌ கு 
பெண்டிரிற்‌ றிறம்பி னாற்பின்‌ னின்றில'” னென்ற வாய்மை ப 
எண்டிசை யிசைவ தாம்வீ டணனிசை இசைக்கு மன்றே. 


இந்திரசித்து 
[வேறு] 

195. “அரஞ்சுடர்‌ வேற்றன தனுச னிற்றசொல்‌ 
உரஞ்சுட எரியுயிர்த்‌ தொருவ னோங்கினான்‌; 
புரஞ்சுட வரிசிலைப்‌ பொருப்பு வாங்கிய 
பரஞ்சுடர்‌ ஒருவனைப்‌ பொருவும்‌ பான்மையன்‌.”” 


196, 'எல்லையிற்‌ சேனைகொண்‌ டெதிர்ந்த இந்திரன்‌ 
ஒல்லையி லுடைந்தனன்‌ உய்ந்து' ளானெனில்‌ 
அல்லவன்‌ பிழைத்ததோ அமுதின்‌ வண்மையால்‌ 7 47 
ஒல்லுமோ இவனுர மொடுக்கல்‌ ஊழியில்‌? 

197. *இவனருந்‌ திறலினா வியன்ற போர்ச்சதிர்‌ 
சிவனல அயனல செங்கண்‌ மாலல 
எவனிவற்‌ கிறையென உறைப வனல 
புவனத்தி லொருவராற்‌ பொருந்த லாவதோ? 


[வேறு] 

198. “மூரட்டடந்‌ தண்டு மேந்தி மனிதரை முறைமை குன்றிப்‌ 
பிரட்டரிற்‌ புகழ்ந்து பேதை யடியரின்‌ இரந்து பின்சென்‌ 
றிரட்டுறு முரச மென்ன இசைத்ததே யிசைத்தா'” யென்ன தீ 
தீரட்டுறு மாற்ற மிந்திர சித்திகழ்‌ தெரிக்கு மன்றே. 


48 


199. அல்லானா மரக்கர்‌ வேந்தன்‌ அணியென்கோ மகுட மென்கோ 
மல்லாளும்‌ வலக்கை யென்கோ மாளொணா உயிரே என்கோ 
வில்லாள ரெண்ணில்‌ முன்னர்‌ விரல்வரும்‌ வீரன்‌ வென்றி 
சொல்லாளத்‌ தகுமோ சூழ்ச்சித்‌ துறையெலாங்‌ கடந்த 

[சூரன்‌: 50 
வைல பைய ய ப ப ட்ப ப்ப ப்ப வனா 

193. யுத்த. இராவணன்‌ மந்திரப்‌. 69, 

194. யுத்த, நிகும்பலையாகப்‌. 174, 

195. சுந்தர. பாசப்‌. 2, 

198. யுத்த. நிகும்பலையாகப்‌. 164, 


200. 


201. 


202, 


203, 


204. 


கதைமக்கட்‌ படலம்‌ 
இலக்குமணன்‌ 


[வேறு] 
“நீருள வெனினுள மீனும்‌ நீலமும்‌ 
நாருள தனுவுளாய்‌ நானும்‌ சீதையும்‌ ட 
ஆருள ரெனினுளேம்‌? அருளு வாயெனச்‌' 
சீருள அன்பியல்‌ தெரித்த செவ்வியன்‌. 


[வேறு] 
முன்னின்‌ முரை விலக்கி முடுகுவேல்‌ 
தன்ன ருந்தட மார்பினிற்‌ றாங்கிய 
மன்னி லக்குவன்‌ காட்டிய மட்டிலா 
இன்ன ருட்டிற மென்றும்‌ ஒழிவதோ? 


யொது 


அனுமான்‌ 
“மன்னிற்‌ றோன்றினேம்‌ மாண்டுளேம்‌ இற்றைநாள்‌ 
நின்னிற்‌ ரோன்றினேம்‌ நீதியிற்‌ றோன்றினாய்‌” 
என்ன ராம னிசைக்கு மிசைகொளும்‌ 
பொன்தொ மும்புப்‌ புமான்புகழ்‌ பொய்ப்பதோ? 


கும்பகன்னன்‌ 


“தம்பி கோறத்‌ தவிரான்‌ தகவிலான்‌ 
உம்பி யோடு முன்னோடு மனுமனோ 
டெம்பி யைவைத்‌ தினிதளித்‌ தி'யென்ற 
கும்ப கன்னன்கூர்‌ அன்பும்‌ குணிப்பதோ? 


இராவணன்‌ 


முன்னை மாண்டார்‌ முடிப்பர்‌ பகையென்றும்‌ 
உன்னை வென்‌ றி யுதவுமென்‌ றுன்னிலேன்‌ 
என்னை நோக்கியே இப்பகை தேடினேன்‌" 
என்னு மிராவணன்‌ ஈடு மிசைப்பதோ? 


55 


51 


52 


59 


54 


55 


அவலை வைய வையை ன டட ட பப வையை வைகைக்‌ வைகையை சைய 


200, 
201, 


அயோத்தியா. நகர்நீங்கு, 152, 


யுத்த. வேலேற்ற படலத்தில்‌ - இராவணன்‌ விபீடணன்மேல்‌ 
எறிந்த வேலை இலக்குவன்‌ தன்‌ மார்பில்‌ ஏற்ற நிகழ்ச்சி 


குறிக்கப்படுகிறது. வேலேற்ற, 30 - 92. 
யுத்த. மருத்துமலைப்‌, 202. 

யுத்த, கும்பகருணன்‌ வதைப்‌. 959. 
யுத்த, இந்திரசித்து வதைப்‌, 8. 


56 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 
இந்திரசித்து 
205. *சேலி யற்க ணியக்கியர்‌ இராவணி 
கோல விற்குரல்‌ கேட்டுக்‌ குலுங்கித்தம்‌ 
தாலி யைத்தொட்டுத்‌ தாங்கருஞ்‌ சூரனின்‌' 56 
பாலி யைந்த படுபயம்‌ நோக்குதிர்‌, 


வாலி 

206, செயலைச்‌ செற்றுப்‌ பகைதெறு வான்பெரும்‌ 
புயலைப்‌ பற்றுமப்‌ பொங்கரி போக்கியோர்‌ 
முயலைப்‌ பற்றிய வீரன்‌ முயற்சியின்‌” 57 
இயலைக்‌ கூறி யிகழ்ந்ததும்‌ எண்ணுதிர்‌, 

307. *கனித்த வின்கனி கள்ளினிற்‌ காட்டலும்‌ 
இனித்த பாக்கிய மிழிபித்‌ தியற்றலும்‌ 
மனித்தர்‌ தந்நிலை மாற மனத்திடைச்‌ 58 
சனித்த வேற்றுமை” சாற்றலும்‌ போற்றுதிர்‌. 


பரதன்‌ 
208, “எண்ணில்‌ கோடி இராமர்க ளென்னினும்‌ 
அண்ணல்‌ நின்னருளுக்கரு காவரோ?” 
கண்ணிக்‌ கூறுமிக்‌ கெளசலை வாசகத்‌ 


59 
துண்ணி லைக்கு முயர்குணம்‌ உன்னுதிர்‌. 


கெளசலை 
209. “சிறக்குஞ்‌ செல்வம்‌ மகற்கெனச்‌ சிந்தையிற்‌ 
பிறக்கும்‌ பேருவ கையொன்றும்‌ பேணலள்‌, 


துறக்கும்‌ மன்னவ னென்னுந்‌ துணுக்கமே”” 


ள்‌ 60 
கறக்க லானதக்‌ கெளசலை காதலை. 


காதல்‌ காம வேற்றுமை 

210, இலங்கு காதல்‌ இனியநீ ரோடையும்‌ 
கலங்கு காமக்‌ கலுழியும்‌ வேறுறப்‌ 
பொலங்கு ழையின்‌ புனிதநல்‌ வேட்கையில்‌ 
விலங்க ரக்கி விழைவிற்‌ றழையுமே. 

ம ணட ge ப பய தட்ட ms oy அபல அட தடட பவ யவ அவனை வலன்‌. 

205. யுத்த. இராவணன்‌ சோகப்‌. 21. 

206. கிட்கிந்தா. வாலிவதைப்‌. 94 

208. யுத்த. மீட்சிப்‌. 230. 

209. அயோத்தியா, மந்தரை சூழ்ச்சிப்‌, 5. 


| ப்‌ 
210. பால. மிதிலைக்காட்சிப்‌ படலம்‌; ஆரணிய. சூர்ப்பணகை 
படலம்‌. 


63 


21 


ந்‌ 


212, 


213, 


214, 


215. 


216 


மெய்ப்பாட்டு வருணனைப்‌ படலம்‌ 57 


.. “இந்த இப்பிற விக்கிரு மாதரைச்‌ 


சிந்தை யாலுந்தொ டே” னெனுஞ்‌ செம்மலும்‌ 
நொந்த காமநுங்‌ காவி யரக்கனும்‌ 
தந்த வேற்றுமை பொன்மணும்‌ தாங்குமோ ! 62 


அடிமைத்தனம்‌, நட்பு, சகோதரவாஞ்சை 


அடிமை யிற்பெரி யானனு மன்குகன்‌ 
நெடிய கேள்சுக்‌ கிரீவன்‌ விபீடணன்‌ 
படியுஞ்‌ சோதரர்‌ பாரதன்‌ லக்குவன்‌ 

வடியக்‌ கூறி வகுத்த குணங்களால்‌. 63 


இராக்கதவீரர்‌ தம்முள்‌ வரும்‌ வேற்றுமை 
சுத்தனாங்‌ கன்னன்‌ தூரமும்‌ இந்திர 
சித்தன்‌ மாயம்‌ திணிதிறலும்‌ லங்கைக்‌ 
கத்தன்‌ காட்டுங்‌ கடுமனத்‌ திண்மையும்‌ 
எத்தெத்‌ தன்மை இசைந்திசை யாவென்றுன்‌. 64 
தாரையும்‌ மண்டோ தரியும்‌ 
வாலி மாள மனத்தயர்‌ வுற்றும்பின்‌ 
தாலி யற்றுயிர்த்‌ தாங்கின தாரைசீர்‌ 
வேலி யற்கண்‌ மண்டோதரி ராவணன்‌ 
மேலி யற்றும்‌ விளிவில்‌ விளியுமே. 65 


6. மெய்ப்பாட்டு வருணனைப்‌ படலம்‌ 


“கூல மாமரத்‌ திருஞ்சிறை புலர்த்துவ குரண்டம்‌ 

ஏலும்‌ நீர்நிழல்‌ இடையிடை யெறித்தலிற்‌ படிகம்‌ 

போலும்‌ வார்புனல்‌ புகுந்துள வாமெனப்‌ பொங்கி 

யாலு மீன்கண மஞ்சின'' துரைத்ததோர்‌ புடையே. 1 


“அணையி லேறின சிலசில, ஆழியை நீந்தப்‌ 
புணைகள்‌ தேடின சிலசில, நீந்தின போன 

துணைக ளோடுபுக்‌ கழுந்தின சிலசில, தோன்றாப்‌ 

பணைக ளேறின' கவிப்பயம்‌ பகர்ந்ததோர்‌ புடையே. 2 


ல்‌ 


211. 


சுந்தர. சூடாமணிப்‌. 34. 

அடிமையிற்‌ சிறந்தார்‌ : அனுமன்‌, குகன்‌. நட்புக்குச்‌ சுக்கிரீ 
வன்‌, விபீடணன்‌. சகோதர வாஞ்சைக்கு பரதன்‌, இலக்குவன்‌, 
கன்னன்‌ - கும்பகருணன்‌. 

கிட்கிந்தா. பம்பைவாவிப்‌. 19. 

தது மூலபலவதைப்‌, 28. 


58 


217 


218 


219 


220 


221 


222. 


223. 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


இலகச்‌ சேதுவை யியற்றிய காலையிற்‌ கடலிற்‌ 

'குலம டந்தையர்‌ போற்கொடி மரங்களைத்‌ தொடர்ந்த, 
விலகு வேசையர்‌ போற்கரி வண்டுவிட்‌” டென்ன, 
உலகை மாதரி னொழுக்குவ மித்ததோர்‌ புடையே. 


“தாயொக்‌ குமன்பில்‌ நலம்பயப்‌ பிற்றவ மொக்கும்‌ 
சேயொக்‌ கும்பினர்‌ செல்கதி யுய்க்கின்ற நீரால்‌ . 
நோயொக்‌ குமெனின்‌ மருந்தொவு' மென்று நல்வேந்தர்‌ 
வாயும்‌ நன்னெறி வழுத்தவத்‌ ததுவுமோர்‌ புடையே. 


'உளப்ப ரூம்பிணிப்‌ புற்றிடா லோபமென்‌ ரென்றே 
அளப்ப குங்குண மனைத்தையுங்‌ கிளையொடு மழித்து' 
விளைப்ப வாம்பயன்‌ வீட்டுதீ மைக்குமூ லமெனக்‌ 
கிளப்ப ரும்விதம்‌ கிளந்தள ந்‌ ததுவுமோர்‌ புடையே 


“சொல்லொக்‌ கும்வேகச்‌ ௬டுசரம்‌ கொடியதா டகையின்‌ 
கல்லொக்‌ குநெஞ்சிற்‌ றங்கிடா தப்புறங்‌ கழன்று ்‌ 
புல்லர்க்‌ குநல்லோர்‌ புகல்பொருள்‌ போனபோ? லென்று 
நல்லு ரையிற்கீழ்‌ நடைநவின்‌ றதுவுமோர்‌ புடையே. 


6 


“உருண்ட வாய்தொறும்‌ பொன்னுருள்‌ உரைத்துரைத்‌ தோடி 


இருண்ட கல்லையும்‌ தன்னிறப்‌ படுத்திய ரதம்போல்‌ 
தெருண்ட மேலவர்‌ சிறியவர்ச்‌ சேரினு மவர்தம்‌ 
மருண்ட தன்மைமாற்‌ றலை” மிலைந்‌ ததுவுமோர்‌ புடையே. 


'வியர்த்த மேனியன்‌ விழிபொழி மழையன்‌ மூவினையைச்‌ 
செயிர்த்த சிந்தையன்‌ தெருமர லுழந்துழந்‌ திழிவான்‌ ்‌ 
அயிர்த்து நோக்கினும்‌ தென்றிசை யன்றிவே றறியான்‌ 
பயத்த துன்பிவை பரதனைப்‌ பகர்ந்ததோர்‌ புடையே. 


“தேறி னர்களுந்‌ தியங்கினார்‌ மயங்கினார்‌ திகைத்தார்‌ 
வேறு தாஞ்சொலும்‌ வினையிலை மெய்யிலைம்‌ புலனும்‌ 
ஆறி னார்களு மஞ்சினர்‌ ஆக்கிட அரக்கன்‌ 

ஏறி னான்பெருந்‌ தேரென இசைத்ததோர்‌ புடையே. 


ப ர க த்‌ பழி 


யுத்த. சேதுபந்தனப்‌, 59, 60. 
பால, அரசியல்‌, சீ, 

பால, தாடகைவதைப்‌, 25. 

பால. தாடகை வதைப்‌. 50, 
பால. சந்திரசயிலப்‌, 8. 

யுத்த, மீட்சிப்‌, 209, 209. 

யுத்த, இராவணன்‌ தேர்‌ ஏறு. 25, 


மெய்ப்பாட்டு வருணனைப்‌ படலம்‌ 59 

224. “தேரற்பித்‌ தீர்மதி யாரெழில்‌ மேனியைச்‌ சுட்டீர்‌ 
வேர்ப்பித்‌ தீர்தென்றல்‌ மீதுற மெலிவித்தீர்‌ தோளை 

ஆர்ப்பித்‌ தீர்வேளை, அறிவித்தீ ரின்னலெ'ன்‌ றயர்ந்த 
மாற்பித்‌ தேறும்ரா வணன்வெறி வலித்ததோர்‌ புடையே. 10 
2%. பெண்பி றந்தவ ரருந்ததி யேமூதற்‌ பெருமைப்‌ 

பண்பி றந்தவர்க்‌ கருங்கல மாகிய பாவாய்‌ 
மண்பி றந்தக மூனக்குநீ வானில்‌ வந்தா” யென்‌ 
றெண்பி றந்தபெண்‌ சிறப்பியம்‌ பினதுமோர்‌ புடையே. 11 
22, “உலக மேழினோ டேழும்வந்‌ தவனுயிர்க்‌ குதவி 

விலகு மென்னினும்‌ வில்லுடை வாளியின்‌ வீட்டித்‌ 

தலைமை யோடுநின்‌ ரரமும்‌ உனக்கின்று தருவேன்‌ 

புலமை யோ”யெனப்‌ புனிதனட்‌ புரைத்ததோர்‌ புடையே, 12 


பெருமிதகடை 


“ஊழி பேரினும்‌ பேர்வில உலகங்க ளுலைந்து 

வாழுங்‌ காலத்துந்‌ தாழ்வில”” எனநனி தழைந்து, 
“தழு மொன்றினுக்‌ கொன்றியோ சனைபல வுண்டென்‌”” 

மூளும்‌ வர்ணனை யடையுங்கம்‌ பீரத்தினடையே. 13 


227. 


228. “மாகர ரினமினற்‌ கொடிகையி லடுக்கினர்‌ மடக்கி 


மீகா ரத்தெவண்‌ நறுந்துகள்‌ விளக்கினர்‌ வீசும்‌ 
ஆகா யந்தரு கங்கையங்‌ கையிலளித்‌ தெளித்தார்‌ 
பாகா யவிஞ்சொல்‌ லவ'ரெனல்‌ பெருமிதப்‌ பண்பே, 14 
229. 'ஆழித்‌ தேரும்மா அரக்கரும்‌ உருக்கிடும்‌ செங்கட்‌ 
கழி வெங்கதத்‌ தும்பியும்‌ துவன்றிய சேனை 
ஊழி வெங்கன லொத்தது நடுநின்ற அனுமன்‌ 
பாழி மேரெொனப்‌ பகர்ந்ததும்‌ பெருமிதப்‌ பண்பே. 15 


220. "இறைவர்‌ மூவரென்‌ றெண்ணிடா தியம்பின ரென்னோ 
அறைக ழலனு மானொடு நால்வரா' மென்றே 
பிறைஎ யிற்றிரா வணன்மகன்‌ பேணிய பேச்சின்‌ 
முறையில்‌ வந்ததும்‌ அற்புதாற்‌ புதத்தினோர்‌ முடிவே. 16 


யுத்த. மாயாசனகப்‌. 11. 
225. யுத்த, மீட்சிப்‌, 129, 
கிட்கிந்தா. தட்புக்கோட்‌, 20. 
கிட்கிந்தா, மராமரப்‌. 3. 
சுந்தர. ஊர்தேடு, 3. 
229, சுந்தர. பாசப்‌. 39, 

390. சுந்தர. பிணிவீட்டுப்‌, 67. 


60 
231. 


232. 


233. 


284. 


235, 


296. 


237. 


292, 
233. 
234, 
295. 
206, 
297, 


கம்பராமாயண க்‌ கெளஸ்துபம்‌ 


'ஊரி னிந்நெடுங்‌ கோபுரத்‌ துயர்ச்சிகண்‌ டுணர்ந்தால்‌ 
மேரு வெங்ஙனம்‌ விளர்க்குமோ முழுமுற்றும்‌ வெள்கி? 
மாரு திசொல்லிவ்‌ வாசகத்‌ தற்புத வரம்பு 

யார்க டந்துளார்‌? அணியுமோ ரணிபெற்ற தாமே. 


“*நிலம்வி சும்புசெய்‌ நெடியவன்‌ படையுநின்‌ முனை 
வலஞ்செய்‌ தேகுவ தெனின்வலி மற்றினி யுண்டோ? 
சலஞ்செய்‌ யும்‌உல கெலாமிலக்‌ குவன்முடிப்‌ பா'னென் 


றுலஞ்செய்‌ தோளவன்‌ உரைத்ததும்‌ அற்புதோற்‌ பனமே. 


சினக்குறி 
சிலம்பு கள்சிலம்‌ பிடச்செறித்‌ தனகழ லோடும்‌ 
நிலம்பு கமிதித்‌ தனள்நெடுங்‌ கொடுமிடற்‌ சூலம்‌ 
பலம்பு கப்பகை படுத்திட விடுத்திட அழன்றாள்‌” 
சலம்பு கத்தருந்‌ தொடையிதிற்‌ சினத்தழல்‌ ததும்பும்‌. 


“என்ற றத்துறை கேட்டலு மிருபது நயனம்‌ 


மின்றி றப்பன வொத்தன வெயில்விடு பகுவாய்‌ 
குன்றி றத்தெழித்‌ துரப்பினன்‌ குறிப்பதென்‌ காமன்‌ 
தன்றி றத்தையுங்‌ கடந்தது சீற்றத்தின்‌ தகைமை.” 


வீரத்திறல்‌ 
'யாரே னுந்தானே ஆகுக, யான்தனி ஆண்மைப்‌ 
பேரே நின்றிடப்‌ பெறுவனே வென்றியும்‌ புகழும்‌, 
நேரே செல்லுவன்‌, கொல்லுமேல்‌ நிமிர்தரு வென்றி 
வேரே நிற்கு” மென்‌ னுரைவரும்‌ வீரத்தின்‌ விழுப்பம்‌. 


“வாங்கி வெஞ்சிலை கோதையை வீக்குகை விரலால்‌ 
தாங்கி நாணினைத்‌ தாக்கினன்‌ தாக்கிய தமரம்‌ 

ஓங்கு முக்கணான்‌ தேவிசெய்‌ ஊடலோட்‌ டிடுமேல்‌ 
வீங்கு வீரன்விற்‌ றிறத்தடல்‌ விளம்பவே றுளதோ?” 


'நென்னற்‌ கண்டமே னியும்பிறி தாய்நிலை தளர்வான்‌ 
தன்னைக்‌ கண்டிரங்‌ காதொலித்‌ திடுந்தடங்‌ கடல்வாய்‌ 


பின்னல்‌ வெண்டிரைத்‌ தவழிள ந்‌ தென்றல்கள்‌ ளுயிர்க்கும்‌ 


புன்னை பொற்சுணம்‌ பூசுதல்‌” கருணையின்‌ பொலிவே. 


யுத்த, இந்திரசித்துவதைப்‌. 4, 
பால. தாடகை வதைப்‌, 30. 
சுந்தர. காட்சிப்‌, 137, 

யுத்த. இராவணன்‌ வதைப்‌. 135. 
யுத்த, வருணனை வழிவேண்டு, 16. 
யுத்த, கடல்காண்‌. 5. 


17 


18 


19 


20 


21 


22 


298, 


239, 


240, 


241. 


242, 


243, 


244, 


மெய்ப்பாட்டு வருணனைப்‌ படலம்‌ 


“கானி னோங்குகற்‌ பகமுயிர்த்‌ திடுங்கதிர்‌ வல்லி 
மேனி பெற்றுகா மன்நெறி விளைத்தபூ வாசத்‌ 
தேன்மொ ழியுற்றே இனியசெவ்‌ வியுநனி பெற்றே 
மான்வி ழிநலாள்‌ மருட்டலைத்‌' தெருட்டுவ தெவரே? 


“ஆளை யாவுனக்‌ கமைந்தன மாருதம்‌ அறைந்த 
நாளை வாவென நல்கின”' செயலினாற்‌ பெருவிற்‌ 


காளை காட்டினன்‌ கருணையின்‌ கொழுந்தொடு கனியே. 


நகைச்சுவை 
“வில்லி னர்க்கெலாம்‌ மேலவன்‌ வெஞ்சமம்‌ விளிய 
செல்லி டாயினி யரசிரா வணற்கெனத்‌ தேவர்‌ 
எல்ல ருந்தத்தம்‌ தூசினை எறிந்துட னார்த்தார்‌” 
சொல்ல ரும்வண மிதுதரும்‌ நகைச்சுவை மிகையே. 


“நாமம்‌ நாட்டிய சவமெனில்‌ நானெனு மொருவர்‌ 
ஈம னாட்டிடை யிடாதுதன்‌ வயிற்றிடை யிடுவன்‌ 
தூமனாட்டவன்‌”' என்றரு நகைச்சுவை துளும்ப 
வீமம்‌ நாட்டிய வீரரை விளக்கினர்‌ சிலரால்‌, 


“அந்த மில்துயர்க்‌ காதியா யமைந்தியா தொன்றும்‌ 
சிந்தி யாதவள்‌ தீமை செயாதவள்‌ போன்று 

மந்த ரையெனுங்‌ கூற்றமும்‌ வழிச்செலு மவரோ 
டுந்திப்‌ போன” அவ்‌ வுரைவரும்‌ உவகையக்‌ கரையே, 


மாதிரம்‌ ஒன்றும்‌ நோக்கிடான்‌ வளநகர்‌ நோக்கான்‌ 
காதலர்‌ தம்மை நோக்கிடான்‌ கடற்படை நோக்கான்‌ 
பூதல மென்னும்‌ நங்கையே நோக்கியில்‌ புக்க” 

தீத கன்நடை செப்புமே நாண்‌ தரு செயலே, 


“கூன லாமுது குடைச்சிறு குரங்கொடும்‌ வெல்வார்‌ 
ஆன வரையோ மானுடர்‌ ஆண்மை நம்‌ பாலே 
ஏனி லையிஃ தினிதினி' தென்றெடுத்‌ தியம்பும்‌ 
வான ரசடல்‌ மாற்றினான்‌ உரைவஞ்சப்‌ புகழே. 


61 


24 


25 


26 


27 


28 


29 


30 


தை ர்வ பா்‌ பை 


ஆரணிய. சூர்ப்பணகைப்‌. 33. 
யுத்த. முதற்போர்புரி, 255. 
யுத்த. இந்திரசித்துவதைப்‌. 56, 
யுத்த. இலங்கை கேள்விப்‌. 44, 
அயோத்தியா, ஆறுசெல்‌. 54. 
யுத்த, கும்பகருணன்‌ வதைப்‌, 3. 
சுந்தர. பாசப்‌, சீக்‌, 


62 


245. 


246. 


47. 


248. 


249, 


250. 


251. 


ல்‌ க! த அ ல்‌ ட தகம்‌ நம்‌ அட அன்ற அம்‌ 
245. 
240. 
247-253. சினம்‌, காதல்‌, துயர்‌, அச்சம்‌, மகிழ்ச்சி, அற்பு 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


“ஊன வில்லிறுத்‌ தோட்டைமா மரத்துளம்‌ போட்டி 
யானி ழைத்திட இல்லிழந்‌ தின்னுயிர்‌ சுமக்கும்‌ 
மானி டன்வலி நீயலா தியார்மதிப்‌ பாரெ£ன்‌ 


ருனிடம்வரும்‌ இகழ்ச்சியி னிழியு மேளன மே. 31 


*செவிக ளைத்தளிர்க்‌ கையினாற்‌ சிக்குறப்‌ பொத்திக்‌ 

கவினும்‌ வெஞ்சீலைக்‌ காகுத்தன்‌ விழைகற்பி னேனை 

புவியொ முக்கற நச்சிடல்‌ புனிதரால்‌ எரிசெய்‌ 
அவியை யொன்றுநாய்‌ வேட்டெ'னல்‌ அருவருப்‌ பொறுப்பே. 


[வேறு] 
மனத்துறு வுணர்ச்சியின்‌ மலிவைப்‌ பற்பல 


இனத்துறை யாக்குவ ரியற்கை நூலினார்‌ 
முனை த்துறை கதைதரு முடிபின்‌ மக்களின்‌ 


அனைத்துறு நிலைமையு மளந்து காட்டினன்‌. 33 
சினம்‌ 

பாவமென்‌ றறிஞராற்‌ பகுத்து நாட்டிய 

கோபமென்‌ நொருகுணம்‌ குணிக்க லாம்குறி 

ஏவரு மறிதர இன்ன தீதெனத்‌ 34 


தீபம்போ லாங்கதன்‌ திறம்வி ளக்கினன்‌. 


காதல்‌ 
உள்ளமென்‌ றோரரண்‌ இடிப்ப உட்புகும்‌ 
கள்ளக்கண்‌ வாயிலைக்‌ கடந்து காமவேள்‌ 
எள்ளரு முறையிலு மிழிந்த போக்கிலும்‌ 35 
தள்ளருஞ்‌ சமர்தருஞ்‌ சமர்த்தைச்‌ சாற்றினன்‌. 

துயர்‌ 
பொறிவழி புகுந்துள புன்மைத்‌ தேனும்பின்‌ 
அறிவழி யடலினால்‌ அவலம்‌ செய்தலால்‌ 
செறிவழி உயிர்செலாச்‌ செறுத்தலால்‌ உள்ளக்‌ 


குறியழி கொடுந்துயர்க்‌ குவிவைக்‌ கூறினன்‌. 36 


அச்சம்‌ 

உச்சிமென்‌ பணையொடும்‌ ஊசி வேரொடும்‌ 
பிச்சுளக்‌ காவினைப்‌ பிதிர்த்து மாற்றலால்‌ 
இச்சைபுய்த்‌ துழன்றடித்‌ திடிக்கு முதையாம்‌ 37 
அச்சத்தின்‌ கிளர்ச்சியும்‌ அறிந்து தீட்டினன்‌. 
யுத்த, இராவணன்‌ மந்திரப்‌. 109, 

ணிய, வணன்‌ சூழ்ச்சிப்‌. 67 
ஆர இராவணன்‌ சூழ்‌ தம்‌ என்‌ 
னும்‌ மனத்துறு உணர்ச்சி மிகுதியின்‌ போக்குத்‌ தொகுத்‌ 
துரைக்கப்படுகிறது. 


மெய்ப்பாட்டு வருணனைப்‌ படலம்‌ 63 


ம௫ழ்ச்சி 
தனத்தினிற்‌ புகழினிற்‌ றைய லார்களில்‌ 
இனத்தினின்‌ மக்களில்‌ எளியர்த்‌ தாங்கலிற்‌ 
கனத்தினின்‌ நட்பினிற்‌ கயவர்க்‌ கோறலில்‌ 
மனத்தினின்‌ வருமகிழ்‌ வகுத்துக்‌ காட்டினன்‌. 


252, 


38 


அற்புதம்‌ 
புற்புதம்‌ போற்புலை வாழ்க்கை மாக்களின்‌ 
மற்பொரு வலியினான்‌ மதியி னாலுடற்‌ 
பொற்பினாற்‌ புனிதநன்‌ னெறியி னாற்றரும்‌ 
அற்புத வுணர்ச்சியு மளக்க லாயினன்‌. 


253, 


39 


சினம்‌ 


[வேறு] 

“கூறின மாற்றம்‌ சென்று செவித்தொளை குறுகா முன்னம்‌ 
ஊறின வுதிரம்‌ செங்கண்‌ உயிர்த்தன வுயிர்ப்புச்‌ செந்தீ 
ஏறின புருவம்‌ மேன்மே லிரிந்தன சுடர்க ளெங்கும்‌ 
கீறின தண்ட” மென்று கிளர்சினம்‌ கிளத்தல்‌ காண்டிர்‌. 40 


254, 


2 னு 
என்றலு முனிவு தூண்ட எழுந்துல கிறுதிக்‌ காலம்‌ 


அன்றென ஆமென்‌ னத்தே வயிர்த்தனர்‌ வெயில்‌ கரந்த 

நின்றன திரிந்த மீது நிவந்தொளிர்‌ புருவம்‌ நெற்றிச்‌ 

சென்றன நகையும்‌ வந்த” காதிசேய்‌ சீற்றம்‌ காண்டிர்‌. 41 
356. ட்‌ 
ற்கு துடித்து நின்ற புருவத்தா ளெயிறென்‌ றோதும்‌ 

றைக்கடை பிறங்கத்‌ தன்பேழ்‌ வாயினை மடித்து ளாள்தீர்‌ 

நிறைக்கட னின்றிரண்டு வடவைத்தீ நிமிர்வ வேபோல்‌ 
மறக்கடை அரக்கி தீகண்‌ மண்டிட அழலல்‌' காண்டிர்‌. 42 
ட "விண்ணும்‌ கீழ்விழவோ வன்றிப்‌ படிமேல்‌ கீழ்‌ படர வேயோ 
எண்ணுங்‌ கீறுயிரை யெல்லாம்‌ எமனார்வா யிடவோ என்னோ 
புண்ணுங்கீ றுதிர யாறு பொழிவபோற்‌ பொங்கி யங்கி 
கண்ணுங்‌ கீறியவி ராமன்‌" கடுஞ்சினக்‌ காந்தல்‌ காண்டிர்‌. 43 
358, 'புண்டுளங்‌ கியவாம்‌ கண்கள்‌ பொங்கிடக்‌ கனலும்‌ கார்சூழ்‌ 
விண்டுளங்‌ கிடவி லங்கல்‌ குலுங்கிட வெய்ய வெய்யோன்‌ 
கண்டுளம்‌ கதிரும்‌ தீயக்‌ கார்நெடுங்‌ கடல்சு லாவும்‌ 
மண்டுளங்‌ கிட”வி ராதன்‌ வயின்‌ சுடர்‌ வெகுளி காண்டிர்‌. 44 
த்‌ அதாவ அலற க க்‌ 
ஆரணிய, சடாயு உயிர்நீத்த. 114 
பால. கையடைப்‌, 14 காதிசேய்‌-விசுவாமித்திரன்‌. 
பால. தாடகைவதைப்‌, 34. 
ஆரணிய, விராதன்‌ வதைப்‌. 7. 


64 


259. 


260, 


261. 


262, 


263. 


264. 


265. 


259. 
260. 
261. 
262. 
263. 
264. 
365. 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


*காய்ந்தன சலாகை யன்ன உரைவந்து கதுவா முன்னம்‌ 
தீய்ந்தன செவிகள்‌ உள்ளம்‌ தீரிந்தது சிவந்த சோரி g 
பாய்ந்தன கண்கள்‌ ஒன்றும்‌ பரிந்திலள்‌ உயிர்ப்பு பெண்க” 
கேய்ந்தன வல்லா மாற்ற மியம்பினாள்‌” சீற்றம்‌ காண்டிர்‌: 
துயரம்‌ 
“துடித்திலன்‌ உயிர்ப்பு மில்லன்‌ இமைக்கிலன்‌ துள்ளிக்‌ ன்‌ 
ர்கண்ணீர்ப்‌ 
பொடித்திலன்‌ யாதுமொன்றும்‌ புகன்றிலன்‌ பொருமி யுள்ளம்‌ 
வெடித்திலன்‌ விம்மிப்‌ பாரில்‌ வீழ்ந்திலன்‌ வெயர்த்தா க 
அடுத்துள துன்ப” மெல்லாம்‌ யாரளந்‌ தொதுக்கற்‌ பாலார்‌? 48 
“விழுதல்‌ விம்முதல்‌ வெதும்பல்‌ மெய்யுற வெளிறல்‌ பல்கால்‌ 
எழுதல்‌ ஏங்குத லிரங்கல்‌ இராமனை யெண்ணி யெண்ணித்‌ 
தொழுதல்‌ சோருதல்‌ துளங்கல்‌ துயருழந்‌ துயிர்த்தல்‌ வெம்பி 
அழுதலே யமைந்த' சீதை துயரையார்‌ அறியற்பாலார்‌ ? 


"ஆற்றவெந்‌ துயரத்‌ தன்னாள்‌ ஆண்டுறு மலக்க ணோக்கின்‌ 
ஏற்றமென்‌ னினைக்க லாகும்‌? எதிரெடுத்‌ தியம்ப லாகும்‌? 
மாற்றமொன்‌ நில்லை, செய்யும்‌ வகையிலை, அரக்க னய 


கூற்றெதிர்‌ சீதை யுள்ளக்‌ குலைவையார்‌ குணிக்கற்‌ பாலார்‌ ? 48 


“மக்களை மறந்தார்‌ மாதர்‌, வருத்தத்தால்‌ தாயரானார்‌ 

புக்கிட மறிந்தி லாரே புதல்வரும்‌, பூச லிட்டு ந்‌ 

உக்கனர்‌ உயங்கி நைந்தார்‌, உருகியுள்‌ ஞலைந்து சேர்த்‌ 

துக்கத்தால்‌ அறிவு நீத்தார்‌ துயர்சொலத்‌ துணிவர்‌ யாரே ? 
மகிழ்ச்சி 

“பொடித்தன ரோமம்‌, மூடிப்‌ பொழிந்தன கண்ணீர்‌ பொங்கித்‌; 

துடித்தன மார்பும்‌ தோளும்‌, தோன்றின வெயர்வின்‌ றுள்ளி, 

மடித்தது மணிவா யாவி வருவது போவ தாகித்‌ ற 50 

தடித்தது மேனி யென்னத்‌ தழைமகிழ்ச்‌ சலுகை நோக்கீர்‌. 


“இழந்தநன்‌ மணியை நாகம்‌ எதிர்ந்ததோ வென்ன லானாள்‌. 
பழந்தன மிழந்து பின்னர்‌ அதுபடைத்‌ தவரை யொத்தாள்‌, 


குழந்தையை யரிதிற்‌ பெற்ற மலடியைக்‌ கடுத்தல்‌ ள்‌ 
உழத்தபின்‌ சீதை யுற்ற உணர்வுமாய்‌ ஓகை என்னே ? 51 


சுந்தர, காட்சிப்‌. 115. 

யுத்த. மாயா சீதைப்‌. 56, 

சுந்தர, காட்சிப்‌, 5. 

ஆரணிய. இராவணன்‌ சூழ்ச்சிப்‌, 64, 
அயோத்தியா. நகர்நீங்கு. 196. 
சுந்தர. திருவடி தொழுத, 48. 
சுந்தர, உருக்காட்டுப்‌. 65, 


மெய்ப்பாட்டு வருணணைப்‌ படலம்‌ 65 


266, "அழுதனர்‌ சிலவர்‌ முன்னின்‌ றுர்த்தனர்‌ சிலவ ரண்மித்‌ 
தொழுதனர்‌ சிலவ ராடித்‌ துள்ளினர்‌ சிலவ ரள்ளி 
முழுதுற விழுங்கு வார்போல்‌ மொய்த்தனர்‌ சிலவர்‌ சுற்றும்‌ 
தழுவினர்‌ சுமந்து சென்ற” கவிமகிழ்த்‌ தருக்கு மென்னே | 82 

அச்சம்‌ 

27, *எறுப்பினம்‌ கடைகொண் டுள்ள யானையே முதல வாய 

உறுப்புடை யுயிர்க ளெல்லாம்‌ உலைந்தலைந்‌ தொடுங்கிச்‌ 
[சாய்ந்த, 

வெறிப்புற நோக்கு கின்ற, விம்மியே வெருவு கின்ற, 
பறிப்பருங்‌ கவந்தன்‌ கைக்குட்‌' படுமுயிர்ப்‌ பதர்த்தம்‌ பாரீர்‌,53 


268, 'தீரிடு துகில ரச்சர்‌, நெருப்பிடு நெஞ்சர்‌' நெக்குப்‌ 
பீரிடு முருவர்‌, தெற்றிப்‌ பிணங்கிடுந்‌ தாளர்‌, பேழ்வாய்‌ 
ஊரிடு பூச லாராய்‌ உளைத்தனர்‌ ஓடி யுற்றார்‌, 
பாரிடு பருவத்‌ தேவர்‌: படுபயப்‌ பனிப்பும்‌ பாரீர்‌. 54 


ப அற்புதம்‌ 
69. 'நன்னக ரதனை நோக்கி நளினக்கை மறித்து நாகர்‌ 
பொன்னக ரிதனை யொக்கும்‌ என்பது புல்லி தம்மா 1 
இன்னக ரண்ட மாள்வான்‌ இருப்பதற்‌ கேதீ' தென்னச்‌ 
சொன்ன மாருதியி னுள்ளம்‌ றோன்றதி சயத்தான்‌ மாய்ந்த ! 55 


270. “வில்லிடைக்‌ கழித்த வாளி மிடலினை வெருவித்‌ தத்தம்‌ 
பல்லிடைக்‌ கிழித்துப்‌ பாயும்‌ கவியினாற்‌ பயனுய்ப்‌ பா'யென்‌ 
றெல்லிடை யிருண்ட மேனி இந்திர சித்தன்‌ கூறும்‌ 
சொல்லிடை வீரற்‌ கேய்ந்த நகைச்சுவை துளும்பு மன்றே, 56 


இரக்கம்‌ 


[வேறு] 


ஏ, “உண்ணீர்‌ வேட்கை மிகவே உயங்கு மெந்தைக்‌ கொருநீ 
கண்ணீர்‌ கொடுபோ யளித்தென்‌ சாவு முரைத்தும்‌ புதல்வன்‌ 
விண்‌ மீ தடைவான்‌ தொழுதான்‌ எனவுமவர்பால்‌ விளம்‌”'பென்‌ 
றெண்ணீர்‌ மையினான்‌ சொல்லே இரக்கத்‌ தகவி னெல்லை, 57 


கைலை 200 அறத்‌ பதத கத ப கடக ரள னன்‌ பயமா பககக நத 


266. சுந்தர. திருவடி தொழுத. 4. 
27, ஆரணிய, கவந்தன்‌, 2. 
368. சுந்தர. பொழிலிறுத்த. 85. 
த்க்‌ சுந்தர. கடல்தாவு, 92. 
271. 


அயோத்தியா, நகர்நீங்கு, 78. 
9 


66 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


[வேறு] 
272. அகத்துள வுணர்ச்சி யாவும்‌ அங்கமோர்‌ ஆடி போல க 
மிகுத்துள குறிகள்‌ கொண்டே வெளியுற விளக்கும்‌; மெய்நீ த்‌ 
தூ 
வகுத்துள மரபின்‌ பெற்றி வருபவை வரைவ ரன்றி 58 
நகைதர இயற்கை நைய நலிவரோ புலவர்‌ நாடி ? 


273. வாலினை யுயர்த்தி யஞ்சி மறுகின மதமா' வென்னே, 
காலினும்‌ விசையிற்‌ பாய்ந்த காலின்மா மதலை” யென்னே, 
கூலமா ருதியின்‌ மாற்பிற்‌ குத்தக்கை குவித்தா” னென்னோ, 59 
கோலமார்‌ சீரை யாரக்‌ குயின்‌ றசித்‌ திரங்க ளாமே. 


உதாரணம்‌: 


1. “மொய்யுறு செவிக டாவி முதுகுற முறைகா றள்ள 
மையுறு விசும்பி னூடு நிமிர்ந்த வாலதிய மஞ்சின்‌ 
மெய்யுறத்‌ தழீஇய மெல்லென்‌ பிடியொடும்‌ வெருவ லனா 
கையுற மரங்கள்‌ சுற்றிப்‌ பிளிறின களிநல்‌ யானை.” (1) 


2.  ““வால்விசைத்‌ துக்கை நிமிர்த்து வாயினையும்‌ 
சிறிதகலம்‌ வகுத்து மானக்‌ 
கால்நிலத்தி னிடையூன்றி யுரநெருக்கிக்‌ 
கழுத்தினையுஞ்‌ சுருக்கிக்‌ காட்டி 
தோள்மயிர்க்‌ குந்தளஞ்‌ சிலிர்ப்ப விசைத்தெழுவா 
னவ்விலங்கை துளங்கிச்‌ சூழ்ந்த 
வேலையிற்புக்‌ கழுந்தியதோர்‌ மரக்கலம்போல்‌ 
சுரித்துலைய விசயத்‌ தோளான்‌,” (2) 
3... “உறுக்கித்தனி யெதிர்நின்றவன்‌ உரத்தில்தன தொளிர்பல்‌ 
லிறுக்கிப்பல நெடுவாய்மடித்‌ தெரிகண்டொறு மிழிய 
மூறுக்கிப்பொறி நிமிரப்பல விரன்மூரிய திசையக்‌ 


குறுக்கிக்கர நெடுந்தோள்புற நிமிரக்கொடு குத்த”: (3) 


[வேறு] 
274. “திசையினை நோக்கும்‌ நின்ற 
தேவரை நோக்கும்‌ வந்த 
வசையினை நோக்கும்‌ கொற்ற 
வாளினை நோக்கும்‌ எதை 


273. அழகு நிறை கவிச்‌ சித்திரங்களாக இப்பாடலில்‌ குறித்த 
மூன்றற்கும்‌ கம்பராமாயண உதாரணமும்‌ ஆசிரியர்‌ எடுத்தி 
எழுதியுள்ளார்‌, 

1. சுந்தர. கடல்‌ தாவு, 5. 

2. யுத்த. மருத்துமலைப்‌. 32. 

3. யுத்த. மூதற்போர்‌ புரி, 181. 
274, யுத்த. அதிகாயன்‌ வதைப்‌, 263. 


மெய்ப்பாட்டு வருணணைப்‌ படலம்‌ 67 


நசையிடைக்‌ கண்டா னென்ன 
நகுமழும்‌ முனியும்‌ நாணும்‌” 
விசையத்‌ தோள்வீரற்‌ செற்ற 
வேறுவே றுணர்ச்சி காண்டிர்‌. 60 


275. “தலையினை நோக்கும்‌ தம்பி 

கொற்றவை தழீஇய பொற்றோள்‌ 

மலையினை நோக்கும்‌ நின்ற 
மாருதி வலியை நோக்கும்‌ 

சிலையினை நோக்கும்‌ தேவர்‌ 
செய்கையை நோக்கும்‌ செய்த 

கொலையினை நோக்கி” ராமன்‌ 
கொளுங்கொளைக்‌ களிப்பும்‌ காண்டிர்‌. 61 


276. “உயிர்ப்புமுன்‌ னுதித்த பின்னர்‌ 
உரோமங்கள்‌ சிலிர்ப்ப வூறி 
வியர்ப்புள தாகக்‌ கண்கள்‌ 
விழித்தன மேனி மெல்ல 
பெயர்த்துவாய்‌ புனல்வந்‌ தூற 
விக்கலும்‌ பிறக்கக்‌” காட்டி 
அயர்த்தல்நீங்‌ கனுமன்‌ தேற்றம்‌ 
இயற்கையோ டணுகக்‌ காண்டிர்‌. 62 
277 


தீதியல்‌ வாழ்க்கைச்‌ சேர்க்கைத்‌ 

திருவிலி சூழ்ச்சி யாலம்‌ 

மாதினைக்‌ கொணர்ந்து மன்னர்‌ 
அமர்க்களம்‌ மடிந்தா ரென்ன 

ஓதிக்காட்‌ டுறலு மன்னாள்‌ 
உயிர்பதைத்‌ துடன்வீழ்‌ துன்ப 

ஓதத்தின்‌ திரைமொத்‌ துண்டே 
உடைந்துழன்‌ றுலைதல்‌ காண்டிர்‌. 63 


உதாரணம்‌ 
1. “அடித்தாள்‌ முலைமேல்‌ வயிறலைத்தாள்‌ 
அழுதாள்‌ தொழுதா ளனல்வீழ்ந்த 
கொடித்தா னென்ன மெய்சுருண்டாள்‌ 
கொதித்தாள்‌ பதைத்தாள்‌ குலைவுற்றாள்‌ 
அண்மை லட டட ட டட ட ப பெ ப ப யா்‌ 
275. யுத்த, இந்திரசித்தன்‌ வதைப்‌. 66. 
யுத்த, மருத்துமலைப்‌. 12. 
கச இந்திரசித்தன்‌ விட்ட பிரமாத்திரத்தால்‌ இராமன்‌ முதலியோ 
ரும்‌ குரங்குப்‌ படைகளும்‌ மாண்டார்‌ போல்‌ வீழ்ந்து கிடந்த 
போர்க்களத்தைச்‌ சீதைக்கு அரக்கர்‌ மகளிர்‌ காட்டியபோது 
அவள்‌ உற்ற துன்பம்‌ இங்குச்‌ சுட்டிக்‌ காட்டப்படுகிறது. 


68 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


துடித்தாள்‌ மின்போ லுயிர்கரப்பச்‌ 
சோர்ந்தாள்‌ சுழன்றாள்‌ துள்ளினாள்‌ 
குடித்தாள்‌ துயரை உயிரோடுங்‌ 


ன 4 
குழைத்தாள்‌ உழைத்தாள்‌ குயிலன்னாள்‌. (4) 


2. “விழுந்தாள்‌ புரண்டாள்‌ உடல்முழுதும்‌ 
வெயர்த்தாள்‌ உயிர்த்தாள்‌ வெதும்பினாள்‌ 
எழுந்தாள்‌ இருந்தாள்‌ மலர்க்கரத்தை 
நெரித்தாள்‌ சிரித்தா ளேங்கினாள்‌ 
கொழுந்தா வென்றா ளயோத்தியர்தம்‌ 
கோவே யென்று ளெவ்வுலகும்‌ 
தொழுந்தாளர சேயோ வென்றாள்‌ 


5 
சோர்ந்தா ளரற்றத்‌ தொடங்கினாள்‌.” (5) 


7. சொல்‌, நடை வனப்புப்‌ படலம்‌ 


கலிவிருத்தம்‌ 
278. வில்லெ டுத்துமி ளிர்மணிக்‌ கோவையோ ? 
மல்லெ டுத்தபூ மாரியோ? வேரியோ ? 
பல்லவப்‌ பரப்போ ? பண்ணின்‌ மாலையோ ? 
சொல்லெ டுத்துத்‌ தொடுத்த தொடையலே. 
உதாரணம்‌ 
*வெய்யோனொளி தன் மேனியின்‌ 
விரிசோதியின்‌ மறையப்‌ 
பொய்யோவெனு மிடையாளொடும்‌ 
இளையானொடும்‌ போனான்‌ 
மையோ மரகதமோ மறி 
கடலோ மழைமுகிலோ 
ஐயோஇவன்‌ வடிவென்பதோ 
ரழியாவழ குடையான்‌. 


279. மேல சந்தம்‌ மணந்தரு மின்பவாய்‌ 
கால சந்த கடுநடை யில்லவாய்‌ 
நாலு சந்தத்‌ தியற்றிய நாற்கவி 2 
சாலு மென்மையி னான்மனஞ்‌ சாயுமே. 

1, யுத்த. சீதை களம்‌ காண்‌. 8. 
2. யுத்த. சீதை களம்‌ காண்‌. 9. 

278. i அயோத்தியா. கங்கைப்‌, 1. 

279. கடுநடை யில்லாதனவாய்‌ கம்பன்‌ பாடிய நான்குவ ப்ள 
சந்தக்‌ கவிகளை இப்பாடல்‌ குறிப்பிடுகிறது. அத்தர்‌ 
சந்தங்களுக்கு ஏற்புடைய கம்பன்‌ கவிகளும்‌ உதாரண ம 
எடுத்துத்‌ தரப்பட்டுள்ளன. 

‘1 


(6) 


கையான 


சொல்‌, நடை வனப்புப்‌ படலம்‌ 69 


உதாரணம்‌ 


1. “நந்த நந்த வனங்களில்‌ நாண்மலர்‌ 
கந்த முந்திய கற்பகக்‌ காவினின்‌ 
அந்தர்‌ வந்தென அந்திதன்‌ கைதர 
மந்த மந்த மணந்தது வாடையே.” (7) 


2. “மந்தார முந்து மகரந்த மணந்த வாடை 
செந்தா மரைவாண்‌ முகத்திற்‌ செறிவேர்‌ சிதைப்ப 
தந்தா முலகத்திடை விஞ்சையர்‌ பாணி தள்ளும்‌ 
கந்தார வீணைக்‌ களிசெஞ்‌ செவிக்காது நுங்க.” (8) 


3. “பஞ்சியொளிர்‌ விஞ்சுகுளிர்‌ பல்லவ மனுங்கச்‌ 
செஞ்செவிய கஞ்சநிமிர்‌ சீறடி யளாகி 
அஞ்சொலிள மஞ்ஞையென அன்னமென மின்னும்‌ 
வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள்‌ வந்தாள்‌.” (9) 


4. “வங்கியம்பல தேன்‌ விளம்பின 

வாணி முந்தின பாணியின்‌ 

பங்கியம்பர மெங்கும்‌ விம்மின 
பம்பை பம்மினப்‌ பல்வகை 

பொங்கியம்‌ பலவுங்‌ கறங்கின 
நூபு ரங்கள்‌ புலம்பவெண்‌ 

சங்கியம்பின கொம்ப லம்பின 
சாம கீதம்‌ நிரம்பவே.” (10) 


[வேறு] 
வஞ்சி விருத்தம்‌ 
280. காவரூங்‌ கடிகான்‌ வருந்தடப்‌ 
பூவருமணம்‌ பொலித லோவென 
மேவருங்கவி வாணர்‌ நாவரும்‌ 
பாவரும்வணம்‌ பரிம ளிப்பதே. 3 


நெடில்‌ வண்ணம்‌ 
281. ஊடுலாவுநீர்‌ ஓடை யோவெறி 
மாடுலாமகிழ்‌ வாடை யோஷளிச்‌ 
சேடுலாங்கதிர்க்‌ காலி னரமோ 
நீடுலாவுசீர்ச்‌ தடு பாவரோ ! ந்‌ 
கவ்‌ ப்பட்ட படட ட பப பப ப்ப பப பபப ட் பப விட்ட் ப பப்ப வவப்பிப்படப்ப்ட்டட் பம்‌ 
2. சுந்தர. கடல்தாவு. 74, 
3. ஆரணிய சூர்ப்பணகைப்‌-31 
4. அயோத்தியா, கைகேயி சூழ்வினைப்‌, 64. 


280. பாவின்‌ மணமும்‌ ஒழுக்கும்‌. 


70. கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 
உதாரணம்‌ 


[வேறு] 
1, “பாரு மேடாதுநீ டாதெனும்‌ பாலதே 
சுரு மேடாதுகூ டாதரோ சூரியன்‌ 
தேரு மோடாதுமா மாகமீ தேரினேர்‌ 
காரு மோடாதுநீள்‌ காலுமோ டாதரோ,” (11) 


2. *ஆயமா னாகர்தா மாழியா னேயலால்‌ 
காயமா னாயினான்‌ யாவனே காவலா 
நீயமா னேர்தியா னேருமா ரீசனார்‌ 
- (12) 
மாயமா னாயினான்‌ மாயமா னாயினான்‌ . 


3. “நாணுலாவு மேருவொடு நாணுலாவு பாணியும்‌ 
தூணுலாவு தோளும்‌ வாளி யூடுலாவு தூணியும்‌ 
வாணிலாவி னூலுலாவு மாலைமார்பு மீளவும்‌ 3 
காணலாகு மாயின்‌ ஆவி காணலாகு மேகொலாம்‌. (13) 


4. “நீடுநாக மூடுமேக மோட நீரு மோடநேர்‌ 
ஆடுநாக மோட மான யானையோட வாளிபோம்‌ 
மாடுநாக நீடுசாரல்‌ வாளையோடும்‌ வாவியூ 
டோடுநாக மோடவேங்கை யோடும்யூகம்‌ ஓடவே.” (14) 


5. ““தெவ்விரா வகைநெடுஞ்‌ சிகைவிரா மழுவினான்‌ 
அவ்விரா மனையுமா வலிதொலைத்‌ தருளினான்‌ 
இவ்விரா கவன்‌ வெகுண்‌ டெழுமிரா வனையனாம்‌ 
வெவ்விரா தனையிரா வகைதுடைத்‌ தருளினான்‌.”” (15) 


குறில்‌ வண்ணம்‌ 

282, வெறிய தொங்கலுக்‌ குரிய தென்னென 

நறிய நன்மலர்ச்‌ செறிவு நண்ணிய 

குறிலெ டுத்தடுத்‌ துத்தொ டுத்திசை 5 

பெறுவர்‌ குற்றிசைப்‌ பெற்றி முற்றுற. 
oO ப்பட்ட பப்ப ப்ப ப பபபபப்ப்பப்பப்வமைை 
281. பால. தாடகைவதைப்‌, 9, 
, கிட்கிந்தா. நட்புக்‌ கோட்‌, 11 
பால. கார்முகப்‌, 47 
. கிட்கிந்தா வாலிவதைப்‌. 4. 


- கிட்கிந்தா. நட்புக்கோட்‌, 9, 


ரஷ வே மவ 


282. குற்றெழுத்து இசையால்‌ வந்த பாட்வெகை. 


சொல்‌, நடை வனப்புப்‌ படலம்‌ 71 


உதாரணம்‌ 
1. குரவங்‌ குவிகோங்‌ கலர்கொம்‌ பினொடும்‌ 
இரவங்‌ கணுறும்‌ பொழுதே கினரால்‌ 
சரபங்‌ கனிருந்‌ துதவங்‌ கருதும்‌ 
மரவங்‌ கிளர்கோங்‌ கொளிர்வா சவனம்‌.” (16) 


2. தகவுமிகு தவமுமிவை தழுவவுயர்‌ கொழுநர்‌ 
முகமுமவ ரருளும்நுகர்‌ கிலர்க டுயர்முடுக 
அகவுமிள மயில்களுயி ரலசியன வனையார்‌ 
மகவுமுலை வருடவிள மகளிர்க டுயின்றார்‌. (17) 


3. “விளிம்பு தெற்றி முற்றுவித்து வெள்ளிகட்டி யுள்ளுறப்‌ 
பளிங்குபொற்‌ றலத்தகட்‌ டடுத்துறப்‌ படுத்தலின்‌ 
தளிந்தகற்‌ றலத்தோடச்‌ சலத்தினைத்‌ தனித்துறத்‌ 
தெளிந்து ணர்த்து கிற்றுமென்றல்‌ தேவராலு மாவதே.'” (18) 


அகைப்பு வண்ணம்‌ 


283, சித்தி ரத்தொடு சேர கைப்பென 
வைத்த வண்ணமும்‌ மன்னெ டில்குறில்‌ 
ஒத்த வண்ணமா யோங்க டிக்குளே 
உற்ற வோசைசீ ரிற்ற வோசையே. 


உதாரணம்‌ 
1, “மரகந்தமும்‌ மகரந்தமு மளகந்தரு மதியின்‌ 
பாகந்தரு நுதலாளொடு பவழந்தரு மிதழான்‌ 
மேகந்தனி வருகின்றது மின்னோடென மிளிர்பூண்‌ 
நாகந்தனி வருகின்‌ றது பிடியோடென நடவா."” (19) 


2. “வந்தெங்‌ கும்தன்‌ னுயிரே யோபிறி தொன்றோ 
கந்தந்‌ துன்றும்‌ சோர்குழல்‌ காணார்‌ கலைபேணார்‌ 
அந்தந்‌ தோறு மற்றுகு முத்து மவைபாரார்‌ 
சிந்துஞ்‌ சந்தத்‌ தேமலர்‌ நாடித்‌ திரிவாரும்‌.”* (20) 

“அந்தமா மதிற்புறத்‌ தகத்தெழுந்‌ தலர்ந்த நீள்‌ 
கந்தநாறு பங்கயத்த கானமான மாதரார்‌ 
மூந்துவாண்‌ முகங்களுக்‌ குடைந்துபோன மொய்ம்பெலாம்‌ 
வந்துபோர்‌ மலைக்கமா மதில்வளைத்தல்‌ மானுமே.” (21) 
த்ர ட ப ப்பு வப ப ப பப்ட்ட்ட்ட் பப்படம்‌ 
1. ஆரணிய, சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு. 1. 
2. அயோத்தியா. தைலம்‌ ஆட்டு. 15. 
ந 3. பால. நகரப்‌. 20. 
3. நெடிலும்‌ குறிலுமாக ஓரடியில்‌ அமைந்தெழும்‌ ஓசை நயம்‌. 
1. அயோத்தியா, கங்கைப்‌. 4. 
2. பால, பூக்கொய்‌, 29. 
3. பால, நகரப்‌. 16. 


72 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


வல்லிசை மெல்லிசை இயைபு வண்ணங்கள்‌ 
284, வல்லி சைகொடு மலியு வண்ணமும்‌ 
மெல்லி சையொடு மெலியு வண்ணமும்‌ 
எல்லி சைக்கிடை இயைபு வண்ண மும்‌ 
நல்லி சைஞரின்‌ நாவின்‌ மேவுமே. 


வல்லிசை வண்ணம்‌ 
285. கரட்டுப்‌ பொற்றை முரட்ட தர்க்கற்‌ 
றுறட்டிற்‌ பட்டு வெருட்டி விட்ட 
பறட்டைக்‌ காற்சா டுருட்ட ரற்ற 
லிரட்டி சைசெவி டாக்கும்‌ வல்லிசை. 


உதாரணம்‌ 


1. இறைக்கடை துடித்தபுரு வத்தளெயி றென்னும்‌ 
பிறைக்கடை பிறக்கிட மடித்தபில வாயள்‌ 
மறக்கடை யரக்கிவட வைக்கன லிரண்டாய்‌ 


நிறைக்கடல்‌ முளைத்தென நெருப்பெழ விழித்தாள்‌.” 


2, “எட்டோ டெட்டுமத மாகரி யிரட்டி அரிமா 
வட்ட வெங்கண்வரை யாளிபதி னாறு வகையில்‌ 
கிட்ட விட்டிடை கிடந்தன செறிந்த வொருகை 


தொட்ட முத்தலை யயிற்றொ கைமிடற்‌ கழுவொடே."” 


மெல்லிசை வண்ணம்‌ 
286, பழுவம்‌ வாய்கெழு பாசி பாசிலை 
தழுவு தண்டலை சாய ஓய்வொடு 
நழுவு மோடைநல்‌ லோசை மூசலே 
இழுகு மெல்லியத்‌ தின்ப மென்பரால்‌. 


உதாரணம்‌ 


1. “செங்க ணங்க வரவின்‌ பொருவில்‌ செம்மணி விராய்‌ 


வெங்க ணங்க வலயங்‌ களும்வி லங்க இரவி 
சங்க ணங்கிய சலஞ்சலம்‌ அலம்பு தவளக்‌ 
கங்க ணங்களு மிலங்கிய கரம்பி றழவே.”' 


(22) 


(23) 


(24) 


rt டர ras Don os அட்ட ni வ ம்ப அப பக 


284, வல்லிசை வண்ணம்‌, மெல்லிசை வண்ணம்‌, இலை 


வண்ணம்‌ என்னும்‌ நல்லிசைகள்‌ அமைந்த பாங்கு 


தல்‌. 


285. வல்லிசை இரட்டிவரும்‌ ஓசைநயம்‌ குறிப்பித்தவாறு. 


1. பால. தாடகை வதைப்‌. 31. i 
2. ஆரணிய. விராதன்‌ வதைப்‌. 5. 

286. இழுகிய மெல்லோசை இன்பம்‌ எடுத்துரைத்தல்‌. 
1. ஆரணிய, விராதன்‌ வதைப்‌. 15, 


ட இயைபு 
தெரிவித்‌ 


சொல்‌, நடை வனப்புப்‌ படலம்‌ 


2. “விரிந்தன நரந்தமுதல்‌ வெண்மலர்‌ வளாகத்‌ 
துரிஞ்சவரு தென்றலுயி ரின்புடை யுலாவ 
சொரிந்தன கருங்கண்வரு துள்ளிதரு வெள்ளம்‌ 
எரிந்தன பிரிந்தவர்தம்‌ எஞ்சுதலில்‌ நெஞ்சம்‌.” 


73 


(25) 


9... “சுவண வண்ணனொடு கண்ணனுறை தோளன்‌ விசைதோய்‌ 


அவண விண்ணிடை நிமிர்ந்து படர்கின்ற வனறம்‌ 
சிவண தன்னசிறை முன்னவரோ டேகு செலவத்‌ 


துவண னென்னும்நெடு மன்னவனு மொத்த னனரோ. 


ஏந்தல்‌ வண்ணம்‌ 
287. ஏய்ந்த சொற்கள்‌ இருவிதப்‌ பொருள்‌ 
ஏந்து மாறெதி ராய்ந்த சைப்பதே 
எந்தல்‌ வண்ணம்‌ ஈதாக்கி னார்க்‌ கொரு 
ஏந்தல்‌ நங்கவி வேந்த னென்பவே. 


உதாரணம்‌ 
த [வேறு] 

88. “கோடி யென்றனன்‌ உள்ளமுங்‌ கோடிய கொடியாள்‌" 
“ஓடுயிரொடு உடையெலா முடையுமா வென்றாள்‌” 
“வேடுமன்பினில்‌ விலங்கினேன்‌ விலங்கெனப்‌ பட்டே” 

பீடுடைமடக்‌ கெத்தனை இவ்வணம்‌ பிணித்தான்‌. 


289 “ஆர வாரத்தி னோடு மருவியே 
ஆர வாரத்தி னோடு மருவியே” 
ஆர வாரத்‌ தளையோ டரும்பொருள்‌ 
ஆர வாரத்‌ தடியி லணிந்துளார்‌? 


290 “ஆறு சேர்வன மாவரை யாடுமே 
ஆறு சேர்வன மாவரை யாடுமே”” 
கூறு செய்திடக்‌ கூடிம்‌ மடக்கினுக்‌ 
கூறு செய்திடங்‌ கூடினு மாவதென்‌? 

யமகம்‌ 

291 “இரும்பு சிக்கு மருந்தென எஃகினோ 
டிரும்ப சிக்கு மருந்து மெயிற்றினான்‌” 
வரும்ப தத்துணை வைக்குமெ மகமே 
வரும்ப தத்துணை வைக்குமெ மகமே. 


” (26) 


10 


11 


12 


38 


14 


2, கிட்கிந்தா. நட்புக்கோட்‌. 9. 
3. சுந்தர. ஊர்தேடு. 163. 


287, இயைந்த சொற்கள்‌ இருவிதப்‌ பொருள்படுமாறு அமையும்‌ 


ஏந்தல்‌ வண்ணம்‌ எடுத்துரைத்தல்‌. 


291. யமகமும்‌ உளம்பதியும்‌ வகையில்‌ அமைந்துள்ள பாங்கு. 


யுத்த. கும்பகருணன்‌ வதைப்‌. 64. 
10 


74 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 
உதாரணம்‌ 
“அப்பு மாரி யழுந்திய மார்பைத்தன்‌ 
னப்பு மாரி யழுதிழி யாக்கையின்‌ 
அப்பு மாரி னணைக்கு மரற்றுமால்‌ . 


27 
அப்பு மானுற்ற தியாவ ருற்றாுரரோ!”” (27) 


செழும்‌ பொருள்‌-தொடர்‌ 


[வேறு] 
“காட்டாதன காட்டிய தாதை'*யெனத்‌ 
தீட்டாதன வாய செழும்பொருளைப்‌ 
பாட்டான்‌ மறைகிற்பவர்‌ பாவலரே 15 
மாட்டாதவ ரேன்கவி மாட்டுறலே? 


292 


293. “சிரித்த பங்கய” மாஞ்செப்பின்‌ செப்பினை 
விரித்து ரைப்பது வீணென லாவதே; 
வரித்த முத்தொடு மாமணி கொண்டுசிங்‌ 


16 
கரித்த மாளிகை ஒளிகாணா ரெவர்‌? 


294. “கரும்பை யுஞ்சுவை கைப்பித்த சொல்லியர்‌ 
“அரம்பை யுமடி மைகொளுஞ்‌ சாயலர்‌” 
“இரும்பை யுங்கசி வித்த வியல்பினர்‌' 


7 
விரும்ப வேய்தொடர்‌ இன்னணம்‌ எத்தனை ? ட்‌ 


295. “தையல்‌ சிற்றிடை யாளொரு தாழ்குழல்‌”” 
“மைத வழ்ந்த கருங்கணோர்‌ வாணுதல்‌?” 
“நையும்‌ நொய்ய மருங்குலோர்‌ நங்கை””யென்‌ 18 
றெய்தெ ழிற்றொடர்‌ இயற்றிய தெத்தனை? 
296. குருதி வாளெனும்‌ செவ்வரி கட்குயில்‌”* 
*ஒருவில்‌ பெண்மை யுடலினுக்‌ கோருயிர்‌' 
“தெரிவை மார்க்கொரு கட்டளை யாந்திரு” 19 
அரிவை யர்க்குப்பே ரெத்தனை யள்ளினன்‌? 


297. “குவளை யினெழில்‌ வேலின்‌ கொடுமைகார்‌ 
திவளு மஞ்சனஞ்‌ சேர்தரத்‌ தீட்டிய 
தவள வாணகை தாங்கு தடங்கண்ளர்‌ 20 
இவரச்‌ சொற்றொட ரெத்தனை ஏந்தினன்‌? 

க்‌ ட க ட பட னர ர 
யுத்த, இராவணன்‌ சோகப்‌. 31. 

293. அயோத்தியா. கைகேயி தழ்வினைப்‌. 54, 

294. பொருள்பொதி சொற்றொடர்‌ வளம்‌, 

295. பால. உலாவியற்‌. 20, 23, 36. 

296. அயோத்தியா. சித்திரகூடப்‌. 3, 14, 33. 

297. அயோத்தியா. கைகேயி சூழ்வினைப்‌, 74. 


சொல்‌, நடை வனப்புப்‌ படலம்‌ 75 
298, “உமைக்கு நாதனோ டோங்கு புள்ளூர்தியும்‌ 
இமைப்பில்‌ நாட்டங்க ளெட்டுடை யானு” மென்‌ 
றமைபோ லண்ட மழித்தளித்‌ தாக்குவார்‌ 
அமைக்க வந்த அருந்தொடர்‌ எத்தனை? 21 


299. “செயிர்ப்‌ பினுமெழில்‌ செய்யுந்‌ திருமுகம்‌” 
“முயற்க றைபயி லாத மதிமுகம்‌” 
வியக்க லாம்விதத்‌ தின்னன போற்றொடர்‌ 
மயக்க லாயின மட்டில்‌ வருபவோ? 22 


[வேறு] 
“நஞ்சு தட்டுரு வுற்றிடை நடத்தல்‌” 
“பஞ்சி மென்றழைப்‌ பதந்தரும்‌ பாவை” 
“துஞ்சல்‌ செய்யவோ தோள்தினும்‌ சோம்பு” 
எஞ்ச லிற்றொடர்‌ எத்தனை தந்தான்‌? 24 


300, 


901. 'கருநெ ருப்பிடை யெழுந்தவெண்‌ ணெருப்பு 
“அரக்கர்‌ கான்சுட முளைகற்பின்‌ கனலி” 
“விருப்ப வெங்களி விழிக்கொரு விழவு” 
ஜிருப்புக இங்ஙன்‌ செப்பினன்‌ சிலவோ? 24 


802. தாய ரற்பரி சேடியர்‌” 'பள்ளம்‌ 
பாய்நன்‌ னீரினர்‌' 'பஞ்சின்றிப்‌ பழுத்த 
தூய காலினர்‌' குளம்‌ தூவா நளினம்‌” 
ஏய்மு கத்தியர்‌ இயம்பினன்‌ சிலரோ? 25 


[வேறு] 

303, “அரம்பையர்‌ விஞ்சை நாட்‌ டளகவல்லியர்‌ 

தரம்பினு மினியசொல்‌ நாக நாடியர்‌ 

கரும்பியல்‌ சித்தியர்‌ இயக்கர்‌ கன்னியர்‌” 

வரம்பறு சும்மைநல்‌ லார்சொல்‌ லாறரோ/ 26 
504. இன்னணங்‌ கூறிய இவரைப்‌ பின்னரும்‌, 

“பொன்னகர்‌ மடந்தையர்‌ விஞ்சைப்‌ பூவையர்‌ 
பன்னக வனிதையர்‌ இயக்கர்‌ பாவையர்‌” 
என்னவே ஜெருவண மிசைத்தல்‌ மேயினன்‌. 27 


ல ப 5 ல 
298, அமோத்தியா. மந்தரை சூழ்ச்சிப்‌. 29. 

யுத்த. ஒற்றுக்‌ கேள்விப்‌, 20. 

301. பால, மிதிலைக்‌ காட்சி, 76. 

902. பால. மிதிலைக்‌ காட்சி. 81. 

303. சுந்தர. பிணிவீட்டு. 16. 

சுந்தர, ஊர்தேடு. 49. 


76 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


[வேறு] 
305. “நீண்டு குழன்று நெய்த்‌ திருண்டு 
நெறிந்து செறிந்து நெடுநீலம்‌ 
பூண்டு புரிந்து சரிந்துகடை 
சுருண்டு புகையு நறும்பூவும்‌ 
வேண்டு மல்ல வெனத்தெய்வ 
வெறியே கமழும்‌ நறுங்குஞ்சி?' 
ஈண்டிவ்‌ வாறு எடுத்தோத 


இயலா தோபே ரெழிலம்மா! 28 


மாதர்‌ வனப்பு 


[வேறு] 
306. “வாளை தாவுறா வாலியந்‌ தடத்தினும்‌ வாயா 
நாளந்‌ தாங்குறா நகையின்முத்‌ தொளிநல்குமென்ன 
வாள ரத்தவேல்‌ வண்டொடு கெண்டைகள்‌ மயங்கச்‌ 
சாள ரத்தினும்‌ பூத்ததா மரைமலர்‌” தந்தான்‌. 


[வேறு] 

307. மழையினை நீல மூட்டி வாசமும்‌ புகையு மாட்டி . 
உழையுழைச்‌ சுருட்டி மென்பூ குவித்திடைக்‌ கிடையூ றென்னா 
பிழையுடை விதியார்‌ செய்த பெருங்குழற்‌ கருங்கட்‌ வக்‌ 
இழையணி மகளிர்‌ கூந்தல்‌'”எழில்செயும்‌ வளனும்‌ எண்ணீர்‌. 


308. தேனிடைக்‌ கரும்பிற்‌ பாலி லமுதினிற்‌ கிளவி தேடி 
மானிடைக்‌ கயலின்‌ வாளின்‌ மலரிடை நயனம்‌ வாங்கி 
மேனடை யனைய மற்று நல்வழி நல்க வேண்டி 
வானுடை யண்ணல்‌ செய்த” வனப்‌ பொரு வனப்போ 
[வென்னப்‌--34 


29 


909. “பண்களாற்‌ கிளவி செய்து பவளத்தா லதர மாக்கிப்‌ 
பெண்களா னார்க்கு ணல்ல உறுப்பெலாம்‌ பெருக்கி நீட்ட |, 
எண்களா லளவா மானக்‌ குணந்தொகுத்‌ தியற்றிக்‌ கண்டார்‌ 
கண்கொளா வனப்பைத்‌ தட்டும்‌ கவித்திறக்‌ காழ்ப்பும்காணீர்‌. 

940. “ஆலையின்‌ மலையின்‌ சாரல்‌ முழையினில்‌ லமுத வாரிச்‌ 
சோலையிற்‌ றுவச ரில்லிற்‌ சோனக மனையிற்‌ றூய ள்‌ 
வேலையிற்‌ கொளவொண் ணாதவேற்கனாள்‌ குமுதச்‌ தை. 
வாலெற்யி நூறு தீந்தேன்‌” எனப்பல வகைத்தேன்‌ தந்தான்‌. 9 


905. சுந்தர. உருக்காட்டு. 57, 
306, அயோத்தியா. மந்திரப்‌, 53 
907. யுத்த. நாகபாசப்‌, 282, 
308. யுத்த. நாகபாசப்‌, 283, 
909, யுத்த, மாயாசனகப்‌. 7. 
310. சுந்தர. ஊர்‌ தேடு, 112, 


311. 


912, 


313. 


314. 


315. 


சொல்‌, நடை வனப்புப்‌ படலம்‌ 77 


“பூமழை புகழத்தக்க புனன்மழை புதுமென்‌ சுண்ணம்‌ 
தூமழை தரளப்பந்தி சொரிமழை தோகைநல்லார்‌ 
தாமிழை நெரியத்‌ தூளாய்த்‌ தகர்பொனின்‌ மழையே யின்ன 
மாமழை மயங்கும்‌ வீதி” எனப்பல மழையுந்‌ தந்தான்‌. 94 


“நஞ்சினுங்‌ கொடிய நாட்டம்‌ அமுதினும்‌ நயந்து நோக்கல்‌” 
வஞ்சிபோல்‌ மருங்கு லாரிற்‌ சிலர்தரும்‌ வழக்க மென்றே” 
அஞ்சொலை யமுதிற்கொண்ட அகலிகை கதையாற்‌ காட்டி 
நெஞ்சினால்‌ பிழையாள்‌ கற்பி னெறியையுங்‌ காத்துத்‌ தந்தான்‌. 


முரண்‌ தொடை 


[வேறு] 


உலையு முள்ளத்துச்‌ சூர்ப்ப ணகையுரை 

“கலையு வாமதி' யாதிய நாற்கவி 

மிலைமு ரண்தொடை வீறு மிறைக்கவிக்‌ 

கிலையென்‌ றீங்கெடுத்‌ தாளுதல்‌ வேண்டுமோ? 36 


[வேறு] 


“நொய்ய கழுத்தி னணேநுன்‌ 
மகற்கு காப்பினாணெ” னலும்‌, 
“தையல்‌ கடனின்‌ றெடுத்தவனைத்‌ 
தயிலக்‌ கடலுய்த்‌' தாரெனலும்‌, 
*வெய்ய தாம்வெற்ற ரசெய்தி 
வீட்டர செற்கீய்ந்தா' னெனலும்‌, 
செய்யத்‌ தொடுத்த சொற்றொடரே 
சிறப்பு நிரப்பு முரண்தொடையே. 97 


[வேறு] 
*வெளுப்பன கறுப்ப வான 
வேற்கணா ளொருத்தி யுள்ளம்‌ 
குளிர்ப்பொடு காண வந்தாள்‌ 
வெதுப்பொடு மீண்டா' ளென்றும்‌ 


அயோத்தியா, மந்தரை தழ்ச்சிப்‌. 44 
பால. பூக்கொய்‌, 7. 

மூரண்தொடை அமைந்த கவிகள்‌. 
ஆரணிய, சூர்ப்பணகைப்‌. 74, 75, 76, 77. 
சிறப்பு நிரம்பிய முரண்தொடை. ! 
அயோத்தியா. நகர்‌ நீங்கு, 47. 
அயோத்தியா, தைலம்‌ ஆட்டு, 75. 


78 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


*களிப்‌ பொடு கடைகள்‌ தோறும்‌ 
கருங்கடல்‌ கடந்த காலால்‌ 
பொழிலிற்‌ பூ வாவிச்‌ செல்லும்‌ 
பொறிவண்டிற்‌ போஞுனென்றும்‌, 38 


316. *மக்களி லொருவன்‌ கொல்ல 

மாள்பவன்‌ வான மேரு 

உக்கிட அணுவொன்‌ நோடி 
உதைத்தது போலு மென்றும்‌, 

“அக்கிட அஞ்சி னேனச்‌ 
சீதையென்‌ றமிழ்தாற்‌ செய்த 

நக்கிடு நஞ்சால்‌ வேந்தன்‌ 39 
நாளையித்‌ தகையனென்றும்‌, 


317. 'கலந்தவர்க்‌ கினிய தாய 

கள்ளுமாய்‌ பிரிந்து போந்தே 

உலந்தவர்க்‌ குயிரை யுண்ணும்‌ 
விடமுமாம்‌ நிலவே'யென்றும்‌, 

*கலந்தரு கடலிற்‌ கான 
பெருமையுங்‌ கடிவில்‌ தாங்கும்‌ 

நிலந்தரு சிறிய மாந்தர்‌ 40 
நீர்மையுங்‌ காண்பீ£ரென்றும்‌, 


318. “விடனெக்குங்‌ கொடிய நோக்கி 
னமூதொக்குஞ்‌ சொல்லா” ரென்றும்‌, 
“மடனொக்கு மடவாள்‌ காலின்‌ 
வந்துகைப்‌ போனா'ளென்றும்‌, 
கொடுந்துயர்க்‌ கடலை நீந்திக்‌ 
கோடுகண்‌ டவனும்‌ பின்னர்க்‌ 
கடுங்களிக்‌ கரையி லாத 


ப்‌ க தம di 
கடலுளாழ்ந்‌ தனனே” என்றும்‌, 


319. “வீங்கினள்‌ மெலிந்தரள்‌ மேனி 
குளிர்ந்தனள்‌ வெதுப்பினாலே 
ஏங்கினள்‌ உயிர்த்தாள்‌ சீதை 
எய்திய தென்னோ' வென்றும்‌, 
“தீங்குசெய்‌ மாகால்‌ சீறச்‌ 
சிறுதென்றல்‌ வந்த” தென்றும்‌ 
வீங்கிய துன்பத்‌ தோடும்‌ 
5 ட்ப 42 
உவகைமே வுளத்தா' னென்றும்‌, 
a 
317. பால. உண்டாட்டு. 2, 
318. பால, கடிமணப்‌. 37, 
319. யுத்த, மாயாசனகப்‌, 84. 


புலமைத்திறன்‌ படலம்‌ 79 


920. “பொருப்புவில்‌ லிறுத்தாய்‌ நீயிக்‌ 

கருப்புவில்‌ விறுத்தி' யென்றும்‌, 

“பருப்பதம்‌ போல்வீர்‌ மாரித்‌ 
துளியிடைப்‌ படர்வீ'ரென்றும்‌, 

“விருப்புற விடத்தை விண்ணின்‌ 
அமுதாய்வேண்‌ டினனே' யென்றும்‌, 

திருப்புகச்‌ செப்ப லெல்லாம்‌ 
மூரண்தொடைச்‌ செப்ப மாமே. 43 


8. புலமைத்திறன்‌ படலம்‌ 
321, மேதகு கவிஞராம்‌ விலையின்‌ மாட்சியர்‌ 
மீதுசெல்‌ லாட்சியின்‌ மிகைவி ரும்பினார்‌ 
போதினிற்‌ ருதளை புள்ளி வண்டென 
யாதுள நூற்கலை யாவுந்‌ தேர்வரால்‌. 1 
322, சங்கிதம்‌' சோதிடம்‌” சமயம்‌” தத்துவம்‌“ 
இங்கித எழிற்கலை பரதம்‌? சிற்பஞ்‌£சீர்‌ 
தங்குதர்‌ மம்‌," சமம்‌ தந்த தந்திரம்‌” 
துங்கிய மதியிந்‌ நூல்‌ நுணித்துக்‌ காட்டுமே. 2 
உதாரணம்‌ 


1. (அ) “நச்செனக்‌ கொடிய நாகக்‌ கள்ளொடு குருதி நக்கிப்‌ 


பிச்சரிற்‌ பிதற்றி யல்குல்‌ பூந்துகில்‌ கலாபம்‌ பீறிக்‌ 
குச்சரித்‌ திறத்தி னோசை களங்கொளக்‌ குழுக்‌ கொண்‌ 

்‌ [டீண்டிச்‌ 
சச்சரிப்‌ பாணி கொட்டி நிறைதடு மாறு வாரும்‌.” (27) 


(ஆ) “தந்திரி நெறியிற்‌ றாக்குறு கருவி 

தூக்கின ரெழு விதச்‌ சதியின்‌ 

முந்துறு குணி லோ டியைவுறு குறட்டிற்‌ 
சில்லரிப்‌ பாண்டிலின்‌ முறையின்‌ 

மந்திர கீதத்‌ திசைப்பதம்‌ தொடர 
வகையுறு கட்டளை வழாமல்‌ 

அந்தர வானத்‌ தரம்பையர்‌ கரும்பிற்‌ 
பாடலார்‌ அருகுவந்‌ தகவ.” (28) 


ப ல்‌ கக வனர அபக வலப்பக்க மகப்‌ க அலகாக ககம பன கம்ம 


920. பால, உலாவியற்‌. 22. 
22, சங்கீதம்‌, சோதிடம்‌ முதலியனவெல்லாம்‌ கம்பன்‌ காவியமும்‌ 
காட்டும்‌. சங்கிதம்‌-சங்கீதம்‌ என்பதன்‌ குறுக்கல்‌ விகாரம்‌. 

3. (௮) சுந்தர. ஊர்தேடு. 189, 
(ஆ) சுந்தர. காட்சிப்‌, 90. 


80 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


- “முத்தினின்‌ முழுநில வெறிப்ப மொய்ம்மணிப்‌ 


பத்தியி னினவெயில்‌ பரப்ப நீலத்தின்‌ 


தொத்தின மிருள்வரத்‌ தூண்டச்‌ சோதிட 
வித்தகர்‌ விரித்தநா ளொத்த வீதியே,” 


(29) 


- “பொருவரிய சமயங்கள்‌ புகழ்கின்ற புத்தேளிர்‌ 


இருவினையு முடையார்போ லருந்தவநின்‌ றியற்றுவார்‌ 
திருவுறையு மணிமார்ப நினக்கென்னை செயற்பால (90) 
ஒருவினையு மில்லார்போல்‌ உறங்குதியா லுறங்காதாய்‌.” ( 


- “சாங்கியம்‌ யோகமென்‌ றிரண்டு தன்மைய 


வீங்கிய பொருளெலாம்‌ வேறு காண்பன 


ஆங்கவை யுணர்ந்தவர்க்‌ கன்றி யன்னவன்‌ 
ஓங்கிய மேனிலை யுணர்தற்‌ பாலதோ?” 


(31) 


“ஏனைய பிறவுங்‌ கண்டார்க்‌ கிந்திரசால மென்னத்‌ தட்ட 
தானவை யுருவிற்‌ றோன்றும்‌ பாவனைத்‌ தகைமை சான்றோர்‌ 


மானமை நோக்கினாரை மைந்தரைக்‌ காட்டி வாயால்‌ 
ஆனையை விளம்பித்‌ தேரை யவிநயத்‌ தியற்றியுற்றார்‌. 


(32) 


(௮) ““கல்லடித்‌ தடுக்கிவாய்‌ பளிங்கரிந்து கட்டிமீ 


(ஆ) 


தெல்லிடப்‌ பசும்பொன்வைத்‌ திலங்குபன்‌ மணிக்குலமி 
வில்லிடக்‌ குயிற்றிவாள்‌ விரிக்கும்‌ வெள்ளி மாமரம்‌ 
புல்லிடக்‌ கிடத்திவச்‌ சிரத்தகால்‌ பொருத்தியே.'” ( 


மரகதத்‌ திலங்கு போதி கைத்தலத்து வச்சிரம்‌ 
புரைதபுத்‌ தடுக்கி மீது பொன்குயிற்றி மின்குலாம்‌ 
நிரைமணிக்‌ குலத்தி னாளி நீள்‌ வகுத்த வோளிமேல்‌ 34) 
விரவுகைத்‌ தலத்தி லுய்த்த மேதகத்தின்‌ மீதரோ.” ( 


“ஏழ்பொழிற்கு மேழ்நிலத்‌ தலஞ்சமைத்த தென்ன நூல்‌ 


வ்‌ ஊழுறக்‌ குவித்தமைத்த வும்பர்‌ செம்பொன்‌ 
[வேய்ந்துமீச்‌... (35) 
2. அயோத்தியா. மந்தரை சூழ்ச்சிப்‌. 41. 
9. ஆரணிய, விராதன்‌ வதைப்‌. 56. 
7, யுத்த, இரணியன்‌ வதைப்‌. 60, 
5. யுத்த. களியாட்டுப்‌, 12. 
6. (அ) பால, நகரப்‌, 24, 


(ஆ) பால. நகரப்‌. 25. 
(இ) பால. நகரப்‌. 24. 


புலமைத்திறன்‌ படலம்‌ 81 


7. (அ) “உற்றது கொண்டு மேல்வந்‌ துறுபொரு ளுணரும்‌ 


[கோளார்‌ 
மற்றது வினையின்‌ வந்த தாயினும்‌ மாற்ற லாற்றும்‌ 
பெற்றியர்‌ பிறப்பின்‌ மேன்மைப்‌ பெரியவர்‌ அரிய 

[நூலும்‌ 
கற்றவர்‌ மான நோக்கிற்‌ கவரிமா வனைய நீரார்‌.” (36) 


(ஆ) “காலமு மிடனு மேற்ற கருவியுந்‌ தெளியக்‌ கற்ற 
நூலுற நோக்கித்‌ தெய்வ நுனித்தறங்‌ குணித்த 
[மேலோர்‌ 
சிலமும்‌ புகழ்க்கு வேண்டுஞ்‌ செய்கையும்‌ தெரிந்து 
[கொண்டு 
பால்வரும்‌ உறுதி யாவுந்‌ தலைவற்குப்‌ பயக்குநீரார்‌.”(37) 


(இ) “தம்முயிர்க்‌ குறுதி யெண்ணார்‌ தலைமகன்‌ வெகுண்ட 
[போதும்‌ 
வெம்மையைத்‌ தாங்கி நீதி விடாதுநின்றுரைக்கும்‌ வீரர்‌ 
செம்மையிற்‌ றிறம்பல்‌ செல்லா தேற்றத்தார்‌ தெரியுங்‌ 
.  ர்காலம்‌ 


2 


மூம்மையும்‌ உணர வல்லார்‌ ஒருமையே மொழியு நீரார்‌. 
(38 


8, தேராயிர மாயிர கோடிதன்‌ மாடு செல்லப்‌ 


போரானை புறத்தி னவற்றி னிரட்டி போதத்‌ 
தாரார்‌ புரவிக்‌ கடல்பின்‌ செலத்தானை வீரப்‌ 
பேராழி முகஞ்செலச்‌ சென்றனன்‌ பேர்ச்சி யில்லான்‌.”” (39) 


[வேறு] 


323. மாத வத்தி லொழுகலேம்‌, மாமறை 


324, 


323, 


324 


யோதலேம்‌, ஒது வார்க்கு முதவலேம்‌, 
மூதெரி வளர்க்கேம்‌, முறை நீங்கினேம்‌, 
ஏது றூஉ' மெனு மந்தணர்த்‌ தந்தனன்‌. 3 


“கரிய மாலினுங்‌ கண்ணுத லானினும்‌ 


உரிய தாமரை மேலுறை வானினும்‌ 
விரியும்‌ பூதமோ ரைந்தினும்‌ மெய்யினும்‌'” 
பெரிய அந்தணர்‌ பீட்டினை நாட்டினன்‌. 4 


7. (அ) அயோத்தியா. மந்திரப்‌. 6. 

(ஆ) அயோத்தியா. மந்திரப்‌. 7. 

(இ) அயோத்தியா. மந்திரப்‌. 8. 

8. யுத்த. நாகபாசப்‌, 26. 
ஆரணிய, அகத்தியப்‌, 14, 


த்க்‌ ம்‌ மந்தரை சூழ்ச்சிப்‌. 15. 


32 


325. 


326. 


327. 


328. 


329, 


330. 


331. 


அனை ப்பை டப்ப rs ட்‌ மயா ப பபப படப்பு படபடப்பில்‌ 


331. 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


“சூது முந்துறச்‌ சொல்லிய மாத்துயர்‌ 
நீதி மைந்த நினக்கிலை யாயினும்‌ 
ஏத மென்பன எய்திடு மூல''மென்‌ 
றோத ரசுடை யூறுமு ரைத்தனன்‌. 


“இனிய சொல்லினன்‌ ஈகையன்‌ எண்ணினன்‌ 
வினையன்‌ தூயன்‌ விழுமியன்‌ வென்றியன்‌ 
நினையு நீதி நெறிகட வாதவன்‌ 
அனைய னேயர செ”ன்றெடுத்‌ தாற்றினன்‌. 


“தீதென்‌ றுள்ளவை யாவையுஞ்‌ செய்தெமைக்‌ 
கோதென்‌ றுண்டில ளித்தனை யேகுறை'* 
ஈது தொட்டே இராமற்குக்‌ காதி சேய்‌ 
மாதர்க்‌ காதும்‌ வழக்குரை காண்பிரால்‌. 


“கொடியைப்‌ பற்றி விதானம்‌ கொளுத்திக்கீழ்‌ 
நெடிய தூணைத்‌ தழுவி நெடுஞ்சுவர்‌ 
முடியச்‌ சுற்றி முழுது முருக்கனற்‌' 
கடுமை கூறுங்‌ கவித்திறன்‌ காண்பிரால்‌, 


பூக்க ரிந்து முறிபொறி யாயடை 
நாக்க ரிந்து சினைநறுஞ்‌ சாம்பராய்‌ 
மீக்க ரிந்து நெடும்பணை வேருற 
காக்க ரிந்த”” கனற்சினம்‌ காண்பிரால்‌. 
“எள்ளு வவென்ன இன்னுமி ராயினும்‌ 
கொள்ளல்‌ தீது கொடுப்பது நன்றெொனா 
வள்ளற்‌ றன்மையை மாவலி கூறத்தன்‌ 
உள்ளத்‌ தன்மையு ரைத்ததும்‌ காண்பிரால்‌. 


“கோல்வி முந்தழுந்‌ தாமுனம்‌ கூடியாம்‌ 
மேல்வி முந்திடி னுமிவன்‌ வீயு'”மென்‌ 
ரேோலெ முந்தபெருந்தொகை யாளரின்‌ 
பாலெ ழுந்தப வுருஷம்‌ காண்பிரால்‌. 


அயோத்தியா. மந்தரை சூழ்ச்சிப்‌. 20, 
அயோத்தியா. மந்தரை சூழ்ச்சிப்‌. 26. 
பால. தாடகை வதைப்‌, 99. 

சுந்தர. இலங்கை எரியூட்டு. 1. 
சுந்தர, இலங்கை எரியூட்டு. 19, 
பால. வேள்விப்‌, 29, 

யுத்த, மூலபலவதைப்‌, 129. 


10 


11 


புலமைத்திறன்‌ படலம்‌ 83 


992. “பருவ மங்கையர்‌ பங்கய வாண்முகத்‌ 
துருவ வுண்‌ கணை ஒண்பெடை யாமெனக்‌ 
கருதி யன்பொடு காமுறு வண்டெனத்‌ 
தெரிவை யர்விழி தீட்டலும்‌ காண்பிரால்‌. 12 


333, 'இணரொ ளிக்கொண்‌ டிருளைத்‌ துரப்பன 
மணிவி ளக்கல மாதரின்‌ மேனி'யென்‌ 
றணிவ ளைக்கையா ரம்பொன்‌ னழகினை 
எணிவி எக்கியன்‌ னாரிசை ஏத்தினன்‌. 13 
334. “காக துண்டம்‌ நறுங்கல வைக்களி 
யாக முண்ட தடங்கலு நீங்கலாற்‌ 
வேக டஞ்செய்‌ மணியென மின்னின 
பாக டர்ந்த*சொல்‌ லாரைப்‌ பயந்தனன்‌. 14 
835, “வஞ்சி நாண விடைக்கு மடநடைக்‌ 
கஞ்சி யன்ன மொதுங்க அடியன்ன 
கஞ்சம்‌ நீரி லொளிப்ப'' அக்‌ காரிகை 
மஞ்ச னத்தின்‌ வனப்ப மதித்தனன்‌. 15 
336. “பெண்ணி னேக்குஞ்‌ சுவையிற்‌ பிறர்பிறர்க்‌ 
கெண்ணி நோக்கி யியம்பரு மின்பத்தைப்‌ 
பண்ணி னோக்கும்‌ பரவமூ தைப்பசுங்‌ 
கண்ணி னேக்குங்‌”'களிப்பைக்‌ கனிந்தனன்‌. 16 
397. “கையைக்‌ கையி னெரிக்குந்தன்‌ காதலன்‌ 
வைகு மாலிலை யன்ன வயிற்றினைப்‌ 
பெய்வ ளைத்தளி ராற்பிசை யும்‌"புகை 
வெய்து யுர்க்குமோர்‌ விம்மல்‌ விளம்பினன்‌. 17 
598. “வாள ரம்பொரு மான்விவி யார்மூகம்‌ 
சாள ரம்வரு சந்திர ன'மென 
நீள ரங்குல கெங்கும்‌ நிலவவான்‌ 
கோளி ரங்கக்‌ குறித்தவன்‌ யாவனோ ! 18 


ந த த ர ச அ திடல்‌ வாறது ன்‌ அ அப்ப பதம்‌ 


332, பால. நாட்டுப்‌, 23, 

834. பால, நீர்விளையாட்டுப்‌. 22. 

93, அயோத்தியா. கங்கைப்‌. 20, 

996. அயோத்தியா. கங்கைப்‌. 11. 

mo அயோத்தியா, நகர்‌ நீங்கு. 10, 
8, 


பால. மிதிலைக்‌ காட்சிப்‌, 14, 


84 
339. 


340. 


341, 


942. 


243. 


344. 


345. 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


“தேவ முதத்த னங்கன்‌ திருத்திய 

ஓவி யம்புகை யுண்ட வுரு”வெனக்‌ 
காவி யங்கணி சீதை கவினறா 

தேவி ளங்கணி சேர்த்தவன்‌ யாவனோ ! 


'ஆத ரித்தமு தத்தில்‌ அனங்கவேள்‌ 
கோதில்‌ கோலினைத்‌ தோய்த்தெழு தமுடி 
யாது நின்று திகைப்புற்‌ றழுங்கு'மச்‌ 
சீதை பேரெழிற்‌ செப்பினன்‌ யாவனோ! 


“எள்ளில்‌ பூவையு மிந்திர நீலமும்‌ 

அள்ளல்‌ வேலையு மம்புச சாலமும்‌ 
விள்ளும்‌ வீயுடைப்‌ பானலு மேவுமெய்‌”” 
வள்ளல்‌ வண்ணம்‌ வகுத்தவன்‌ யாவனோ ! 


“ஆம்ப லொத்தமு தூறுசெவ்‌ வாய்ச்சியர்‌ 
தாம்ப தைத்துயி ருட்டடு'* மாறுமா 
றேம்ப லூட்டலா மின்னழ கென்னமு 
தாம்பி ழம்பை யணிந்தவன்‌ யாவனே ! 


பேறிக்கு மார்பிற்‌ பகழியைப்‌ பன்முறை 
முறிக்கு மூர்ச்சிக்கு மோக்கும்‌ முயங்குமால்‌ 
எறிக்கு வெங்கதிரோடுல கேழையுங்‌ 
கறிக்குங்‌'” காந்தலைக்‌ காட்டினன்‌ யாவனே ! 


“காலுற்‌ றுச்சீதை கண்வழி காமனோய்‌ 
பாலுற்‌ றபிரை யென்னப்‌ படர்ந்தது' 
மாலுற்‌ றமயக்‌ கோவிண்‌ ணினோடுமண்‌ 
மேலுற்‌ றமிதி லைப்பொனின்‌ பொன்னுரு. 


படைவீரர்‌ 


[வறு] 
“ஒடிக்கு மேல்வட மேருவை வேரொடு மொடிக்கும்‌. 
இடிக்கு மேல்நெடு வானக முகட்டையும்‌ இடிக்கும்‌ 
பிடிக்கு மேல்பெருங்‌ காற்றையுங்‌ கூற்றையும்‌ பிடிக்கும்‌ 
குடிக்கு மேல்கட லேழையுங்‌ குடி”படை குணித்தான்‌. 


399. 
340. 
341. 
342. 
943. 
944, 
345, 


சுந்தர. காட்சிப்‌. 11. 

பால. மிதிலைக்‌ காட்சிப்‌. 4. 
பால. மிதிலைக்‌ காட்சிப்‌, 90, 
பால, உலாவியற்‌. 31. 

யுத்த, இராவணன்‌ சோகப்‌. 32. 
பால. மிதிலைக்‌ காட்சிப்‌, 41. 
கிட்கிந்தா, தானைகாண்‌, 25, 


19 


21 


22 


24 


24 


25 


புலமைத்திறன்‌ படலம்‌ 


946, “அனும னாற்றலு மரசன தாற்றலுஞ்‌ சாலா 
கனியுங்‌ காய்களு முணவுள முழையுள காக்க 
மனித ராளினென்‌ இராக்கத ராளினென்‌ வையம்‌” 


எனுமிக்‌ கூற்றினுள்‌ கவிப்படை படைகுண மிழைத்தான்‌. 


347, “ஈசன்‌ மேனியை ஈரைந்து திசையினை யீண்டிங்‌ 
ஆசில்‌ சேனையை ஐம்பெரும்‌ பூதத்தை அறிவை 


பேசும்‌ பேச்சினைச்‌ சமயங்கள்‌ பிணக்குறும்‌ பிணக்கைக்‌ 


கூச லல்லது குறிப்பரோ முடிவெனக்‌'” குறித்தான்‌ 


948 “உலகிற்‌ றோன்றிய மறுக்கமு மிமைப்பில ருலைவும்‌ 
மலையும்‌ வானமும்‌ வையமு மறுகுறு மறுக்கும்‌ 
அலைகொள்‌ வேலைக எஞ்சின சலிக்கின்ற அயர்வும்‌ 
அலகி லாதெறி துயர்க்கட லாழமும்‌ அளந்தான்‌. 


349, “கண்ணன்‌ நேமியுங்‌ கண்ணுதல்‌ கணிச்சியும்‌ கமலத்‌ 
தண்ணல்‌ குண்டிகைக்‌ கலசமும்‌ அழியினும்‌ அழியாத” 
திண்மை சான்றவத்‌ தேரதன்‌ அழிகலாச்‌ சீரை 
வண்மை சான்றிதன்‌ மேலெவர்‌ வழுத்துவர்‌ வரம்பே. 


350. “அகழி வேலையைக்‌ காலத்தை யளக்கர்நுண்‌ மணலை 
நிகழு மீன்களை விஞ்சையை நினைப்பதே நின்ற 
இகழ்வில்‌ பூதங்க ளிறப்பினு மிறுதிசெல்‌ லாத 
புகழெ னச்சரம்‌ தொலைவிலாத்‌ தூணியும்‌ பொறித்தான்‌. 


படைக்கலம்‌ 
த [வேது] 

* “மழுக்களும்‌ அயிற்களும்‌ வயிர வாட்களும்‌ 
எழுக்களும்‌ தோமரத்‌ தொகையு மீட்டியும்‌ 
மூழுக்களு முசுண்டியுந்‌ தண்டு முத்தலைக்‌ 
கழுக்களு முலக்கையுங்‌ கால பாசமும்‌.” 

3 ர்ச்‌ ட்‌ ஸ்‌; ச 
52, கூற்தமுங்‌ குலிசமுங்‌ கோலும்‌ பாலமும்‌ 
அந்தமில்‌ சாபமும்‌ சரமும்‌ ஆழியும்‌ 
வெந்தொழில்‌ வலயமும்‌ விளங்கு சங்கனு 
பந்தமு”மெனப்‌ பல படையுந்‌ தந்தனன்‌. 
oo யுத்த, மூலபலவதைப்‌. 43, 
ட்‌ கிட்கிந்தா. தானைகாண்‌. 36. 
ள்‌ யுத்த. இராவணன்‌ தேர்‌ ஏறு. 32. 
49. யுத்த, இராலணன தேர்‌ ஏறு, 23. 
யுத்த. இராவணன்‌ தேர்‌ ஏறு. 17. 
51, ஆரணிய. கரன்வதைப்‌, 34. 
352, 


ஆரணிய. கரன்வதைப்‌. 35. 


85 


26 


28 


29 


31 


32 


86 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


பல்லியம்‌ 

353. “கும்பிகை திமிலையுங்‌ குறடு செண்டையும்‌ 
பம்பொலிப்‌ பாண்டிலும்‌ பணவம்‌ தூரியும்‌ 
கம்பொலி கரடிகை தக்கை கண்டையும்‌ 3 
அம்பலி கணுவையும்‌ சகடை ஊமையும்‌.'' 3 

954. “தாரையுஞ்‌ சங்கமுந்‌ தாளம்‌ கொம்பொடு 
வார்மிசை பம்பையு துடியும்‌ மற்றவும்‌”” 
பேரியு மெனக்களன்‌ பிளிறு பற்பல 
தூரியம்‌ அடுக்குறத்‌ தொடுத்துத்‌ தந்தனன்‌. 


[வேறு] 

355. “சங்கொலி வயிரி னோசை யாகுளி தழங்கு காளம்‌ 
பொங்கொலி வரிகண்‌ பீலி பேரொலி வேயின்‌ பொம்மல்‌ 
சிங்கத்தின்‌ முழக்கம்‌ வாசிச்‌ சிரிப்புதே ரிடிப்பு திண்கைம்‌ 
மங்குலி னதிர்வு”” போரின்‌ வழங்கொலி மயக்கு நோக்கீர்‌. 


34 


3 


356. ''பண்டரு கிளவுச்‌ செவ்விப்‌ பல்லியத்‌ தொழுகு தீந்தேன்‌ 
கண்டினிற்‌ குயின்ற வீணை நரம்பொடு கமழுந்‌ தேறல்‌ 
வண்டினிற்‌ பொலியும்‌ நல்யாழ்‌ வழியுறு நறவம்‌ வானத்‌ 
தண்டர்தம்‌ செவியி னுண்ணும்‌ அமுதிசை”யணிதல்‌ 

[நோக்கீர்‌. 96 


357. “தாதுகு நறுமென்‌ சந்தம்‌ குங்குமம்‌ குவிகம்‌ தண்ணென்‌ 
போதுகு பொலன்றா தின்ன தொடத்தக்க யாவும்‌ பூசி 


மேதகு சொல்லின்‌ மெல்லென்‌ சொல்லெனும்‌ பளிங்கின்‌ 
[வாயே 


சீதுகு சாந்தம்‌ தேக்கிச்‌ செய்தளச்‌ செல்வி நோக்கீர்‌. 37 

358. சுந்தரப்‌ பவழச்‌ செவ்வாய்க்‌ கைகையி சூழ்ச்சி யாலம்‌ 
மந்தரம்‌ புரையுந்‌ தோளான்‌ மயக்குற்று மறுகு மெல்லி. 
எந்தவா றகன்ற தென்ன எழில்‌ பொழிந்தொழுகு சொல்லாற்‌ 
சந்தர்ப்பத்‌ தகுதி நோக்கித்‌ தந்த வர்ணனையும்‌ நோக்கீர்‌. 


353. யுத்த. பிரமாத்திரப்‌. 5. 

354, அயோத்தியா. ஆறு செல்‌. 33. 

355. யுத்த. பிரமாத்திரப்‌. 7. 

956. யுத்த, பிரமாத்திரப்‌. 8. 

357. சுந்தர. கடல்தாவு, 9, 

358, கைகேயியின்‌ சூழ்வினையால்‌ தசரதன்‌ உள்ளம்‌ அழிந்து 
பெருந்துயருற்ற இரவுப்‌ பொழுது கழிந்த தன்மையை வரு 
ணிக்கும்‌ பகுதி இங்குக்‌ குறிக்கப்படுகிறது. அயோத்தியா, 
கைகேயி சூழ்வினைப்‌,. 46. 


புலமைத்திறன்‌ படலம்‌ 67 


ட்‌ “தேவரும்‌ முனிவர்‌ தாமுந்‌ திசைதொறு முறையிற்‌ சிந்துங்‌ 
கேவல மலரால்‌ வேறோ ரிடமின்றிக்‌ கிடந்த வாற்றால்‌ 
பூவெனு நாம மன்றிவ்‌ வுலகிற்கும்‌ பொருந்திற்‌””றென்ற 
நாவனும்‌ காட்டி னான்நற்‌ பொருளொரு மொழியுண்‌ 
[ணுட்டி. 39 


560, “விதிவாய்‌ செல்கின்‌ மான்போல்‌ விழித்திமை யாது நின்ற 
மாதரார்‌ கண்க ளூடே வாவுமான்‌ தேரிற்‌ செல்வான்‌ 
யாதினு முயர்ந்தோர்‌ தன்னை யாவர்க்குங்‌ கண்ண னென்றே 


ஓதிய பெயரு'”க்‌ குற்ற பொருளுரைத்ததுவு மஃ்தே, 40 


967. “இலக்குவ னென்னும்‌ நாமம்‌ உனக்கென்று மியைவ தென்னா 
இலக்குவன்‌ கணைக்கு யானே ஆக்குவனிடையிற்‌ புக்கு 
விலக்குவ னென்னப்‌ பொங்கி விடையவ ஸுறினும்‌ வீரம்‌ 


கலக்குவ”னென்னு மிந்திர சித்துரை வீறு மஃ்தே,. 41 
62. “அண்டத்தி னளவு மின்ன பகர்ந்தழைத்‌ தரக்கர்‌ வேந்தன்‌ 
கெண்டையங்‌ தடங்கண்‌ ணாளுள்‌ கிளுகிளுத்‌ தொடுங்கும்‌ 
[வண்ணம்‌ 
பண்டைத்‌ தன்னாமம்‌ வந்த காரணம்‌ பாரித்‌ தா'னென்‌ 
றெண்டிசை வென்றார்க்‌ கேற்ப இயம்பிய குறிப்பு மஸ்தே, 42 
365. “செப்பிடுங்‌ காலை மேலோர்‌ சீறினுஞ்‌ சிறப்பே யாதல்‌ 
தப்புமே, அதனைக்‌ கண்டோம்‌ சாகரத்‌ திடையந்‌ நாளே 
உப்புடை வேலை யென்ற உலகுரை பழியை நீங்கி 
அப்புடை வேலை யாகி யமைந்த' தென்பதுவு மஃதே. 43 
364. “பொசிவுறு பசும்பொற்‌ குன்றிற்‌ பொன்மதில்‌ நடுவட்‌ பூத்து 
வசையற விளங்குஞ்‌ சோதி மணியினா லமைந்த மாடத்‌ 
தசைவில இலங்கை மூதூர்‌ ஆரிரு ளின்மை யாலே 
நிசிசர ரானா ரந்த நிருதரெ'ன்‌ குறிப்பு மஃதே. 44 
க [வேறு] 

* “தழைத்த பொன்முலைத்‌ தடங்கடந்‌ தருவிபோய்த்‌ தாழ 
புழைத்த போலநீர்‌ நிரந்தரம்‌ பொழிகின்ற பொலிவால்‌ 
இழைக்கு நுண்ணிய மருங்குலாள்‌ இணைநெடுங்‌ கண்கள்‌ 
மழைக்கண்‌” என்னவோர்‌ காரணங்‌ குறித்தது மஃதே, 45 

3 A 
ன யுத்த. திருமுடி சூட்டு. 8, 
20: பால, உலாவியற்‌. 6. 
ல யுத்த. பிரமாத்திரப்‌. 64. 
ள்‌ யுத்த, மாயாசனகப்‌. 87. 
ர்‌ யுத்த. வருணனை வழிவேண்டு, 33. 
4 
* யுத்த, ஊர்‌ே . 99, 
65, தடு 


சுந்தர. காட்சிப்‌, 6. 


88 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


[வேறு] 

366, “எல்லை யற்ற இடர்தரு வாயொன 
மெல்லி யற்கு இராமன்‌ விளம்பலும்‌, 
“இல்லை யாகி முடியலுற்‌ ருன்திருச்‌ 
சில்லி யந்தேர்ச்‌ செறிந்தன”னென்றலும்‌, 


967. “இன்னல்‌ செய்யு மிராவணன்‌ தீமைபோல்‌ 
துன்னு கூனியும்‌ தோன்றின” ளென்றலும்‌, 
“முன்னை நாளுயி ரோடு முளைத்த நோ” 
யென்னச்‌ சர்ப்ப ணகையை இசைத்ததும்‌, 


368. பின்னர்‌ வந்து பிணங்கு நிகழ்ச்சியை 
முன்னர்ச்‌ சுட்டி முடிக்குந்‌ துறை; கதை 
மன்னு மிம்முறை மாபுல வர்கவித்‌ 
துன்னு மென்ன நாம்‌ சொல்லவும்‌ வேண்டுமோ? 


[வேறு] 

369. 'கடுப்பினில்‌ யாரு மறிந்திலர்‌ கையால்‌ 
எடுத்தது கண்டனர்‌ இற்றது கேட்டார்‌ 
தடுத்திமை யாம லிருந்தவர்‌ தாமென்‌ 
றடுத்த விரைவை யறைந்துளர்‌ யாரே? 


370. 'மாலும்‌ மதிக்கணம்‌ வாளி தொடுப்பான்‌ 
கோல நெடுவில்‌ குனித்தது காணார்‌ 
ஐல மறத்துண்‌ டங்கள்‌ கண்டாரென்‌ 
றேலும்‌ விரைவை இசைத்துளர்‌ யாரே? 


[வேறு] 


391. “மன்னெடுங்‌ குடைமிடைந்‌ தடையவான்‌ மறைதரப்‌ 
பொன்னிடும்‌ புவியிடும்‌ புனைமணிக்‌ கலனெலாம்‌ 


மின்னிடும்‌ வில்விடும்‌ வெயிலிடும்‌ நிலவிடும்‌'” 


என்னிடாக்‌ கதிரிவை எரித்தல்யார்‌ விரித்துளார்‌? 


46 


47 


48 


49 


50 


51 


a பக்க அவுத்த வ கவகிக்ல்‌ 


366, அயோத்தியா. நகர்நீங்கு, 227. 

367. அயோத்தியா, மந்தரை சூழ்ச்சிப்‌, 47. 
ஆரணிய. தர்ப்பணகைப்‌. 8. 

368. பின்னர்‌ வரவிருக்கும்‌ ஒரு நிகழ்ச்சியைக்‌ 
முன்னரே குறிப்பாக உணர்த்தும்‌ கவிமரபு 
உள்ளமை கூறல்‌, 

369, பால. கார்முகப்‌, 34, 

370, பால. தாடகைவதைப்‌, 48 

371. பால, எதிர்கொள்‌. 11, 


972. 


அறவுரைப்‌ படலம்‌ 89 


[வேறு] 


“நஞ்சினின்‌ நளிர்நெடுங்‌ கடலின்‌ நங்கையர்‌ 


அஞ்சன நயனத்தின்‌ அவிழ்ந்த கூந்தலின்‌ 
வஞ்சனை யரக்கர்தம்‌ வடிவிற்‌ செய்கையின்‌ 


நெஞ்சினின்‌” எனவிருள்‌ நிகர்ப்புத்‌ தந்தனன்‌.” 52 


373. “கொன்றையந்‌ தாரநின்‌ கோபம்‌ பூண்பவர்‌ 


374. 


375. 


376. 


377. 


வன்றிறல்‌ யமனையு மரசு மாற்றுவார்‌ 
வென்றிய மதகரி பிடித்து வீசுவார்‌” 
என்றன னிலங்கைக்கா வலர்தம்‌ மீட்டினை. 53 
“சுள்ளியி னிருந்துறை குரங்கின்‌ றோள்வலிக்‌ 
கெள்ளுதி போலும்நின்‌ புயத்தை'” என்பது 
தள்ளரு வலியினாற்‌ றருக்கி ராக்கதர்‌ 


உள்ளத்தில்‌ வானரர்‌ உவர்ப்புக்‌ காட்டுமால்‌. 54 


9. அறவுரைப்‌ படலம்‌ 


பல்லொ முக்கம்‌ படரும்‌ புவிக்கொரு 

நல்லொ முக்கம்‌ புகட்டலும்‌ நாமநூல்‌ 
தொல்லொ ழுக்கத்‌ தொடர்பெனவே ; கம்பன்‌ 
சொல்ல முத்திய தூநெறி மட்டில. 


கலையி னோக்கமே நற்புல வர்கவித்‌ 

தலையி னேக்கமாய்ச்‌ சாரினு முள்ளுறை 

நிலையி னாக்கம்பால்‌ நெய்யென நன்னெறி 

விலையி லாக்கம்‌ விரவித்‌ தழைக்குமே. 2 


“அருப்ப மென்று பகையையு மாரழல்‌ 
நெருப்பை யுமிகழ்ந்‌ தாலது நீதியோ?” 
“விருப்பத்‌ தக்கோர்‌ முதலொடு வீயினும்‌ 
மருப்புகு மரம்போல்‌ வண்மை மாய்வரோ?” 3 


ககக ட பட த ப கடப்ப 


கிட்கிந்தா. கார்காலப்‌, 4. 

யுத்த. இராவணன்‌ மந்திரப்‌. 25. 

உலகிற்கு உயரிய நல்லொழுக்க நெறிகளை எடுத்துரைப்பது 
சிறந்த நூல்களின்‌ உட்கோள்‌ என்பது கம்பன்‌ வாக்குகளிலும்‌ 


வலு காணலாம்‌. 
2 


90 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


[வேறு] 

378. “ஒன்று வேண்டல ராயினு மொருவர்பா லொருவர்‌ 
சென்று வேண்டுவ ரேலவர்‌ சிறுமையிற்‌ நீரார்‌;'” 
“நின்றி டாநெறிச்‌ சிறியவர்‌ தீயன நிகழ்த்தின்‌ 
கன்றி டாவுளிற்‌ பொறுப்பது பெரியவர்‌ கடனே. 


979. “மெய்யி னின்றபின்‌ வேள்வியு மியற்றவேண்‌ டுவதோ? 
“உய்யத்‌ தஞ்சென மாதரை யுள்ளிடார்‌ தக்கோர்‌? 
*வெய்ய கூற்றுவாய்‌ வீரமும்‌ குறைவரோ இறையோர்‌? 
“துய்ய சொல்மறா மக்களுற்‌ ரார்துய ரற்றார்‌.' 


[வேறு] 

380. “தீர்வரு மின்னல்‌ தம்மைச்‌ செய்யினுஞ்‌ செய்ய சிந்தைப்‌ 
பேரரு ளாளர்‌ தத்தம்‌ செய்கையிற்‌ பிழைப்ப துண்டோ?” 
“பார்வரு முயிர்கள்‌ நீதிப்‌ பண்புமே னோக்கம்‌ வைத்துச்‌ 
சேருதல்‌ கிழமைத்‌ தாகும்‌ திறம்புதல்‌ சீர்மைத்‌ தாமோ?” 


381. “தொல்லருங்‌ கால மெல்லாம்‌ பழகினும்‌ தூயரல்லார்‌ ந 
புல்லலர்‌; உள்ளம்‌ தூயார்‌ பொருந்துவ ரெதிர்ந்த ஞான்றே; 
நல்வினை யுடைய ராகி அறம்நலி யாதார்க்‌ கெல்லாம்‌ 


பல்வினை நலனே எய்தும்‌ படரோடீ றடைவ துண்டோ? 7 
382. “கேடுவந்‌ துற்ற போதும்‌ உணர்வரோ உணர்வி லாதார்‌?” 

“தேடிவந்‌ துற்ற தத்தம்‌ நிலைதிரிந்‌ தனர்க்குத்‌ தோல்வி 

ஓடிவந்‌ துறுமே; தஞ்சென்‌ றுற்றவர்‌ பிழைக்கின்‌ நாமும்‌ 


நாடியே பிழைசெய்‌ தீட்டல்‌ நலமெனக்‌ கொள்ள லாமோ? A 


383. “கொள்ளிய பெருமையாண்மை கொடைவரும்‌ வண்மை த்‌ 

[எல்லாம்‌ 

உள்ளிநா முணர நோக்கின்‌ பொறையின தூற்ற மாமே) 
“ஒள்ளிய உணர்வு கூட உதவல ரெனினு மொன்றோ 


வள்ளிய ராயோர்‌ செல்வம்‌ மன்னுயிர்க்‌ குதவு'மன்றே. ்‌ 
384. “மாரியை நோக்கிக்‌ கைம்மா றியற்றிடா வைய மென்ன 
பேரிய லாளர்‌ செய்கை யூதியம்‌ பிடிக்கா" ரென்றும்‌” 
“பாரினில்‌ வாழ்க்கை மக்கட்‌ டுணையின்றேல்‌ பழுதா' 
. தவன்‌ 
*சேரிய பாம்பின்‌ காலைப்‌ பாம்புதான்‌ தேரு'மென்றும்‌, a 
ஆஅ ம த்‌ 


5 


378. யுத்த. வருணனை வழி வேண்டு. 9. 
379. அயோத்தியா. மந்தரை சூழ்ச்சிப்‌. 25. 
380. யுத்த, வீடணன்‌ அடைக்கலப்‌ 125, 
381. யுத்த. வீடணன்‌ அடைக்கலப்‌, 120. 


385. 


386, 


387, 


388. 


389. 


390, 


391, 


கவி இலக்கணப்‌ படலம்‌ 


*கனிவருங்‌ காலத்‌ தைய பூக்கொளக்‌ கருதா” ரென்றும்‌” 


91 


“அனிதெறும்‌ அன்பின்‌ றன்மை அமரரும்‌ அறியா” ரென்றும்‌" 
'தனைக்கொலத்‌ துணிவா ராயின்‌ தனக்கது தகுமே யென்னின்‌ 


முனங்கொல' மூயல்க வென்றும்‌ மொழிந்தன ரறிஞர்‌” 


[என்றான்‌. 


[வேறு] 

'புலைமேலுஞ்‌ செலற்கொத்துப்‌ பொதுநின்ற 

செல்வத்தின்‌ புன்மைத்‌ தன்மை 
நிலைமேலு மினியுண்டோ நீர்‌ மேலைக்‌ 

கோலமென நிகழ்த்தி னான்காண்‌ 
மலைமேல நின்றார்க்கும்‌ வழுக்குண்டே 

வாழ்ந்தார்தா மரையின்‌ மன்னும்‌ 
இலைமேல நீர்போல இடருழந்து 

துயருகுத லின்று முண்டே. 


10. கவி இலக்கணப்‌ படலம்‌ 


கவிக்க லையெனுங்‌ கரையிலாப்‌ பாற்‌ கடல்‌ கடைந்து 
புவிக்கிலை வேறே ரமுதெனப்‌ புதுக்கிய புலவன்‌ 
திவிய காவியத்‌ திடையிடை யக்கலை தேர்வோர்‌ 
செவிகொ ளத்தகுஞ்‌ சிற்சில விதிமுறை தெளித்தான்‌. 


முன்னுள்‌ ளார்புனை நூற்றொகை முறைமுறை யாய்ந்தே 
பின்னுள்‌ ளார்பெறும்‌ பெற்றிய நியதிபே ணுவரால்‌; 
சொன்னி றைந்தபிற்‌ றமிழ்க்கவித்‌ துறையினை த்‌ துருவின்‌ 
இன்னி றைந்தில தென்றுநீர்‌ எளிதுணர்‌ கிற்பீர்‌. 


கவின்க லைக்கணே கவினுவ கவியெனக்‌ கணித்துப்‌ 
புவியி னல்லிசைப்‌ புலவரும்‌ நலம்வரப்‌ புனை ந்தார்‌; 
செவிக்குப்‌ புல்லிசை செலுத்துவர்‌, திகழ்கவி மாது 


தவிக்க வெண்பொருள்‌ தழக்குவர்‌ மென்கவி சமைப்பார்‌. 


நல்லி சைவலோர்‌ நவையிலா ஒளிநகு மணியும்‌, 
புல்லி சைஞரின்‌ புரைநிரை புனை தரு முத்தும்‌, 
எல்லி மின்மினி, எழிற்‌ பொழில்‌ பறந்தலை, சிற்பம்‌ 
வல்லு நர்வனை பாவைவேளு ருவென மலையும்‌. 


இத்தி றத்தினி லியலுவ தாற்கவி மதிப்பார்‌ 

ஓத்துக்‌ கொள்வன உலகியல்‌ ஒளிர்வன வனப்பே 
தத்தி யாங்கணும்‌ தழைப்பன குழைப்பன வாய 
உத்த மக்கவி யுதவுவோர்‌ மதமெடுத்‌ துரைப்பாம்‌. 


11 


12 


nr 


990, 


வேளுரு-வேளார்‌ வனையும்‌ மண்ணுருவங்கள்‌ 


92 


992. 


993, 


394, 


995. 


396, 


397. 


398, 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 
[வேறு] 


1. மாதுரியம்‌ 
மதுரம்‌ சொற்பொருண்‌ மாட்டு மலிவுகொண் 
டுதிர வேண்டுவ தாமே முதல்விதி; 
எதுவின்‌ நேனு மிஃதிழை யாக்கவி 
மதுகை நீங்கிய மைந்தரை மானுமால்‌. 


மணமி லாத மலர்க்குவை யென்கெனோ? 
எணமி லாத மனமென்‌ நிசைக்‌ கெனோ? 
குணமி லாத கொடுந்தவ மென்கெனோ? 
வணமி லாது வழங்குங்‌ கவிவகை. 


[வேறு] 
போது ரீயதேன்‌ புகுந்து கொள்‌ ஈயெனப்‌ புலவர்‌ 
ஓது ரீயநூல்‌ உலகியல்‌ ஒருபட ஆய்ந்து 
மாது ரீயமே துளும்புதீம்‌ பொருட்கவி வார்ப்பர்‌ 
சாதுரீ யமாம்‌ சொல்லெனும்‌ பல்லவத்‌ தளிகை. 


2. தெளிவு 


[வேறு] 
ஒளியே வீசி யுறைபொருள்‌ காண்பபோல்‌ 
மொழியின்‌ னோசை முதிர அதிற்பொருட்‌ 
பொழிவு தூங்கப்‌ புலனெறி போயநற் 9 
றெளிவு தேங்கித்‌ திளைத்திடல்‌ வேண்டுமே. 


கலங்க னீர்கலுழ்‌ கொண்டிழி காலென்கோ? 

மலங்கி ருட்புதர்‌ மாய்த்த பொருளென்கோ? 
விலங்கு புள்ளும்‌ விளைக்கு முனைப்பென்கோ? 
2 த ்‌ ர 70 
துலங்க லாம்பொருள்‌ தோன்ற லிலாக்கவி. 
[வேறு] ப்‌ 
“தேறல்‌” என்னத்‌ தேனி னுக்கொரு பெயர்முனோர்‌ தெரித்தார்‌ 
தேறல்‌ சான்றருந்‌ தித்திப்பும்‌ பெற்றுள திறத்தால்‌; ன்‌ 
“தேறல்‌” தேனினுந்‌ தெளிந்ததீங்‌ கவிக்கமை பெயராய்த்‌ 


தேறல்‌ வேண்டுமே நயமிகுத்‌ தேறலே செய்ய. 11 
3. வளம்‌ 

இளம ரக்கா இழைத்துதிர்‌ செல்வம்போல்‌ 

மழைக்கண்‌ மாரி வழங்குவண்‌ தாரைபோல்‌ 

அளவை யில்பொரி வாணத்‌ தவிர்வபோல்‌ 12 


வளமே சொற்பொருள்‌ மன்ன மலியுமால்‌. 


399, 


400. 


401. 


402, 


403, 


404, 


406. 


கவி இலக்கணப்‌ படலம்‌ 


நெருக்கம்‌ விட்டமீன்‌ நீள்வெளி யென்கெனோ? 
வருக்கம்‌ விட்டு வறழ்மல டென்கெனோ? 
உருக்கென்‌ பொட்டல்‌ உலர்மர மென்கெனோ? 
பெருக்கம்‌ விட்டு மெலிகவிப்‌ பெற்றியை. 


[வேறு] 
சரக்கி லாவொரு தரித்திரன்‌ வாணிகந்‌ தாங்கின்‌ 
இரக்க லாவிதத்‌ தென்செயும்‌? இரப்பதே துணிந்து 
விரக்கி லாக்கவி வேண்டுவ பிறர்வயின்‌ வேண்டி 
கரக்கெ லாவிதம்‌ கருதினும்‌ கரத்தலா வதுவோ? 


4. பாவிகம்‌ (Iபealisation) 


[வேறு] 
விழுமிய சொல்லின்‌ மேதகு நற்யொருள்‌ 
கெழும வேண்டுவ துங்கிழ மைத்தென 
வழுவிற்‌ றோய்ந்த வளாக வுரைமறு 
நழுவிற்‌ றேய்ந்திற நற்புலம்‌ நாட்டுமே. 


சீரிய வல்ல வாம்பொருள்‌ கீழ்நடை 
சேரிய புஞ்சொல்‌ லொன்றுந்‌ தெரிந்திடா 
ஊரு முப்பொழித்‌ துண்ணீ ருதவிட 
மாரித்‌ தாரை கடலின்‌ வடித்தவா. 


காணுங்‌ காட்சியைக்‌ கண்ட கருத்தினை 
வீணு ணர்வை மிகுத்திடல்‌ வேண்டுமோ ? 
பேணு மாந்தர்‌ அறிந்ததைப்‌ பின்னுநூற்‌ 
பூண லேன்கவி யென்றபொய்ப்‌ பெயரொடு? 


உள்ளி லோங்கு முணர்வு மியற்கையும்‌ 
எள்ளி லோங்குநெய்‌ இப்பிய ளிமுத்தம்‌ 
அள்ள லோங்கல ரென்னக்‌ கவியகம்‌ 
கொள்ள வேறு குழகிற்‌ குழையுமே. 


அழகி ழிந்த அழகில்‌ வளர்வதும்‌ 

அழகி லாத அழகைப்‌ பெறுவதும்‌ 
பழகு நூற்கவி வாணர்‌ பவித்திரக்‌ 
குழகி னுள்ளங்‌ குவிதிறத்‌ தென்னலாம்‌. 


5. அணி 


மணியி னான்மிளிர்‌ மாதின்‌ வனப்பிரு 

பிணியி னான்மைந்தர்‌ சிந்தையைப்‌ பின்னுமால்‌ ; ' 
கணியி னாற்கவின்‌ கால்கவி நங்கையை 

அணியி னாலழ கான்றிடச்‌ செய்வரே.” 


93 


14 


14 


15 


16 


17 


18 


19 


94 


407. 


408. 


409. 


410. 


411. 


412. 


413. 


414. 


415. 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


அணியில்‌ லாத அமுதுகு தீங்கவி 

மணியில்‌ லாமடப்‌ பாவை நிர்க்குமென்‌ 
றெணிவ குத்தலங்‌ காரநூல்‌ ஏத்துவார்‌ 
துணிவிற்‌ நோன்றும்‌ * சுவைக்குச்‌ சுவைசெயல்‌.” 


சொல்லின்‌ வந்த தொடைமுத லாமணி 
நல்லு ரைப்பொரு ணாட்டு பொலனணி 
எல்லை விட்டழ கெய்துவிக்‌ குங்கவிக்‌ 

கில்லை யாண்டு மிழிதக வெய்தலே, 


ஆயி னுஞ்சா லறிஞ ரளவினே 
தாயி னுஞ்சதிர்‌ தம்மகப்‌ பூட்டுவர்‌ ; 
தோயு மின்சுவை தூங்கச்‌ செயாரமு 
தாயி னுமத ரோசிக மாமென. 


“அளவை மிஞ்சில்‌ அமுதமும்‌ நஞ்செனும்‌” 
பழமை நற்கலைக்‌ கும்பயன்‌ ஈவதே; 
தளவிற்‌ சாய்ந்த தளரிளந்‌ தென்றலும்‌ 
உளர்வுந்‌ தன்மையு மோங்கப்புல்‌ ஊதையாம்‌. 


இத்தி றத்திற்‌ பொதுவிதி மூன்றிரண்‌ 
டொத்தி டக்கம்பன்‌ ஓதினும்‌ பாவினைச்‌ 
சித்தி ரிக்கச்‌ சிறப்பு வகையினில்‌ 
வைத்தி ரண்டு விதியும்‌ வகுத்தனன்‌. 


6. இசை 


“தண்ணொ முக்கந்‌ தழுவிய ”” சொல்லென 
எண்ணிக்‌ கூறுவ தென்னை? சீ ராண்டுள 
வண்ணத்‌ தாற்சொல்‌ வனப்பமைப்‌ பாலிசை 
நண்ணத்‌ தான்கவி நாட்டுதல்‌ வேண்டுமே. 


இழுமெ னூஉமொலி ஏரசை சீர்வரும்‌ 
ஒழுகிசை யோசீ ரொன்றலிற்‌ றுன்றுமால்‌ 
விழுமி யவிரு மேதகு மெல்லொலி 
கெழும றிஞர்கைக்‌ கேடில்‌ இருபடை. 


சித்தி ரத்தினைத்‌ தீட்ட விரும்புவோன்‌ 

வைத்துக்‌ கொள்வது வண்ணத்தின்‌ கிண்ணமே 
எத்து ணைக்கவிக்‌ கின்னெழில்‌ வேண்டுமோ 
அத்து ணைக்கிசை பூசல வாவுமின்‌. 


தசையி றந்தச டலமெஃ தீயுமோ 

இசையி றந்த கவியஃ தீயுமால்‌, 

நசையி றந்தவோர்‌ நங்கை நயந்தவன்‌ 
வசையி றந்தஇல்‌ வாழ்க்கை வழுவல்போல்‌. 


21 


22 


23 


24 


26 


28 


416. 


417, 


418, 


419. 


420, 


421, 


422, 


கவி இலக்கணப்‌ படலம்‌ 


ஓசை யின்பம்‌ கவிக்கோ ருயிரெனப்‌ 

பேச வேண்டுமோ ? பேணிடார்‌ யாவரே? 
ஆசை யெங்கு மளாவு மரிக்கதிர்‌ 

மூசு யிர்க்குயி ராய முயக்குபோல்‌. 


திசையி லாதபன்‌ செல்லிடத்‌ தெங்கணும்‌ 
பசையி லாத படுக்கைக்‌ கல்லாயினும்‌ 
வசையி லாத வரகவி யார்தரும்‌ 
இசையுள்‌ ளேக இனிமை சொரியுமே. 


7. தொனிப்பொருள்‌ 
இனிது ளூம்பிசை யேர்செவிக்‌ காவபோல்‌ 


நுனிது ளும்பிய நுண்ணறி வார்கவிக்‌ 
கனிது ளூம்பிய காமர்‌ பொருளொடு 


தொனிது ளும்பிச்‌ சுவைசெயல்‌ வேண்டுவர்‌. 


பொருளி னாழம்‌ புகழ்வர்‌, புகுஞ்சொலே 
தருபொரு என்றித்‌ தன்னய லோடுசார்‌ 
வருபொரு ளொன்றி, வேறு வழங்கலே 
தெருளு ணர்வார்‌ தொனியெனச்‌ செப்புவர்‌. 


ஆரி யத்தின்‌ அணித்துறை யாடிய 

சீரி யோர்முறை செப்பூர்‌ வியங்கியம்‌ 
சேரில்‌ லாக்கவி எக்கவின்‌ செய்யினும்‌ 
சாறில்‌ லாக்கரும்‌ பாமெனத்‌ தள்ளலே. 


புவிக்க லக்கணைப்‌ போக்கியின்‌ பாக்கிய 
கவிக்க லைஞர்கை யாடு மெழுவிதி 
செவிக்குச்‌ சாற்றிய சீரியன்‌ தன்செயுள்‌ 
குவிக்க லாதிருப்‌ பானோ குழகெலாம்‌ ? 


எங்கு நோக்கினும்‌ எல்சொரி நல்லொளி 
இங்க டைந்து மிமையவ ரின்னிசை 
பங்க ணை ந்தும்‌ இணையில்‌ பரிமளம்‌ 
எங்கு மெங்கு மினிமை இனிமையே. 


95 


30 


31 


32 


33 


34 


36 


பாடல்‌ முதற்குறிப்பு அகராதி 


(எண்‌ : பாடல்‌ எண்‌) 


அகத்துள வுணர்ச்சி 
அகழி வேலையைக்‌ 
அங்கம்‌ சேரும்‌ 
அடித்தாள்‌ முலைமேல்‌ 
அடிமையிற்‌ பெரி 
அண்டத்தினளவு 
அணியில்லாத 
அணையிலேறின 
அந்த மாமதிற்‌ 
அந்தமில்துயர்க்‌ 
அப்புமாரி 

அரக்கி வன்குடர்‌ 
அரஞ்சுடர்‌ 
அரம்பையர்‌ 
அரவினாடும்‌ 
அருங்கவி வாணர்‌ 
அருப்பமென்று 
அல்லானா மரக்கர்‌ 
அலம்பு மாமணி 
அவ்வகை யறுபதெழு 
அழகிழிந்த 
அழகினை முடிய 
அழகுக்கழகணித 
அழுதனர்‌ சிலவர்‌ 
அளப்பரு மான்ற 
அளவை மிஞ்சில்‌ 
அறிஞரே யாயினும்‌ 
அறியார்‌ செயுந்‌ 
அறைதரும்பர 
அன்ன மென்னடை 
அனும னாற்றலு 
ஆசில்பர தாரமவை 
ஆடல்‌ வேண்டலர்‌ 
ஆதரித்‌ தமுதத்தில்‌ 


ஆதலால்‌ அறிஞ 
ஆம்ப லொத்த 
ஆயமானாகர்‌ 
ஆயினுஞ்‌ சாலறிஞ 
ஆயினு மிஃதறிந்‌ 
ஆர்வத்தாலழி 
ஆரந்தாழ்‌ திரு 
ஆரவாரத்தி 
ஆரியத்தின்‌ 

ஆரிய மொழிக்கோர்‌ 
ஆலம்‌ பூமி 
ஆலையின்‌ மலையின்‌ 
ஆழநீர்க்‌ கங்கை 
ஆழித்‌ தேரும்மா 
ஆளையா வுனக்‌ 
ஆற்றரவமும்‌ 
ஆற்ற வெந்‌ 
ஆறுசேர்வன 
ஆறெலாங்‌ 

ஆன்ற ஓவீயச்‌ 
ஆன்ற காத 
இசைக்கிசைதரு 
இசைபெறு 
இடும்பை யெத்தனை 
இடைந்துபோன 
இணரொளிக்‌ 


இத்திறத்திற்‌ பொதுவிதி 


இத்திறத்தினியலுவ 
இந்த இப்பிறவிக்‌ 
இந்திரசித்தனோ 
இராமகாதை 
இரும்பசிக்கு 
இலக்குவ னென்னும்‌ 
இல்லவா கொள்‌ 


இலகச்‌ சேதுவை 
இலங்கு காதல்‌ 
இவனருந்‌ திறலினா 


இழந்தநன்‌ மணியை 
இழுமெனூஉ மொலி 


ழைபடப்‌ 
ளமரக்கா 


இளையவ னிறந்தபின்‌ 


இற்பிறப்பா 


இலறக்கடை துடித்த 
கடை துடித்து 


றைவர்‌ மூவரென்‌ 
இன்னணங்‌ 
இன்னபோ திவ்வழி 
இன்னல்‌ செய்யு 
இன்னும்‌ வேறொரு 
இனிதுளும்பிசை 


இனிய சொல்லினன்‌ 


ஈசற்‌ காயினு 

ஈசன்‌ மேனியை 

ஈர நீர்ப்படிந்‌ 

ஈர மாவதும்‌ 
உச்சிமென்பணை 
உட்டளையன்‌ 
உண்டிலன்‌ 
உண்ணீர்‌ வேட்கை 
உந்தையை 


உ 


உலக மேழினோ 
உலகிற்‌ ரோன்றிய 

லையு மூள்ளத்‌ 
உள்ளமென்‌ 
உள்ளி லுதித்துச்‌ 
உள்ளிலோக ல்‌ 
உளப்பரும்பிணிப்‌ 
உற்றதுகொண்டு 
உற்று நின்ற 
உன்னு நாரை 
உன்னை மீட்பான்‌ 
ஊடலு மன்பர்க்‌ 
ஊைடு லாவுநீர்‌ 

13 


உயிர்ப்புமுன்‌ னுதித்த 
ருண்ட வாய்தொறும்‌ 


217 
210 
197 
265 
413 
102 
398 
160 
150 
285:1 


219 

322:7 (அ) 
177 

273:3 

134 

158 

136 

281 


பாடல்‌ முதற்குறிப்பு அகராதி 


ஊதை தாக்க 

ஊரி னிந்நெடுங்‌ 
ஊழி பேரினும்‌ 
ஊன வில்லுறுத்‌ 
ஊன ந்த 

எங்கு நோக்கினும்‌ 
எட்டோ டெட்டு 
எண்கின்‌ கூட்டம்‌ 
எண்ணில்‌ கோடி 
எந்தச்‌ சாதியர்‌ 
எல்லார்‌ விரி 
எல்லையற்ற 
எல்லையிற்‌ சேனை 
எவ்வுரை கொள்ளினு 
எழுமிருக்கு 
எள்ளி எற்றலு 
எள்ளில்‌ பூவையு 
எள்ளுவ வென்ன 
எறுப்பினம்‌ 
என்றலு மூனிவு 
என்றறத்‌ துறை 
என்ன ஏவினனோ 
என்னை வெல்லின்‌ 
ஏதிலாரு 

ஏய்ந்த சொற்கள்‌ 
ஏய்ந்தருங்கன 
ஏழ்பொழிற்கு 
ஏழுமே கடலுல 
ஏனைய பிறவுங்‌ 
ஜயின்‌ வாரிக்‌ 
ஒடிக்குமேல்‌ வட 
ஒளியே வீசி 
ஒன்று வேண்டல 
ஓசை இன்பம்‌ 
ஓசை பெற்றுயர்‌ 
ஓசையின்பம்‌ 
ஓடலா லுலாவலா 
ஓவியம்‌ சிற்ப 
கட்டன பொருளெலாங்‌ 
கடல்மடை 
கடல்வற்றின 
கடுப்பினில்‌ யாரு 
கண்ணன்‌ நேமியுங்‌ 
கண்ணினைக்கரந்‌ 


164 


98 கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


கதையெனுங்‌ 
கம்பம்‌ வேய்ந்த 
கம்பன்‌ என்னும்‌ 
கம்பன்‌ பாவருங்‌ 
கரட்டுப்‌ பொற்றை 
கரிய மாலினுங்‌ 
கருத்திலா இறைவன்‌ 
கருந்தடக்‌ கனாக்‌ 
கருநெருப்பிடை 
சுரும்பையுஞ்‌ சுவை 
கல்லடித்‌ தடுக்கி 
கல்லெலாம்‌ 
கல்வியிற்றிகழ்‌ 
கலங்கனீர்கலுழ்‌ 
கலந்தவர்க்‌ கினிய 
கலையினோக்கமே 
கவிக்கலையெனுங்‌ 
கவிமாளிகை 
கவின்கலைக்கணே 
கள்ளுண்‌ மாந்தரும்‌ 
கனித்த வின்கனி 
கனிவருங்காலத்‌ 
காகதுண்டம்‌ 
காட்டாதன காட்டிய 
காணுங்‌ காட்சியை 
காதை யுன்ளமை 
காமர்‌ பூவுதிர்‌ 
காய்ந்தன சலாகை 
காயுஞ்‌ சூரிய 
கார்த்தவீரியனென்‌ 
காலமு மிடனு 
காலுற்றுச்‌ 
காவருங்கடி 
காவிய மென்னுங்‌ 
காவியன்ற 

காவின்‌ வேந்தனும்‌ 
கானினோங்கு 
குகனொடு மைவ 
குந்தமுங்‌ 

கும்பிகை திமிலையுங்‌ 
குமுதவாயிற்‌ 
குரவங்குவி 

குருட னெறி 

குருதி வாளெனும்‌ 


294 

322:6 (அ) 
62 

103 

396 


குவளையி னெழில்‌ 297 
குறைப்பன 26 
கூரிய அம்பெனக்‌ 159 
கூல மாமரத்‌ உ 
கூறில்‌ அண்டரும்‌ 954 
கூறின மாற்றம்‌ த 244 
கூனலா முதுகுடைச்‌ 382 
கேடுவந்‌ துற்ற 112 
கைத்திடு பொருளை 

கையைக்‌ கையி 337 
கொடியைப்‌ பற்றி 328 
கொள்ளிய பெருமை 
கொன்றையந்தார , on 
கோட்டிலை துறுமரம்‌ 88 
கோடி யென்றனன்‌ த 
கோல்‌ பிடித்த 331 
கோல்விழுந்தழுத்‌ 392 
சங்கிதம்‌ சோதிடம்‌ 555 
சங்கொலி 4l 
சமைய நோக்கமே 2 
சமைய வாதியர்‌ 3 
சரக்கிலாவொரு ய்‌ 
சவியுறத்‌ ட்‌ 
சாங்கியம்‌ ன்‌ 
சித்திரத்தினை ன்‌ 
சித்திரத்தொடு 5 
சிரித்த பங்கய 233 
சிலம்புகள்‌ சிலம்பிடச்‌ 9 
சிறக்குஞ்‌ செல்வம்‌ | 
சீதைபோல்‌ 402 
சீரிய வல்ல 213 
சுத்தனாங்‌ கன்னன்‌ 358 
சுந்தரப்‌ பவழச்‌ 3 
சுவண வண்ணனெடு ன்‌ 
சுள்ளியி னிருந்துறை ்‌ 5 
தது முந்துற 296:1 
செங்கணங்க ! 
செந்தொடையொடு 
செப்பிடுங்‌ காலை 363 
செயலைச்‌ செற்றுப்‌ 206 
செயிர்ப்பினு மெழில்‌ 299 
செவிகளைத்‌ தளிர்க்‌ 246 
சேலியற்க ணியக்கியர்‌ ப 


சைவம்‌ வைணவம்‌ 


பாடல்‌ முதற்குறிப்பு அகராதி 99 


சொல்கண்டார்‌ 79 
சொல்லினுட்‌ 66 
சொல்லொக்கும்‌ 220 
சால்வளம்‌ 58 
கீகவு மிகு தவமு 282:2 
கசையிறந்த 415 
ஐண்ணொழுக்கந்‌ 412 
கீந்திரி நெறியிற்‌ 922: (ஆ) 
கம்பி கோறத்‌ 203 
வ்‌ குறுதி 322:7 (இ) 
யினை நோக்கும்‌ 275 
தழங்கு பேரியி 121 
க்ழைத்த பொன்‌ 965 
கனத்தினிற்‌ 252 
காதுகு நறுமென்‌ 957 
வ்‌ மன்பில்‌ 218 
ரையுஞ்‌ சங்கமுந்‌ 54 
திங்களைக்‌ கரிதென்னத்‌ ee 
ங்களொன்றி 175 
திசையி லாதபன்‌ 417 
கிசையினை நோக்கும்‌ 274 
கிருகுறுஞ்சினத்‌ 148 
றம்‌ திறம்பிய 180 
தியல்‌ வாழ்க்கை 277 
கீதென்‌ றுள்ளவை 327 
தீய ளான 1 56 
தீர்வரு மின்னல்‌ 580 
தீவியல்‌ 110 
துடித்திலன்‌ 260 
தெய்வமணம்‌ 76 
தெவ்விராவகை 2815 
தேராயிர 922.6 
ன்‌ முதத்த 339 
தவரும்‌ முனிவர்தாமும்‌ 359 
றல்‌ என்னத்‌ 307 
செறிஞர்களுந்‌ 223 
சேனிடைக்‌ கரும்பிற்‌ 308 
ப சாந்தமும்‌ 147 
Q தலம்‌ சிற்றிடை 295 
பெருங்‌ கால 381 
கால்லையிற்‌ 57 


தொலைவில 107 
தொழுங்கையிற்‌ 169 
தோற்பித்தீர்மதி 224 
நச்செனக்‌ கொடிய 322:1 (அ) 
நஞ்சினின்‌ 372 
நஞ்சினுங்‌ கொடிய 312 
நஞ்சு தட்டுரு 300 
நந்த நந்த 279:1 
நல்லிசை வலோர்‌ 390 
நன்ன கரதனை 269 
நாடி நாடிப்‌ 68 
நாணுலாவு மேரு 981:3 
நாத னிந்திரன்‌ 161 
நாமகள்‌ அருள்‌ 15 
நாயகன்‌ வனம்‌ 176 
நிலம்‌ விசும்பு செய்‌ 232 
நிலமகள்‌ முகமென்ன 88 
நிறப்பெரும்‌ 163 
நிறைந்தன 141 
நிறையி னீங்கிய 178 
நீடு நாக மூடு 261:4 
நீண்டு குழன்று 305 
நீரிடு துகில 268 
நீருள வெனினுள 200 
நீலவல்லிருள்‌ 128 
நூலினை வகுத்துக்‌ 21 
நெருக்கம்‌ விட்டமீன்‌ 399 
நென்னற்கண்ட 237 
நொய்ய கழுத்தினா 314 
பங்கய நீலம்‌ 137 
பங்குனி மலர்ந்தொளிர்‌ 140 
பஞ்சியொளிர்‌ 279: 
படிகம்‌ போற்றெளி 29 
படியின்‌ வெம்மை 132 
பண்களாற்‌ 309 
பண்டமை நூல்‌ 24 
பண்டரு கிளவி 356 
பண்ணில்‌ வந்த 10 
பருவ மங்கையர்‌ 332 
பல்லொழுக்கம்‌ 375 
பல்வளத்தின்‌ 63 


பழுவம்‌ வாய்‌ 


100 கம்பராமாயணக்‌ 
பறிக்கு மாற்பிற்‌ 343 
பாங்கின்‌ வேந்தை 17 
பாதம்‌ நான்காதிய 44 
பார்ப்பைச்‌ 99 
பாரு மோடாது 281;1 
பாவமென்‌ 248 
பரஷை மாதர்‌ 13 
பின்னர்‌ வந்து 368 
புண்டுளங்கியவாம்‌ 258 
புலைமேலுஞ்‌ 386 
புவிக்க லக்கணைப்‌ 421 
புவியினுக்கணி 145 
புள்ளி கொள்வன 139 
புள்ளி மால்வரை 117 
புற்புதம்‌ போற்புலை 253 
புற்றறாவென 100 
புனைவர உயிர்வரு 101 
பூக்கரிந்து 329 
பூதபெளதிகத்துட்‌ 22 
பூமழை 311 
பூமி மாது 16 
பூவிடைப்‌ 60 
பூவின்‌ மென்மை 9 
பெண்ணி ஞேக்குஞ்‌ 336 
பெண்பிறந்தவ 225 
பொசிவுறு 364 
பொடித்தன ரோமம்‌ 264 
பொருப்புவில்‌ 320 
பொருவரிய 122:3 
பொருள்‌ தேடிடப்‌ 70 
பொருளினாழம்‌ 419 
பொறிவழி புகுந்துள 250 
பொன்கொண்டிழைத்த 8! 
போது ரீயதேன்‌ 394 
போந்த காதை 30 
மக்களி லொருவன்‌ 316 
மக்களை மறந்தார்‌ 263 
மணமிலாத 393 
மணியி னான்மிளிர்‌ 406 
மதுரம்‌ 392 
மந்தார முந்து 279:2 
மரகதத்‌ திலங்கு 322:6 (ஆ) 
மழுக்களும்‌ 351 
மழையினை நீல 307 
மறத்தைக்‌ 165 


கெளஸ்துபம்‌ 


மறந்துறந்தவர்‌ 
மன்னிற்‌ நறேன்றினேம்‌ 
மன்னெடுங்குடை 
மனத்துற லாய 
மனத்துறு வுணர்ச்சியின்‌ 
மாகந்தமும்‌ 

மாகா ரினமினற்‌ 
மாதவத்தி 

மாதிரம்‌ ஒன்றும்‌ 
மாந்தர்‌ மடுக்கும்‌ 
மாரியை நோக்கிக்‌ 
மாலும்‌ மதிக்கணம்‌ 
மானச மடு 

மானி னோக்கியர்‌ 
மின்ன லோவிளக்‌ 
மின்னற்‌ பிழம்‌ 
மீனொளித்தவான்‌ 
முடிந்தன பிளந்தன 
முத்தினின்‌ 
மூதலென 
முரட்டடந்‌ தண்டு 
முற்றிலும்‌ புதுமை 
முன்பிழைக்க 
முன்பு நின்றிசை 
முன்னவர்‌ நூற்றொகை 
மூன்னார்‌ வினை 
மூன்னின்றாரை 
முன்னுள்ளார்புனை 
முன்னை மாண்டார்‌ 
மூவரும்‌ மூவரின்‌ 
மெய்யி னீன்றபின்‌ 
மேதகு கவிஞராம்‌ 
மேல சந்தம்‌ 
மொய்யுறு 
மொழிவளம்‌ 
யாரேனுந்‌ தானே 
யாவரு மிறைவரென்‌ 
யானிழைத்த 
வங்கியம்‌ பல 
வஞ்சப்‌ பூசையின்‌ 
வஞ்சி நாண 
வந்தெங்கும்‌ 
வம்பவிழ்‌ 
வருணனை தேக்கி 
வருணனை வன்மை 


பாடல்‌ முதற்குறிப்பு அகராதி 


வல்லிசை கொடு 
வன்புலங்‌ கடந்து 
வாங்கரும்‌ பாதம்‌ 
வாங்கி வெஞ்சிலை 
வால்விசைத்துக்‌ 
வாலி மாள 
வாலினை யுயர்த்தி 
வாளரம்‌ பொரு 
வாளை தாவுரு 
வானமேந்திய 
வானயாறு 
வானிடை வந்த 


ரிந்த சாத்திரத்‌ 
ந்தன நரந்தமுதல்‌ 


வில்லிடைக்‌ 
வில்லினார்க்கெலாம்‌ 
வில்லெடுக்கும்‌ 
வில்லெடுத்து 
விழுதல்‌ விம்முதல்‌ 


விழுந்தாள்‌ புரண்டாள்‌ 


விழுமிய சொல்லின்‌ 
விளிம்பு தெற்றி 
வீங்கினன்‌ 
வீதிவாய்‌ 
வீறெடுத்த 
வெண்ணிற நறை 
வெய்யோனொளி 
வெள்ளிக்கும்பம்‌ 
வெளுப்பன 
வெறிய தொங்கலுக்‌ 
வெறுங்கை நாற்றிய 
வேந்தன்‌ நற்புகழ்‌ 
வேரி மாமணம்‌ 
ஹோமர்‌ மாகவி 


பொருட்குறிப்பு அகராதி 


(எண்‌ : பக்க எண்‌) 


அகத்திணையிற்‌ களவு 12 
அகைப்பு வண்ணம்‌ 71 
அச்சம்‌ 62, 65 
அடிமைத்தனம்‌, நட்பு, 

சகோதர வாஞ்சை 57 
அதிவீரராம பாண்டியர்‌ 

நைடதம்‌ 5 
அதிவீரராம பாண்டியன்‌ 7.12 
அயோத்திநகர்‌ வெண்‌ 

மாடங்கள்‌ 17 
அர்த்தமில்லாத சொற்களை 

அகற்றுதல்‌ 20 
அழகிய சொற்றொடர்‌ 94 
அளவு கடந்த மதப்பற்று 8 
அற்புதம்‌ 63, 65 
அறவுரைப்‌ படலம்‌ 89 
அனுமான்‌ 51, 55 
ஆக்கியோன்‌ படலம்‌ 28 
ஆதி கவி 29 
ஆறு 46 
இசை 45 
இதிகாச புராணங்கள்‌ 3 
இந்திரசித்து 54, 56 
இயற்கை வருணனைகள்‌ 7 
இயற்கை வருணனைப்‌ 

படலம்‌ 41 
இரக்கம்‌ 65 
இரட்டுறமொழிதல்‌ 16 
இரவி வர்மா 12 
இரவிற்‌ றுயின்ற வரை 

மெல்லிய ஒலியாற்‌ 

காலையிலெழுப்புகை 14 
இராக்கத வீரர்‌ தம்முள்வரும்‌ 

வேற்றுமை 57 
இராமலிங்க சுவாமிகள்‌ 

கவித்திறம்‌ 7 
இராமன்‌ 47 
இராமனது மனோ துக்கம்‌ 17 
இராவணன்‌ 52, 55 


இருள்‌ 44 
இலக்கண வித்துவான்களால்‌ 
வரையறுக்கப்பட்டு 
கவி வளர்ச்சி குன்றியமை 6 
இலக்கிய மதிப்பாசிரியர்கள்‌ 3 
இலக்குமணன்‌ 53 


இலங்கை 47 
இலங்கை எரியூட்டல்‌ 46 
உசிதமான சொற்கள்‌ 17 
உண்மையொடு முரணாமை 10 
உயர்தரக்‌ கவிஞன்‌ சந்மார்க்க 
போதகனாகவும்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌ 12 
உவமான அணிகள்‌ 23 
எதுகை மோனை 22 


எதுகையை ஓழித்துவிட்ட 

கவிகள்‌ சிந்தாமணியில்‌ 23. 
எலிஜி 10 
எளிய தெள்ளிய சொற்கள்‌ 16 
ஏந்தல்‌ வண்ணம்‌ 7 


ஒரு மொழி கொண்டே 


மிக்க பொருள்‌ தருதல்‌ 1 
ஒழுகிசை நடை 1 
கங்கைப்‌ படலம்‌ 
கண்‌ உறுப்பு வருணனை 9 

வேறுபாடு i 
கதை மக்கட்‌ படலம்‌ 
கதையின்‌ போக்கை 10 

முற்பட வகுத்தல்‌ 5 
கம்பரந்தாதி ட்‌ 22 
கம்பராமாயணம்‌ 2 
கம்பர்‌ 8, 53 
கம்பன்‌ பா 19 
கருத்து வளம்‌ - 13 
கலன்காண்‌ படலம்‌ 2 
கலி விருத்தும்‌ 5 
கவி இலக்கணப்‌ படலம்‌ 9 
கவிக்குத்தக்க சொற்களைத்‌ 15 


தெரிந்தெடுத்தல்‌ 


பொருட்குறிப்பு அகராதி 


கவி 
ஞன்‌ மெல்லே ப்‌ ட, 
சாற்களைத்‌ தெரிந்‌ பயக்கும்‌ 


தடுத்தல்‌ 
க . 21 
ஜக்கு உரித்தான 
கடை த்க்‌ 
கவியி வரியம்‌ அமைய 5 
ண aT உண்மை லக்ஷ 
குவியல்‌ உண ர்தல்‌ 1 
டை உயிர்நிலை 11 
ய அலங்கரிக்கும்‌ 
ட 12 
டெயப்‌ பற்றிய தப்‌ 
தப அம 8 
வொணருக்குச்‌ 
சால்‌ வன்‌ 
காஞ்சிப்‌ னையை 19 
ர ்‌ ்‌ 
காதல்‌" படலம்‌ ப்‌ 
ஈதல்‌. 5 
கார்‌ வல்‌ வேற்றுமை 56 
கரமகப்‌ படலம்‌ 14 
பத்திற்கேற்ற இலக்கிய 
மை ல்‌ 24 
டீ அணங்கைப்‌ 
காலி கவை 8 
சம்‌ களெல்லாம்‌ மத 
காவிய மாக எழுந்தன 6 
கெரி பல்‌ விஷயங்களைத்‌ 
காவி ந்தெடுத்தல்‌ 9 
காலி, பதில்‌ கவனம்‌ 4 
காலி, அன்‌ உருவம்‌ 10 
காவிய இன்‌ பொருள்‌ 10 
கானல்‌ மன்னுங்‌ கலை 22 
கிரே 44 
சனக 1 
குறில்‌ னன்‌ 52, 55 
கசப்பும்‌ உ ர! 70 
ல ட 
ந்மார்க்க நாசத்திற்கேது 
சந்மார்கிக பகன்‌ 7 
சமயப்‌ பற்ற ட்‌ ஏற்படாமை 11 
சமூதாய i 6 
, பத்தார 
சி வின்மை து அறி 6 
தீதர்‌ முதலியோர்‌ கவித்‌ 
ச தன்மை 4 
கீதிரப்‌ பாக்களின்‌ 
சிவ த்திரங்கள்‌ 5 
ஞான சுவாமிகள்‌ 5,7 


சிறந்த காவியம்‌ புனையும்‌ 


103 


முறைகளை அறிதல்‌ 9 
சிறுத்தொண்டர்‌ சரித்திரம்‌ 9 
சினக்குறி 60 
சினம்‌ 62, 63 
சீதை 50 
சீதையின்‌ ஆற்றொணாத்‌ 

யரம்‌ 17 
சீதையின்‌ மந்த காசம்‌ 17 
சீவக சிந்தாமணி 22 
சுத்தத்‌ தமிழ்‌ மொழி 

தெரிந்தெடுத்தல்‌ 22 
தர்ப்பணகையின்‌ 

வசீகர சக்தி 14 
சூளாமணி 21 
செழும்பொருள்‌-தொடர்‌ 74 
சேதுபுராணம்‌ 5 
சைவம்‌-வைண வம்‌ 91 
சொல்‌, நடை வனப்புப்‌ 

படலம்‌ 68 
சோபா 10 
ஞாயிறு 43 
ஞான சாஸ்திரங்கள்‌ 3 
டான்‌ ஜுவான்‌ 12 
டீட்டஸ்‌ அன்டிரானிக்ஸ்‌ 9 
தமிழ்‌ மற்றைய திராவிட 

பாஷைகளை விட உயர்ச்சி 

பெற்றது 2 
தமிழ்‌ மொழியின்‌ வளர்ச்சிக்‌ 

குரிய காரணங்கள்‌ 2 
தமிழின்‌ பெருமை | 
தல புராணங்கள்‌ 6 
தாரையும்‌ மண்டோதரியும்‌ 57 
திங்கள்‌ 43 
திரிமூர்த்திகள்‌ 20 
திருவனந்தபுரம்‌ சாலைச்‌ 

செந்தமிழ்க்‌ கழகம்‌ 1 
துயர்‌ 62 
துயரம்‌ 64 

ளசி தாசர்‌ 8 
தெள்ளிய நடை , 13 
தோத்திரப்‌ பாக்கள்‌ . 6 
நகைச்சுவை 61 
நடை 14 
நற்கலைகளின்‌ பொது 

நோக்கம்‌ 3 
நிரம்பவழகிய தேசிகர்‌ 5 
நிலாத்தோற்றம்‌ 18 
நெடில்‌ வண்ணம்‌ 69 
நைடதம்‌ 10 
படைக்கலம்‌ 85 
படை வீரர்‌ 94 
பரசுராமன்‌ கோபாக்கினி 15 


104 


பரதன்‌ 51, 56 
பல்லியம்‌ 86 
பல விகற்பங்கள்‌ அமைந்த 
சொற்றொடர்‌ 19 
பறவை 45 
பாதாதிகேச வருணனை 7 
பிரபந்தத்‌ தொகை 6 
ற்காலத்துக்‌ காவியங்கள்‌ 7 
பிறபாஷை மொழிகள்‌ 22 
புதியன புனையும்‌ ஆற்றல்‌ 12 
புராணங்கள்‌ 6 
புலமைத்திறன்‌ படலம்‌ 79 
பெரிய புராணம்‌ 9 
பெருமித நடை 59 
பைரன்‌ 12 
பொருளிற்‌ கவனம்‌ 11 
பொருளைக்‌ காட்டினும்‌ 
உருவத்திற்கு அதிகச்‌ 
சிறப்பு 5 
போர்‌ வருணனை 46 
போலிக்‌ கவிகள்‌ க்‌ 
மக்கள்‌ தொழில்‌ 45 
மகா கவிகள்‌ 5 
மகிழ்ச்சி 63, 64 
மாத்யூ ஆர்னால்டு 8 
மாதர்‌ வனப்பு 76 
மிகுந்த சொல்வன்மை 18 
முரண்‌ தொடை 77 
முன்னுரைப்‌ படலம்‌ 25 
மெக்காலே 3 
மெய்ப்பாட்டு வருணனைப்‌ 
படலம்‌ 57 


கம்பராமாயணக்‌ கெளஸ்துபம்‌ 


மெய்ப்பாடுகள்‌ முலமாக 
வருணித்தல்‌ 

மெல்லிசை வண்ணம்‌ 

மேகம்‌ 

மேற்றிசைக்‌ கவிஞர்கள்‌ 

யமகம்‌ 

யாப்புறுப்போர்‌ 

ரஸ்கின்‌ 

ரஸம்‌ 

வசன நூல்கள்‌ 

வஞ்சி விருத்தம்‌ 

வடமொழியோடு ஒப்‌. 
பிடக்‌ கூடியது தமிழ்‌ 

வருண 

வல்லிசை மெல்லிசை 
இயைபு வண்ணங்கள்‌ 

வல்லிசை வண்ணம்‌ 

வாலி 

வான்மீகி 

விபீஷணன்‌ 

வியங்கியம்‌ ட 

விராதனது கரிய உருவம்‌ 

விரைவுக்‌ குறிப்பு 

விறலிவிடுதூது 

வீரத்திறல்‌ 

வீல நாடகம்‌ 

வெப்பம்‌ 

ஷெல்லி 

ஷேக்ஸ்பியர்‌ ர 

ஸ்ரீ ராமனை வந்து காணக்‌ 
கூடின மாதர்‌ வரும்‌ விதம்‌ 

ஹோமர்‌ மாகவி 


தமிழ்ப்‌ புனைகதை ஆய்வு: அடைவு 


(Studies on Tamil Fiction: A Bibliography) 


கோ. கிருட்டிணமூர்த்தி 
ஆய்வாளர்‌ 
தமிழ்த்துறை 

சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
7979 


நட வல மட. 14 


உள்ளுறை 


முன்னுரை 

நூல்‌/கட்டுரை அடைவு (ஆசிரியர்‌ பெயர்‌ அகரநிரலில்‌) 
நூல்‌/கட்டுரைத்‌ தலைப்பு அகர நிரல்‌ 

பொருட்குறிப்பு அடைவு 


முன்னுரை 


ஆராய்ச்சிக்கு அடிப்படையாக விளங்குவன ஆராய்ச்சிப்‌ 
பொருள்‌ பற்றிய நூல்‌/கட்டுரை அடைவுகளாகும்‌. ஓர்‌ ஆராய்ச்சி 
யாளன்‌ தான்‌ ஆராய்வதற்கு எடுத்துக்‌ கொண்ட பொருள்‌ பற்றித்‌ 
கனக்கு முன்னரே யார்‌ யார்‌ எந்தெந்தக்‌ கோணங்களில்‌ எந்த 
அளவுக்கு ஆராய்ந்துள்ளார்கள்‌ என்பதை முதற்கண்‌ அறிந்து 
கொள்ள வேண்டும்‌. அப்போதுதான்‌ பிறர்‌ சென்ற வழியில்‌ 
செல்லாது புதிய வழியில்‌ ஆராய்ச்சிகள்‌ நிகழ்த்தி அரிய கருத்துகளை 
ஆராய்ச்சியின்‌ பயனாக அறிந்து அறிவிக்க முடியும்‌, அன்றியும்‌ 
்‌ மூன்‌ சென்றவர்களின்‌ நோக்கும்‌ போக்கும்‌ எவ்வெவ்வாறு குறை 
பாடுடையது என அறிந்து அதனைத்‌ தவிர்க்கவும்‌ நிறையறிந்து 
கழுவிக்‌ கொள்ளவும்‌ இயலும்‌. எனவே, ஆராய்ச்சியியலுக்கு 
அச்சாணி நூல்‌/கட்டுரை அடைவு என்பது தெளிவு. 


இக்கால இலக்கியம்‌ ஆராய்ச்சியாளர்களின்‌ தீண்டாமைக்‌ 
குரியதாக நீண்டகாலம்‌ புறக்கணிப்பட்டிருந்தது. ஆனால்‌, அண்மைக்‌ 
காலங்களில்‌ ஆராய்ச்சிக்குரிய களமாக அது திகழ்கிறது. பல்வேறு 
பல்கலைக்கழகங்களில்‌ மேற்கொள்ளப்பட்டிருக்கும்‌ ஆராய்ச்சிகளுள்‌ 
இக்கால இலக்கியமும்‌ இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது. இந்தச்‌ 
சூழ்நிலையில்‌ இக்கால இலக்கியத்தில்‌ மிகுதியான பங்கு வகிக்கும்‌ 
புனைகதை இலக்கிய ஆய்வு பற்றிய அடைவு காலத்தின்‌ தேவை 
என்பதால்‌ இது வெளியிடப்படுகிறது. 


தமிழ்ப்‌ புனைகதை ஆய்வு அடைவாகிய இது முப்பிரிவுகளை 
யுடையது; 


1. நூல்‌/கட்டுரை அடைவு (ஆசிரியர்‌ பெயர்‌ அகர நிரலில்‌) 
3. நூல்‌/கட்டுரைத்‌ தலைப்பு அகர நிரல்‌ 
2. பொருட்குறிப்பு அடைவு 


முதற்பகுதி முழுவதும்‌ நூல்‌, கட்டுரை முதலியவற்றின்‌ அடைவு 
ஆகும்‌. இவ்வடைவில்‌ தொடர்வரிசை எண்கள்‌ தரப்பட்டுள்ளன. 
இஃது ஆசிரியர்‌ பெயர்‌ அகர நிரல்‌ முறைப்படி அமைந்தது. பின்‌ 
இரு பகுதிகளிலும்‌ முறையே தலைப்பை அடுத்தும்‌ பொருட்குறிப்யை 
அடுத்தும்‌ தரப்பட்டுள்ள எண்‌ தொடர்வரிசை எண்ணைக்‌ குறிப்ப 
காகும்‌, எனவே, குறிப்பு நோக்கீட்டிற்கு இவ்வெண்‌ நன்கு உதவும்‌ 
என அறியலாம்‌. 


4 தமிழாய்வு —8 


இந்த அடைவில்‌ இடம்பெற்றுள்ள ஆய்வேடுகள்‌ பற்றிய 
குறிப்புகள்‌ உலகத்‌ தமிழ்‌ ஆராய்ச்சி நிறுவனம்‌ வெளியிட்டுள்‌ 
Dissertations on Tamilology என்னும்‌ நூலிலிருந்து தொகுக்கப்‌! 
பட்டன. இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்ற ஆய்வுக்‌ 
கோவை, பல்வேறு அமைப்புகளின்‌ சார்பாக வெளிவந்த மலர்கள்‌, 
இதழ்கள்‌, பதிப்பகங்களின்‌ வெளியீடுகள்‌ முதலியவை இல்‌ 
வடைவுக்கு உதவின. மறைமலையடிகள்‌ நூலகம்‌ தோன்றாத்துணை 
எனலாம்‌. இம்முயற்சிக்குப்‌ பல்லாற்றானும்‌ துணைநின்ற நண்ப 
திரு வ. ஜெயதேவன்‌ அவர்களுக்கு என்றும்‌ என்‌ நன்றி உரியது: 


இத்தகு அடைவுகள்‌ கடந்த காலத்திய ஆராய்ச்சிகளைக்‌ 
காட்டும்‌ கண்ணாடியாக மட்டுமன்றி எதிர்கால ஆராய்ச்சிக்கு 
வழிகாட்டியாகவும்‌ விளங்கவல்லன. இதன்கண்‌ விடுபட்டுள்ள்‌ 
குறிப்புகளைத்‌ தெரிவிப்போர்க்கு நன்றிக்‌ கடப்பாடுடையேன்‌. 


சென்னை-600 005 த்‌ 
8-12-1978 கோ. கிருட்டிணமூர்த்தி 


1 


நூல்‌/ கட்டுரை அடைவு 
ஆசிரியர்‌ பெயர்‌ அகரநிரல்‌ 


ட 5ச்சங்கம்‌, 1956 
“சிறுகதை,” பொன்விழா மலர்‌, மதுரைத்‌ தமிழ்ச்சங்கம்‌, , 
பக்‌, 105-112, 

'குஃப.ரா.வின்‌ கதைகள்‌”, இலக்கியச்‌ சிறப்பு மலர்‌, மதுரைத்‌ 
தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, 1958, பக்‌, 45-47. 


“தமிழ்ப்‌ படைப்பிலக்கியத்தில்‌ உரைநடை, னதா 
உலகத்‌ தமிழ்க்‌ கருத்தரங்க நிகழ்ச்சிகள்‌, சென்னை, , 
பக்‌, 53— 62. 


கதைக்கலை, பாரி புத்தகப்‌ பண்ணை, சென்னை, 1972, பக்‌. 151, 
ரூ.3. 


ரஷ, ரா, ராஜதுரை (பதி.) டம்‌ 
வளரும்‌ தமிழ்‌ இலக்கியம்‌, கிறிஸ்தவ இலக்கியச்‌ சங்கம்‌, 
சென்னை, 1970, பக்‌. 196, ரூ.5. 


அப்துல்‌ காதர்‌, ஷேக்‌. தி்‌ 
அகல்‌ விளக்கு - ஒரு திறனாய்வு, எம்‌.ஏ., மதுரைப்‌ பல்க 
கழகம்‌, 1971, ப, 97. 


அப்துல்‌ ரசாக்‌, ஏ. 
“கல்கியின்‌ மகுடபதி நாவலில்‌ விடுதலை இயக்கப்‌ 
பின்னணி,” ஆ. கோ. 10, 1978, பக்‌. 23-28. 


அப்பாத்துரை, கர. த 
“மனித நாகரிகத்தில்‌ எழுத்தாளர்‌ பங்கு,” பாரதி பதின்‌ 
மூன்றாவது மாநாட்டு மலர்‌, தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, 
சென்னை, 1965, பக்‌, 23-30. 


அப்புஸ்வாமி, பெ. நா, ட 
“எழுத்தாளனும்‌ சமூகமும்‌,” பாரதி பதின்மூன்றாவது 
மாநாட்டு மலர்‌, தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, சென்னை, 196, 
பக்‌, 21.22. 


10 


11 


12 


19 


14 


15 


16 


17 


18 


19 


21 


தமிழாய்வு - 8 


அரங்கராசன்‌, ௬. 
“வரலாற்று நாவல்கள்‌, வெள்ளி விழா மலர்‌, தில்லித்‌ தமிழ்ச்‌ 
சங்கம்‌, 1971, பக்‌. 145-150. 


“தமிழ்‌ நாவல்‌ இலக்கியத்தில்‌ பெண்மை,” ஆ. கோ. 8, 1976 
பக்‌. 79. 

அருள்சாமி, மு. ௪, p 
“விடுதலைக்குப்‌ பின்‌ நாவல்‌ வரலாற்றில்‌ மகளிர்‌ பங்க; 
இந்திய விடுதலையும்‌ தமிழ்‌ இலக்கியமும்‌, சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌, சென்னை, 1974, பக்‌, 295-301. 

அல்போன்சா 
லட்சுமியின்‌ பெண்மனம்‌ திறனாய்வு, எம்‌.ஏ. கேரளப்‌ 
பல்கலைக்கழகம்‌, 1973, பக்‌. 1314-8. 

அறிவழகன்‌, ந. , 
அறிஞர்‌ அண்ணாவின்‌ பார்வதி பி. ஏ'., (ரங்கோன்‌ ராதா, 
எம்‌. ஏ., அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1975, பக்‌. 54 
12546. 


“ஜெயகாந்தன்‌ சிறுகதைகளில்‌ திருமணம்‌' ஆ. கோ. 9, 1977, 
பக்‌. 33-98, 


ஜெயகாந்தன்‌ ஆய்வடங்கல்‌, அமராவதி பதிப்பகம்‌, கடலூர்‌ 
துறைமுகப்‌ பட்டினம்‌, 1978, 3524-16, ரூ. 20. 
ஆறுமுகம்‌, நா, 
ஜெயகாந்தனின்‌ (ஜயஜய சங்கர” _ ஓர்‌ ஆய்வு, ஆ. கோ. 9, 
1977, பக்‌. 50-54. 
ஆறுமுகம்‌, பூவை, எஸ்‌. 
கல்கி முதல்‌ அலன்‌ வரை, தொல்காப்பியர்‌ நூலகம்‌ 
சிதம்பரம்‌, 1964, ப, 184, ரூ. 3. 
இந்திரா, மா. வே, i 
கா. பார்த்தார தியின்‌ 'குறிஞ்சி மலர்‌", “நெஞ்சக்‌ கனல்‌, எம்‌.ஏ. 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1975, பக்‌, 83-5. 
இந்திராபாய்‌ 
“தலைமுறைகள்‌” நாவலில்‌ சமுதாயப்‌ பழக்க வழக்கங்களும்‌ 
நம்பிக்கைகளும்‌, ஆ. கோ, 9, 1977, பக்‌, 60-64. 
இந்திராபாய்‌ ஜாதவ்‌ 
“அனுபவங்கள்‌ ஓர்‌ ஆய்வு, ஆ. கோ, 10, 1978, பக்‌. 79-84. 


தமிழ்ப்‌ புனைகதை ஆய்வு: அடைவு 


22 


23 


24 


2% 


27 


289 


்‌ 93 


32 


39 


34 


இரகுபதி, தா. செ. 
சிறுகதை வளர்ச்சியில்‌ ௧ரு', ஆ. கோ. 4, 1972, ப. 645. 


பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌” நாவலா?” ஆ.கோ. 5, 1975, 
பக்‌. 38-43, 

இரகோத்தமன்‌ 
ஜெயகாந்தனின்‌ (வாழ்க்கை அழைக்கிறது", ஒரு கத்தை 
நாடகம்‌ பார்க்கிறாள்‌', எம்‌, ஏ., அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌, 1975, பக்‌ 4-5. 68 4+ 12. 


இராதாகிருஷ்ணன்‌, ஆர்‌. 
“சத்திய வெள்ளம்‌” ஒரு பார்வை”, ஆ. கோ. 
53-57, 
“நா, பா, நாவல்களில்‌ பத்திரிகையாளன்‌", பரல்கள்‌ -2, 
தமிழ்த்‌ துறை, மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1976 பக்‌. 34-44. 
கா, பா. நாவல்களில்‌ ஒரு பார்வை, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, 
சென்னை, 1978, ப. 81, ரூ. 4. 


இரத்தினசபாபதி, கோ. 
தி. ஜானகிராமனின்‌ “அம்மா வந்தாள்‌”, 'மோகமுள்‌', எம்‌.ஏ, 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1975, ப. 80. 

இரத்தினம்‌, க, பொ. (பதி.) 
எழுத்தாளர்‌ கல்‌, பழனியப்பா பிரதர்தஸ்‌, சென்னை, 1966, 
ப. 120, ரூ. 2.50, 

இரபிசிங்‌, ம. செ. 
அகிலனின்‌ பொன்‌ மலர்‌--ஒர்‌ ஆய்வு, தென்குமரிப்‌ பதிப்பகம்‌, 
நாகர்கோயில்‌, மே 1976, டிசம்பர்‌ 1976, ப. 67. 


6, 1974, பக்‌, 


இராமநாதன்‌, ஆறு. 
“சிறுகதைப்‌ பாடல்கள்‌” “புலமை?” தொகுதி 3, பகுதி 4, 1977, 
பக்‌. 312-323. 
இராமலிங்கம்‌, மா. ன்‌ 
நாவல்‌ இலக்கியம்‌, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, சென்னை, 1972, 
ப. 192, ரூ. கீ, 
இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌, தமிழ்ப்‌ 
புத்தகாலயம்‌, 1973, ப. 300, ரூ. 7. 
அகிலனின்‌ கலையும்‌ கருத்தும்‌, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, 
சென்னை, 1974, ப, 203, ரூ, 650. 


35 


97 


38 


39 


40 


41 


42 


43 


44 


45 


46 


தமிழாய்வு - 8 
புனைகதை வளம்‌, தமிழ்‌ எழுத்தாளர்‌ கூட்டுறவுச்‌ சங்கம்‌, 1979: 


விடுதலைக்கு முன்‌ புதிய தமிழ்ச்‌ சிறுகதைகள்‌, தமிழ்ப்‌ 
புத்தகாலயம்‌, சென்னை, 1977, ப, 315, ரூ. 10. 


காவியமும்‌ காவலும்‌, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, (விரைவில்‌ 
வெளிவர இருக்கிறது) 

இராமானுசம்‌, அரங்க, 
கோலி. மணிசேகரனின்‌ 'செம்பியன்‌ செல்வி, 'இராணி 


வேலுநாச்சி, எம்‌. ஏ. அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
1975, ப, 81. 


இராஜசேகரன்‌, இரா. (பதி.) னம்‌ 
தமிழ்‌ காவல்‌ 50 பார்வை, பத்தினிக்‌ கோட்டப்‌ பதிப்பகம்‌, 
மேலையூர்‌, 1978, ப. 189, ரூ. 6.50. 

இலக்குமி நாராயணன்‌, பெ. ்‌ 
நீல. பத்மகாபனின்‌ 'பள்ளி கொண்டபுரம்‌', ட த்‌ 
எம்‌. ஏ., அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1975, பக்‌. 894 17. 

இலிண்டா கிறிஸ்டி. 
புறநானூறும்‌ யாருக்காக அழுதானும்‌, ணகர 
தொகுதி], தமிழ்த்துறை, கேரளப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, * 
பக்‌, 380 - 990, ரூ. 10, 

இளந்திரையன்‌, சாலை, ர 
தமிழில்‌ சிறுகதைகள்‌, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, 1966, ப. 197, 
ரூ.2.50, 


சிறுகதைச்‌ செல்வம்‌, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, சென்னை, 1966, 
ப. 236, ரூ. 3,75. 


புதுத்தமிழ்‌ முன்னோடிகள்‌, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, சென்னை, 
1969, ரூ. 3. 

எழில்முதல்வன்‌. ப 
“சமூக நாவல்கள்‌,” வெள்ளி விழா மலர்‌, தில்லித்‌ தமிழ்‌ 
சங்கம்‌, 1971, பக்‌, 141-144, 

கணேசலிங்கன்‌, செ. ர்‌ 
“ஈழத்துத்‌ தமிழ்ச்சிறுகதைகள்‌” இரண்டாவது ஆண்டு மல 
தமிழ்‌ வட்டம்‌, சென்னை, 1969, பக்‌, 155-158. 


தமிழ்ப்‌ புனைகதை ஆய்வு : அடைவு 9 


47 


46 


49 


50 


51 


52 


59 


54 


555 


56 


57 


கணேசன்‌, பி, சி, 
“தமிழில்‌ சிறுகதை இலக்கியம்‌,' பாரதி எட்டாவது மாகாட்டு 
மலர்‌, தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, சென்னை, 1960, பக்‌, 31--34. 
“தமிழில்‌ நாவல்‌ இலக்கியம்‌,” இரண்டாவது மாகாட்டு மலர்‌, 
செங்கற்பட்டு மாவட்டத்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, 
மதுராந்தகம்‌, 1965, பக்‌. 27--29. 

கந்தசாமி, 7. 
தமிழ்ச்‌ சிறுகதையின்‌ இலக்கிய வரலாறு, எம்‌. ஏஃ மதுரைப்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌, 1971, ப. 60. 

கந்தசாமிப்‌ புலவர்‌, மீ. 
“இக்கால எழுத்து நடை,” இலக்கியச்‌ சிறப்பு மலர்‌, மதுரைத்‌ 
தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, 1958, பக்‌. 14--17. 

கமலநாதன்‌, சி. 
“மலேசியாவில்‌ தமிழ்ச்‌ சிறுகதைகள்‌, இரண்டாவது ஆண்டு 
மலர்‌, தமிழ்‌ வட்டம்‌, சென்னை, 1969, பக்‌. 159-164. 

கமலா விருத்தாசலம்‌ 
“என்‌ கணவர்‌ புதுமைப்பித்தன்‌,” பாரதி பதிஜென்றாவது 
மாநாட்டு மலர்‌, தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, சென்னை, 1964, 
பக்‌. 5254. 

கருணாமூர்த்தி, வே. 
கா. பார்த்தசாரதியின்‌ 'கோபுர தீபம்‌”, ஆத்மாவின்‌ 
ராகங்கள்‌,” எம்‌.ஏ., அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 3976, 
பக்‌, 784-7. 

கலியபெருமாள்‌, எம்‌. 
வ. ராமசாமியின்‌ சுந்தரி, 'கோதைத்‌ தீவு, எம்‌.ஏ. 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1975, பக்‌. 117 4 13. 

கல்கி (புனை.) 

“எழுத்தின்‌ சக்தி', பாரதி ஐந்தாவது மாகாட்டு மலர்‌, தமிழ்‌ 
எழுத்தாளர்‌ சங்கம்‌, சென்னை, 1957, பக்‌, 59-60. 

கனகசபாபதி, சி. 
*வாடிவாசல்‌' -- நாவலின்‌ புது உலகம்‌,” பரிதிமாற்‌ கலைஞர்‌ 
நூற்றாண்டு விழா மலர்‌, 1970, பக்‌. 83-88. 

கனகசபை அருணாசலம்‌ 
ஈழத்துத்‌ தமிழ்ச்‌ சிறுகதைகள்‌ (1952-1965), எம்‌. ஏடி 
இலங்கைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1974, ப. 274. 


* வரிசை எண்‌ 65 பார்க்க. 


2 


10 
58 


59 


60 


61 


62 


63 


64 


65 


66 


67 


68 


69 


தமிழாய்வு -- 8 
கன்னா, எம்‌, 
சாண்டில்யனின்‌ வரலாற்றுப்‌ புதினங்கள்‌ திறனாய்வு, எம்‌.ஏ. 
கேரளப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1972, பக்‌. 44-122--9. 
கஸ்தூரி, பா. me 
இந்திரா பார்த்தசாரதியின்‌ 'சுதந்திர பூமி”, 'கால ர 
எம்‌. ஏ., அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1974, பக்‌. 1494 *: 
காந்தி, கே, ம்‌ 
மெளனியின்‌ கதைகள்‌ திறனாய்வு, எம்‌. ஏ, கேரளப்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌, பக்‌, 24-113 13, 


காமராசன்‌, நா. . 
நாவல்‌ பழம்‌ - ராசியின்‌ நாவல்கள்‌ ஒரு விமர்சனம்‌, 
அணியகம்‌, சென்னை, 1978, ப. 71, ரூ. 5. 

கார்லோஸ்‌, ௪, 
தற்காலத்‌ தமிழிலக்கியத்தில்‌ ஃபிராய்டிசம்‌, ஆ. கோ. 4 
1972, பக்‌. 220-225, 

கிருட்டிணமூர்த்தி, கோ. 

்‌ லி 
ஜெயகாந்தனின்‌ 'பாரீசுக்குப்‌ போ", 'சில ப பக்கத்‌ 
மனிதர்கள்‌”, எம்‌. ஏ., அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, ்‌ 
பக்‌, 119413. 

வெட்டப்‌ சி 
கு. இராசவேலுவின்‌ காதல்‌ தூங்குகிறது - ஓர்‌ ஆயு, 
எம்‌. பில்‌,, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1977. ப. 98 

கிருஷ்ணமூர்த்தி, ரா, ன்‌; 
எழுத்தாளர்‌ உரிமை, இலக்கியச்‌ சிறப்பு மலர்‌, மதுரை 
தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, 1958, பக்‌, 24.25. 

கீதா, சி, வி, த 
இருபத்தைந்து ஆண்டுகளில்‌ தமிழ்‌ நாவல்‌, எம்‌. ஏ. கேர 
பல்கலைக்‌ கழகம்‌, 1974, பக்‌. 24 217. 

கீதாரஞ்சனி, எஸ்‌, க்‌ 
லட்சுமியின்‌ “பெண்மனம்‌”, *காஞ்சனையின்‌ கனவு”, எம்‌, வல 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌, 1975, ப. 63. 

குப்புசாமி, சி. வீ, ர்‌ 
"மலேசியத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌”, வெள்ளி விழா மலர்‌, தில்லித்‌ 
தமிழ்ச்சங்கம்‌, 1971, பக்‌, 151-157, 

குமாரகிருட்டிணன்‌, சீ. 
மறைமலையடிகளின்‌ “கோகிலாம்பாள்‌ கடிதங்கள்‌ , ச்‌ 
காட்டரசி குமுதவல்லி”, எம்‌, ஏ., அண்ணாமலைப்‌ பல்க 
கழகம்‌, 1975, பக்‌, 8344. 


நாக 


11 
தமிழ்ப்‌ புனைகதை ஆய்வு: அடைவு 


70 குமாரவேலு, வி. 


71 


22 


73 


74 


75 


76 


77 


78 


79 


80 


ஜெகசிற்பியனின்‌ 'சொர்க்கத்‌தன்‌ நிழல்‌, ப்‌ எம்‌.ஏ. 

அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1975, பக்‌, 774-5. 
குருசாமி, ம. ரா. போ, 

மூ. வ. முப்பால்‌, ம. ரா, போ. குருசாமி, கட்க ம்‌. சா, 

கோ. கலைக்கல்லூரி, கோவை, 1977, ப. 217, ரூ. 10, 
கைலாசபதி, ௧, 

தமிழ்‌ காவல்‌ இலக்கியம்‌, பாரிநிலையம்‌, சென்னை, 1968, 

ப்‌. 284, ரூ. 4 50. 

இ க ம தமிழ்‌ வட்டம்‌, சென்னை, பில 

இரண்டாவது ஆண்டு மலர்‌, தமிழ்‌ வட்டம்‌, 

பக்‌, 121-126. 


கைக ளைகரை 


“தமிழ்‌ நாவல்‌ வரலாறு”, வெள்ளி வீழா மலர்‌, தில்லித்‌ தமிழ்ச்‌ 
சங்கம்‌, 1971, பக்‌, 187-140. 


கோதண்டராமன்‌, ப. ௬ இ 
சிறுகதை ஒரு கலை, பழனியப்பா பிரதர்ஸ்‌, 1958, ப. 169, 
ரூ. 2.25, 


கோதண்டராமன்‌, பி, 
“தமிழ்‌ நாவலின்‌ வருங்காலம்‌”, பாரதி பண்ன லள 
மாகாட்டு மலர்‌, தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, சென்ன, A 
பக்‌, 20-24, 

கோமகள்‌ (புனை, 
தமிழ்‌ ன ரச பெண்கள்‌,' பாரதி துரக அதத்‌ 
மலர்‌, தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, 1962, பக்‌, 49-53. 

சஞ்சீவி, ந. 
“அகிலனின்‌ மிக அண்மைச்‌ சிறுகதை ர ட டம 

i த்‌ ்‌ எனைப்‌ பல்கலைக்‌ க ந ட்‌ 

தமிழ்‌ இலக்கியமும்‌, சென்‌ 
பக்‌. 93-101. 


i ர 1942”, இந்திய விடுதலையும்‌ தமிழ்‌ 
“திரு. கு. வேலுவின்‌ 1942', இந்திய 6 
க ர பல்கலைக்‌ கழகம்‌ சென்னை, 1974, 
பக்‌, 65-92, 


சண்முகசுந்தரம்‌, சு. 
ஜெயகாந்தனும்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்களும்‌, ஆ. கோ. 8, 
1976, பக்‌, 122-127. த 


12 
81 


82 


83 


84 


85 


86 


87 


88 


89 


90 


91 


92 


தமிழாய்வு -- 8 


சண்முகசுந்தரம்‌, எஸ்‌. 
அகிலனின்‌ “வேங்கையின்‌ மைந்தன்‌” “கயல்‌ விழி', எம்‌. ஏ. 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1975, பக்‌. 8642. 

சண்முகசுந்தரம்‌, வி, பி, 
அகிலனின்‌ பாவை விளக்கு -- ஒரு திறனாய்வு' எம்‌.ஏ. 
மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1972, ப, 62. 

சந்தானலக்ஷ்மி ராமசாமி, ௧. கன 
டாக்டர்‌ மு.வ. வின்‌ அல்லியில்‌ அல்லியின்‌ பண்புமலன்‌ 
தமிழ்‌ ஒளி, மலேயா, பக்‌. 31-38. 

சரஸ்வதி ராம்நாத்‌ ர 
*இலக்கியம்‌ படைக்கும்‌ பெண்‌ எழுத்தாளர்கள்‌", தமிழ்‌ 
உறவு ஆண்டு மலர்‌, தமிழ்‌ எழுத்தாளர்‌ கூட்டுறவுச்‌ சங்கம்‌, 
1968, பக்‌, 141-146, 

சாமிநாதன்‌, சீனி, 
“புதுமைப்பித்தன்‌ கதைகளில்‌ பாத்திரப்‌ பேச்சு, ஆ. கோ, 9, 
பக்‌, 222-227. 

சிங்‌, எம்‌, பி, 
ஜெயகாந்தன்‌ சிறுகதைகள்‌ -- ஒரு திறனாய்வு, எம்‌. ஏஃ 
கேரளப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1968, பக்‌, 44 314 136. 

சிதம்பரநாதன்‌ செட்டியார்‌, அ. (தொகு.) 
சிறுகதைக்‌ களஞ்சியம்‌ (முன்னுரை), புக்ஸ்‌ இந்தியா 
பிரைவேட்‌ லிமிடெட்‌, 1959, ர, 4. 
தமிழில்‌ சிறுகதையின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌, பிலோமினா 
பதிப்பகம்‌, சென்னை, 1977, பக்‌. 22, ரூ.1. 


‘The Short Story and its Development in Tamil’, Tamil 
Culiure, Vol. 4, No.3 pp. 227—238. 

சிதம்பர ரகுநாதன்‌ 
இலக்கியவிமர்சனம்‌, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, சென்னை, 1949, 
ப, 130, ரூ. 2. 

சித்திரலேகா 
“லக்ஷ்மி சுடாமணி நாவல்களில்‌ காணப்படும்‌ பகல்‌. 
திருமணப்‌ பிரச்சினைகள்‌", ஆ. கோ, 10, 1979, பக்‌. 268-273. 

சித்ரா தேவி 
மீ. ப, சோமுவின்‌ “எந்தையும்‌ தாயும்‌', 'கடல்‌ கண்ட கன்ம 
எம்‌. ஏ, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1975, பக்‌, 7949- 


99 


94 


95 


96 


97 


98 


101 


103 


103 


104 


சில்லையூர்‌ சிவராசன்‌ 
ஈழத்தில்‌ தமிழ்‌ நாவல்‌ வளர்ச்சி, அருள்‌ நிலையம்‌, சென்னை, 
1967, ப. 74, ரூ, 2. 


சிவக்கண்ணன்‌, ௮. 


“மூ, வ. நாவல்களில்‌ பாத்திரப்‌ படைப்பு 
மறுப்பும்‌, ஆ. கோ. 10, 1978, பக்‌, 280-285. 


_ மதிப்பீடும்‌ 


சிவசுப்பிரமணியன்‌, என்‌. 
“தமிழ்‌ நாவல்‌ இலக்கியத்தில்‌ புதிய போக்கு, ஆ: கோ. 
1973, பக்‌. 160-166. 


3. 


சைவக்‌ அவர 


“தமிழ்‌ நாவல்‌ இலக்கியத்தில்‌ புதிய போக்கு”, ஆஃ 
1974, பக்‌, 267-272. 


கோ. 6, 


சிவத்தம்பி, கா, வ 
தமிழில்‌ சிறுகதையின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌, 
நிலையம்‌, சென்னை, 1967, ப. 160, ரூ, 2.75. 


பாரி 


ஈழத்தில்‌ தமிழ்‌ இலக்கியம்‌, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, சென்னை, 
1978, ப. 176, ரூ. 6. 


வை மகளை, 


நாவலும்‌ வாழ்க்கையும்‌, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, சென்னை, 


1978, ப. 118, ரூ. 3,75. 
சிவபாதசுந்தரம்‌, சுந்தரராஜன்‌, பெ, கோ., வரிசை எண்‌ 110 
காண்க. 
சிறுகதைப்பித்தன்‌ (தொகு.) . 
மலேயாவில்‌ புதுமைப்பித்தன்‌ நினைவு மலர்‌, 


சிற்பி 
டர தய 3 > 
நல்ல சிறுகதை எழுதுவது எப்படி! , 
ஆண்டு மலர்‌, யாழ்ப்பாணம்‌, 1961, பக்‌. 96 


எம்‌. துரைராஜ்‌. 


சமுகத்தொண்டன்‌ 
—98, 


“இலங்கையின்‌ சிறுகதையாசிரியர்கள்‌”, பாரதி பத்தாவது 
மாநாட்டு மலர்‌, தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, 1962, பக்‌, 20-22. 


சீனிவாசன்‌, ரா. 


“கல்கியின்‌ விடுதலை இயக்க நாவல்கள்‌", வ. சுப்பையா 
பிள்ள பவள விழா மலச்‌, தமிழ்ச்‌ சங்க வெளியீடு, 1973, 


பக்‌, 204-210, 


14 
105 


106 


107 
108 
109 
110 


111 


112 
214 
114 


115 


தமிழாய்வு -- 8 
“கல்கியின்‌ விடுதலை இயக்க நாவல்களில்‌ காந்தியம்‌', இந்திய 


விடுதலையும்‌ தமிழ்‌ இலக்கியமும்‌, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
1974, பக்‌, 203-215. 


சுகுமாரன்‌, பி, 
பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌ -- வேதநாயகம்‌ பிள்ளை, 
கமலாம்பாள்‌ சரித்திரம்‌ _ ராஜம்‌ ஐயர்‌, எம்‌.ஏ., அண்ணா 
மலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1975, பக்‌. 2-82, 

சுதாதர்‌, எஸ்‌. 


அழகிரிசாமியின்‌ சிறுகதைகள்‌ - ஒரு திறனாய்வு, எம்‌.ஏ. 
கேரளப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1974, 9 4-140. (அச்சிடப்பட்டது) 


அழகிரிசாமியின்‌ சிறுகதைகள்‌ -- ஒரு திறனாய்வு, ஜெயகுமாரி 
ஸ்டோர்ஸ்‌, நாகர்கோயில்‌, 1974, ப. 140, ரூ. 5. 


சுத்தானந்த பாரதி 
வ. வே, சு, ஐயர்‌', பொன்விழா மலர்‌, இந்து மதாபிமான 
சங்கம்‌, காரைக்குடி, 1974, பக்‌, 42-45, 


சுந்தரராஜன்‌, பெ. கோ., சொ. சிவபாதசுந்தரம்‌. 
“தமிழ்‌ காவல்‌ நூறாண்டு வரலாறும்‌ வளர்ச்சியும்‌', கிறிஸ்தவ 
இலக்கியச்‌ சங்கம்‌, சென்னை, 1977, ப. 299, ரூ 15. 

சுபாசி சந்திரபோசு, பெ. 
அம்மா வந்தாள்‌ நாவலில்‌ ஒலிப்படிமம்‌, ஆ. கோ. 10, 1978, 
பக்‌. 307-312. 

சுப்பிரமணியம்‌, ௧. நா. 
முதல்‌ ஐந்து தமிழ்‌ நாவல்கள்‌, அமுத நிலையம்‌, சென்னை, 
1957, ப. 128, ரூ. 1.75. 


சுப்பிரமணியம்‌, ௧. நா. 
படித்‌இருக்கிறீர்களா-1, அமுத நிலையம்‌, 1957, ப. 168, 6: 
2.75. 


க 


படித்திருக்கிறீர்களா-11, அமுத நிலையம்‌, சென்னை, 1958, 
ப. 175, ரூ. 2,785. 


வ 


இலக்கிய விசாரம்‌, அமுத நிலையம்‌, சென்னை, 1959, ப 79, 
ரூ, 1.80, 


தமிழ்ப்‌ புனை கதை ஆய்வு: அடைவு 


116 


117 


118 


119 


120 


121 


122 


123 


124 


125 


126 


127 


15 


சரணை அஷ ணம 


விமரிசனக்‌ கலை, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, சென்னை, 1959, ப. 
169, ரூ, 2.50. 
புதுத்தமிழ்‌ இலக்கியம்‌. இரண்டாவது மாகாட்டு ள்‌ 
செங்கற்பட்டு மாவட்டத்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, 
மதுராந்தகம்‌, 1965, ப. 17-19. 

சுப்பிரமணியன்‌, ச. வே. (பதி.) sh 
இறனாய்வுக்‌ கட்டுரைகள்‌, அணியகம்‌, சென்னை, ரூ. 10. 


சுப்பிரமணியன்‌, ச. வே. . A த ்‌ 
தற்காலப்‌ புனைகதைகளில்‌ பெண்கள்‌, டு று, 
தமிழ்ப்‌ பதிப்பகம்‌, சென்னை, 1976, ப. 186, ரூ. 9. 

சுப்பிரமணியன்‌, சுகி. 

்‌ . . ச சி, 

ஆயிரங்கால்‌ மண்டபம்‌, புதுப்புனல்‌ பதிப்பகம்‌, திருச்‌ 
1962, ப. 86, ரூ. 1.50. 

சுப்பிரமணியன்‌, பெ. ay 
'செம்பருத்தி நாவலில்‌ படிமவியல்‌ குறியீட்டின்‌ உத்திகள்‌, 
ஆ. கோ. 8, 1976, 213-218. 
மரப்பசு நாவலில்‌ உளவியலும்‌ சமுதாய இயலும்‌, ஆ: 
கோ. 9, 1977, பக்‌. 256-261. 

சுப்பிரமணியன்‌, என்‌. ல்‌ 
“லா, ௪. ரா. வின்‌ ஜனனி — திறனாய்வு", ன்‌ 
தெ. தி, இந்துக்‌ கல்லூரி, நாகர்கோவில்‌, 1974, பக்‌. 
112, 


சுப்புலட்சுமி, ஆர்‌. 


குறிஞ்சி மலர்‌, எம்‌. ஏ. மதுரைப்‌ பல்கலைக்கழகம்‌, 1971, 
ப, 53. 
இர்‌ ட ஆ. கோ.7, 


“சில நேரங்களில்‌ சில மனிதர்கள்‌ -- ஓர்‌ ஆய்வு, 
1975, பக்‌, 210-215. 
செந்தில்நாதன்‌, கனக, 
ஈழத்து இலக்கிய வளர்ச்சி, அரசு வெளியீடு, ன்‌ ஆதிருப்‌ 
பள்ளி தெரு, கொழும்பு--19, 1964, ப. 208, ரூ. 350. 
செந்தில்நாதன்‌, சு, 


தமிழ்ச்‌ சிறுகதைகள்‌ ஒரு மதிப்பீடு, 
டெட்‌, சென்னை, 1967, ப, 100, ரூ. & 


என்‌. சி, பி, எச்‌. லிமி 


729 செல்லப்பா, சி. ௬. 
தமிழ்‌ சிறுகதை பிறக்கிறது, எழுத்து பிரசுரம்‌, சென்னை, 1974, 


ப, 176, ரூ. 10. 
129 சேதுப்பிள்ளை, சுப, 

“தமிழ்‌ நாவல்களில்‌ பேச்சு மொழி வழக்கு -- வடுவூராரின்‌ 

சோதனை முயற்சி', பரல்கள்‌,” தமிழ்த்துறை, மதுரைப்‌ 

பல்கலைக்கழகம்‌ 1976, பக்‌. 25-36. 


நாவலின்‌ உருவம்‌ சிதைந்‌ 


130 ——_— 
“கமலாம்பாள்‌ சரித்திரம்‌' 


துள்ளதா ?, ஆ. கோ, 9, 1977, பக்‌. 292-297. 

131 சேனாபதி, த. நா. 

“காண்டேகர்‌ தந்த கா. ஸ்ரீ. ஸ்ரீ”, முதலாவது மாநாட்டு மல 
செங்கற்பட்டு மாவட்டத்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, 
மதுராந்தகம்‌, 1962, பக்‌. 39-40. 

132 சேஷாத்திரி, தி. 
“மறைத்து வை”, இலக்கியச்‌ சிறப்பு மலர்‌, மதுரைத்‌ தமிழ்‌ 
எழுத்தாளர்‌ சங்கம்‌, 1958, பக்‌, 35-37 ' 

133 சேஷாத்திரி சர்மா 
சிறுகதை எழுதுவது எப்படி ?' வானதி பதிப்பகம்‌, சென்னை, 

1965, ப. 180, ரூ, 1.50. 

134 சையத்‌ பாவா 
ஜெயகாந்தனின்‌ கலை விமர்சனங்கள்‌, எம்‌, ஏ., கோழிக்கோடு 
பல்கலைக்கழகம்‌, 1975, 


135 சோசபு சுந்தரராசு, ஆ. 
“பரமார்த்த குரு கதை,, ஆ. கோ. 5, 1973, பக்‌. 824-828. 


136 ——— 
“பரமார்த்த குரு கதையில்‌ கடைமூன்று கதைகள்‌”, ஆ.கோ.6, 
1974, பக்‌, 358-363. 
*137 சோதி, இ. 
கா. பாரர்த்தசா தியின்‌ பொன்‌ விலங்கு?, “சத்திய வெள்ளம்‌ [] 
எம்‌. ஏ, அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌, 1975, பக்‌, 7345. 


138 சோபனா, ஆர்‌. 
அகிலனின்‌ “பாவை விளக்கு' 'துணைவி', எம்‌.ஏ. அண்ணா 
மலைப்‌ பல்கலைக்கழகம்‌, 1975, பக்‌. 99 4 9. 
னு 
* சோதி, இ. என்னும்‌ பெயர்‌ “Dissertation of Tamilology 
என்னும்‌ நூலில்‌ கோதை, இ. என்று தவராக அச்சிடப்பட 
டுள்ளது. 


கமிழ்ப்‌ புனைகதை ஆய்வு: அடைவு 


139 


140 


141 


142 


143 


144 


145 


146 


147 


148 


149 


17 


சோமசுந்தரம்‌, மீ. ப. 
சிறுகதை, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
நகர்‌, 1972, ப. 47. 


அண்ணாமலை 


செளந்தரா, பா. 
“புதுமை இலக்கியத்தில்‌ காந்திய சிந்தனை”, 
பக்‌, 364-369, 


ஆ. கோ. 6, 1974, 


தங்கம்மாள்‌, எம்‌, எஸ்‌, 


சிவகாமியின்‌ சபதம்‌ ஒரு திறனாய்வு, 
கலைக்‌ கழகம்‌, 1971, ப. 60. ' 


எம்‌.ஏ., மதுரைப்‌ பல்‌ 


தசரதன்‌, மா. கி, 
“பேரறிஞர்‌ அண்ணாவின்‌ நாவல்கள்‌", 
தமிழ்‌ இலக்கியமும்‌, சென்னைப்‌ பல்கலை 
403-494, 


இந்திய விடுதலையும்‌ 
க்‌ கழகம்‌, 1974, பக்‌. 


தண்டாயுதம்‌, இரா. 
“விடுதலைக்குப்‌ பின்‌ தமிழ்‌ நாவல்கள்‌,” தமிழ்‌ உறவு அரத 
மலர்‌, தமிழ்‌ எழுத்தாளர்‌ கூட்டுறவுச்‌ சங்கம்‌, 1967, பக 
89.94. 


தமிழ்‌ நாவல்கள்‌" ஆண்டு 


*பத்தொன்‌ ம்‌ ர ண்டுத்‌ 
தம்ம வட்டம்‌ செ 67, பக்‌. 177-180. 


மலர்‌, தமிழ்‌ வட்டம்‌, சென்னை, 19 


Special features of Kalki’s Novels, Proceedings ட ல்‌ 
International Conference Seminar of Tamil Studies, 1969, Vol. 
11, pp. 258—295. 


மும்‌ வளர்ச்சியும்‌,” 


6 ee களில்‌ தோற்ற 
தமிழ்ச்‌ சமூக நாவல்களின்‌ ல ்சச்கள்‌, 1971: 


இரண்டாவது உலகத்‌ தமிழ்க்‌ கருத்தரங்க 
பக்‌. 37-46. 


தமிழ்ச்‌ சிறுகதை முன்னோடிகள்‌, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, 
சென்னை, 1972, 1975, ப. 275, ரூ. 8. 50. 


தற்காலத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌, 
1973, 1976, ப. 240, ரூ. 7. 50. 


தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, சென்னை, 


“அகிலனின்‌ இரண்டு நாவல்கள்‌ 
மலர்‌, பெங்களூர்த்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌, 
3 


ஓர்‌ ஆய்வு', வெள்ளிவிழா 
1974, பக்‌. 29-33. 


18 
150 


151 


152 


153 


154 


155 


156 


157 


158 


159 


160 


தமிழாய்வு - 8 


மு. வ. வின்‌ இலக்கியங்கள்‌, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, சென்னை, 
1975, ரூ. 8. 


டாக்டர்‌ மு. வ. தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, சென்னை, 1975, 
ப, 100, ரூ. 3. 


காவல்‌ வளம்‌, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, சென்னை, 1975, 1977, 
ப, 296, ரூ. 9. 


A Study of Sociological Novels in Tamil, Ph. D., University of 
Madras, 1969, (Published) 


A Study of Sociological Novels in Tamil, University of 
Madras, 1977, ற. 258, Rs. 15, 

தமிழவன்‌ 
“நிகழ்காலத்‌ தமிழ்‌ இலக்கியப்‌ போக்குகள்‌ -- ஒரு es 
சார்ந்த பார்வை, லண்டன்‌ தமிழ்ச்‌ சங்க மலர்‌, 1972-73, 
பக்‌, 113-116. 


க 


“கல்லூரி வாசல்களில்‌ சிறுகதை இலக்கியம்‌”, ஆ. கோ. 9, 
1977, பக்‌. 315319. 


தாக்கர்‌, கலா, கே, 
“நாகநந்தி”, ஆ. கோ. 10, 1978, பக்‌. 127-132, 

திரவியம்‌, கா, 
தேசீயம்‌ வளர்த்த தமிழ்‌, பழனியப்பா பிரதர்ஸ்‌, சென்னை, 
1974, ப, 229, ரூ. 8. 50, 

திருமலை, ம. 
“ரிஷிமூலம்‌” என்ற நாவலில்‌ உளவியற்‌ பிரச்னைகள்‌, 
ஆ. கோ. 9, 1977, பக்‌, 320-324, 

துமிலன்‌ 


“எஸ்‌, வி. வி, யின்‌ சிறுகதைகள்‌”, பாரதி பத்ம 
மாகாட்டு மலர்‌, தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, சென்னை, 1965, 
பக்‌, 45-46, 


தமிழ்ப்‌ புனைகதை ஆய்வு: அடைவு 


19 


161 துரைக்கண்ணன்‌, நாரண. 


162 


163 


164 


165 


166 


167 


168 


169 


170 


171 


172 


“தமிழில்‌ சிறுகதை வளர்ச்சி', பாரதி தா மாநாட்டு 
மலர்‌, தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, 1962, பக்‌. 65-68. 


வுரைராஜு, ௮. ன்‌ 
“அகிலனுடன்‌ ஒரு பேட்டி', தமிழ்‌ ஒளி, மலேயா, பக்‌ 3 


தெட்சணாமூர்த்தி, பி. | ன்‌ 
“சட்டி சுட்டது--ஒரு நாட்டுப்புற நாவல்‌', ஆ. கோ. 6, 
பக்‌, 987-991. 


ர ணான்ணைைன்‌ டு 


“முருகன்‌ ஓர்‌ உழவன்‌--ஓர்‌ ஆய்வு, ஆ. கோ, 10, 1978, பக்‌, 
371—376. 


தெரசா மேரி குழந்தை. 
்‌ டி . பல்‌ 
பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌, எம்‌.ஏ., கோழிக்கோடு 
கலைக்‌ கழகம்‌, 1973. 


தேவன்‌ ர்‌ 
“தரம்‌ உயர்க'”, பாரதி ஐந்தாவது மாகாட்டு மலர்‌, தமிழ்‌ 
எழுத்தாளர்‌ சங்கம்‌, 1957, பக்‌. 63-64. 


தோதாத்ரி, எஸ்‌, 
ற்‌” . 6, 1974, பக்‌. 
(ஜெயகாந்தனும்‌ சமூக மாறுதலும்‌”, ஆ. கோ. 6, 
416—420. 


8 க i 1976 
ஜெயகாந்தன்‌ ஒரு விமர்சனம்‌, அன்னம்‌, சிவகங்கை, ; 
ப. 78, ரூ. 4. 

தேவசங்கீதம்‌ i: 
“டாக்டர்‌ மு. வ. அவர்களின்‌ என்னைக்‌ கவர்ந்த புதினம்‌", 
ஆ. கோ, 5, 1973. ப, 827. 


௧ ன்‌ ப . 7, 1975, 
‘Women in Dr. Varadarajan’s Novels, ஆ: கோ 
Pp. 258-261. 


க 


299, 
‘Dr. Mu. Va.’s View of Life, ஆ, கோ. 8, 1976, pp. 296-2 


க 


. 331-936, 
‘The Early Tamil Novels’, ஆ. கோ. 9, 1977, pp. 33 


20 
173 


174 
175 


176 


177 


178 


179 


180 


181 


182 


183 


184 


தமிழாய்வு -- 8 


ன வை 


‘Dr. Mu. Va.’s Religion’, ஆ. கோ, 10, 1978, pp: 342-347. 


நல்லபெருமாள்‌, ர. ௬, 
சிந்தனை வகுத்த வழி, பழனியப்பா பிரதர்ஸ்‌, சென்னை. 


நவீனன்‌ 
தமிழ்வாணன்‌, நால்வர்‌ நூலகம்‌, சென்னை. 


நெல்லையப்பன்‌, அரி, சிவ. 
ராஜம்‌ கிருஷ்ணனின்‌ “வேருக்குரீர்‌,! 'குறிஞ்சித்‌ தேன்‌', எம்‌.ஏ, 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1975, ப. 80. 
பக்தவத்சலம்‌, கெ. 


“நாரண துரைக்கண்ணன்‌”, பாரதி பன்னிரண்டாவது மாநாட்டு 
மலர்‌, 1904, பக்‌. 13-16, 


பத்மாசனி, டி. ய்‌ 
ஜெகசிற்பியனின்‌ 'ஆலவாயழகன்‌', “நந்திவர்மன்‌ ஸ்ட்‌ 
எம்‌.ஏ., அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1975, பக்‌, 86144௮ 

பத்மினி, டி. 
மு. வ, வின்‌ புதினங்கள்‌ 'கரித்துண்டு', “மலர்விழி,” எம்‌. ஏ. 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1975, ப. 61. 

பாக்கியமுத்து, தி. (பதி.) க 
இன்றையத்‌ தமிழ்‌ இலக்கியத்தில்‌ மனிதன்‌, கிறிஸ்தவ இல 
கியச்‌ சங்கம்‌, சென்னை, 1972, ப. 150, ரூ. 6, 


க வனா அவ 


விடுதலைக்குப்‌ பின்‌ தமிழ்‌ காவல்கள்‌, கிறிஸ்தவ இலக்கியச்‌ 
சங்கம்‌, சென்னை, 1974, ப. 170. ரூ. 6. 


க 


தமிழ்‌ நாவல்களில்‌ மனித விமோசனம்‌, கிறிஸ்தவ இலக்கியச்‌ 
சங்கம்‌, சென்னை, 1976, ப. 104, ரூ. 5. 75. 


கே கவரை 


இலக்கியத்தில்‌ பெண்கள்‌, கிறிஸ்தவ இலக்கியச்‌ சங்கம்‌; 
சென்னை, 1977, ப, 115, ரூ. 5, 


க 


தமிழ்காவல்களில்‌ குடும்ப சக்தி சமூதாய மாற்றம்‌, கிறிஸ்தவ 
இலக்கியச்‌ சங்கம்‌, 1978, ப, 175, ரூ. 6, 


கமிழ்ப்‌ புனைகதை ஆய்வு: அடைவு 


185 


196 


497 


198 


189 


190 


191 


192 


193 


194 


195 


196 


21 


பார்த்தசாரதி, நா. 
"ஒரு நல்ல சிறுகதை, இலக்கிய 
தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, 1958, ப 


ச்‌ சிறப்பு மலர்‌, மதுரைத்‌ 
க்‌, 21-23. 


"சிறுகதை இலக்கியம்‌', பாரதி பதினொன்றாவது மாநாட்டு 

மலர்‌, தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌. சென்னை, 1962, பச்‌: 
—84, 

பது இலக்கியம்‌', பாரதி பத்தாவது மாநாட்டு மலர்‌, 

எழுத்தாளர்‌ சங்கம்‌, 1962, பக்‌. 17-19 

கமில்‌ சிறுகதை வளர்ச்சி, தமிழ்‌ உறவு ஆண்டு மலர்‌: 

தமிழ்‌ எழுத்தாளர்‌ கூட்டுறவுச்‌ சங்கம்‌, 1967, பக்‌. 86-88. 


தமிழ்‌ 


ர வ்ணகை்‌ 


புதிய பார்வை, நவபாரதி பிரசு 
ப. 160, ரூ. 3. 


ரம்‌, கோயம்புத்தூர்‌, 1969, 


பாலசுப்பிரமணியன்‌, சி, 


பெருந்தகை மு. வ., சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 


சென்னை, ரூ. 10. 
பிச்சமுத்து, ந. 
“படைப்பிலக்கியத்தில்‌ புதினத்தின்‌ பங்கு, ஆ. கோ. 6, 1974, 
ப. 944, 
கலைக கய 
லம்‌, 1976, 


படைப்பிலக்கியம்‌, தேன்தமிழ்ப்‌ பதிப்பகம்‌, சே 
ப. 104, ரூ. 4,50. 
பியூலா மெர்சி, தா. ஏ. 


இருபதில்‌ சிறுகதைகள்‌, எம்‌.ஏ. கேரளப்‌ 
1974, பக்‌, 44-1044 145. (அச்சிடப்பட்டது) 


பல்கலைக்‌ கழகம்‌, 


இருபதில்‌ சிறுகதைகள்‌, சைவ சிந்தாந்த நூற்பதிப்புக்‌ கழ 
கம்‌, சென்னை, 1974, பக்‌. 1044-145, ரூ 6. 


அனி கவு கடக. 


Structural Study of Tamil Short Stories, 
பல்கலைக்‌ கழகம்‌, 1976, பக்‌. 1054-58. 


எம்‌. பில்‌., கேரளப்‌ 


மெளனி கதைகளில்‌ மனிதன்‌”, அ: கே 
474-476, 


£. 10, 1979, பக்‌. 


22 
197 


198 


199 


200 


201 


202 


203 


204 


206 


207 


208 


தமிழாய்வு -- 8 


பிரான்ஸீஸ்‌ முராயிஸ்‌ ்‌ 
தமிழில்‌ மறுமலர்ச்சி, அமுத நிலையம்‌, சென்னை, 1961, ப. 80, 
ரூ. 1.40. 

பிலிப்‌ 
மோகமுள்‌, எம்‌. ஏ., கோழிக்கோடு பல்கலைக்‌ கழகம்‌, 1973. 


“நாவலும்‌ எதார்த்த வாதமும்‌, ஆ. கோ. 10, பக்‌. 479-494. 


பி. ஸ்ரீ. 
கான்‌ அறிந்த தமிழ்‌ மணிகள்‌, வானதி பதிப்பகம்‌, சென்னை, 
1971, ப. 368, ரூ. 7. 50. 

புதுமைப்பித்தன்‌ த 
புதுமைப்பித்தன்‌ கட்டுரைகள்‌, ஸ்டார்‌ பிரசுரம்‌, சென்னை. 


பெஞ்சமின்‌, ௪. 
“மூ. வரதராசனாரின்‌ :மண்குடிசை', 'கயமை”, எம்‌.ஏ., அண்ணா 
மலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1975, பக்‌. 1134 1. 


பெரியாழ்வார்‌, ஆர்‌. ்‌ 
“ஜெயகாந்தன்‌ மொழிநடை - ஒரு குறிப்பு, ஆ. கோ. 6, 1974, 
பக்‌, 819-624, 

பொதியவெற்பன்‌, வே, மூ. ன்‌ 
புதுமைப்பித்தன்‌ கதைகள்‌, கதிரவன்‌ பதிப்பகம்‌, பாளையங்‌ 
கோட்டை, 1976, ரூ. 2. 50. 

பொன்னரசன்‌, பா. ்‌ 
“அகல்‌ விளக்கில்‌ அன்புப்‌ பிணைப்பு”, இலக்கியப்‌ டக 
முதுகலைத்‌ தமிழ்‌ இலக்கிய வட்டம்‌, தெ, தி. இந்துக்‌ கல்லூர்‌" 
நாகர்கோவில்‌, பக்‌, 54-59, ரூ. 4. 50, 

பொன்னுசாமி, மு. 
டாக்டர்‌ மு. வ. வின்‌ 'கள்ளோ காவியமோ," 'அல்லி,' எம்‌, ஏ. 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1975, பக்‌. 1054-3. 

பொன்னுத்துரை, எஸ்‌, 
முன்னீடு, இரசிகமணி (கனக. செந்திநாதன்‌) கனத 
பற்றிய ஒரு கண்ணோட்டம்‌, இளம்பிறை, கொழும்பு, 196/7 
ப. 29. 

மகரம்‌, (தொகு.) 


எழுதுவது எப்படி 2, பழனியப்பா பிரதர்ஸ்‌, சென்னை, 1969, 
ப, 478, ரூ. 10. 


209 


210 


211 


212 


213 


214 


215 


216 


217 


218 


219 


220 


23 


மணிசேகரன்‌, கோவி, 
“தமிழில்‌ வரலாற்றுப்‌ புதினங்கள்‌." ர்ச்‌ உலகத்‌ 
தமிழ்க்‌ கருத்தரங்க நிகழ்ச்சிகள்‌, 1971, பக்‌. 114-121. 


மருதநாயகம்‌, ௪. 


ட . -266, 
“வளரும்‌ கதை இலக்கியம்‌", ஆ. கோ. 4, 1972, பக்‌. 261-2 


மன்னர்மன்னன்‌, என்‌. 


அலைஓசை - ஒரு திறனாய்வு, எம்‌.ஏ. 
கழகம்‌, 1975. 


கோழிக்கோடு பல்கலைக்‌ 


மாணிக்கம்‌, இரா. னை 
தேவனின்‌ 'ஸ்ரீமாள்‌ சுதர்சனம்‌", ஜஸ்டிஸ்‌ காள்‌ ஏ, 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1975, பக்‌. + i 


மாயாவி 
க்கள்‌ தியச்‌ 
“எழுத்துத்‌ துறையில்‌ என்‌ அனுபவங்கள்‌, இ 
சிறப்பு மலர்‌, மதுரைத்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, ்‌ 
9-13. 


மாலினி, பி, 
கல்கியின்‌ கள்வனின்‌ காதலி”, 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


“தியாக பூமி, எம்‌. ஏஃ 
1975, பக்‌. 8447. 


மீனாட்சி பாரதி, சோ, ப 
“சிறுகதையில்‌ 'நீ£, ஆ.கோ. 4, 1972, ப. 606. 


மீனாட்சி முருகரத்தினம்‌ a 
கல்‌யின்‌ சிறுகதைக்கலை, சர்வோதய இலக்கியப்‌ பண்ணை, 
மதுரை, 1976, ப. 278, ரூ. 7.50. 


முருகரத்தினம்‌, தி. 
புதுமைப்‌ பித்தன்‌ சிறுகதை 
பண்ணை, 1976, ப. 207. 


க்‌ கலை, சர்வோதய இலக்கியப்‌ 


முத்துச்சண்‌ முகன்‌ 
“முதல்‌ மூன்று நாவல்கள்‌-கோ 
1973, பக்‌, 385-390. 


ணக்‌ கோட்பாடு”, ஆ. கோ. 5, 


தமிழ்‌ இலக்கியச்‌ கோட்பாடுகள்‌, சர்வோதய இலக்கியப்‌ 
பண்ணை, 1974, ப. 75, ரூ. 4. 
முத்துச்‌ சண்முகன்‌ & பெரிய கருப்பன்‌, இராம. 


அலன்‌ கருத்தரங்கம்‌ ஆய்வுரைகள்‌, தமிழ்த்துறை, 
மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1976. 


24 
221 


222 


223 


224 


225 


226 


227 


228 


229 


230 


231 


232 


தமிழாய்வு -- 8 


முத்தையா, ஆ. 
டாக்டர்‌ மு. வ. வின்‌ 'பாவை', 'கெஞ்சில்‌ ஒரு முள்‌', எம்‌. ஏ: 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1975, பக்‌. 1154-9, 

முத்தையா, இ. ம்‌ 
சண்முகசுந்தரம்‌ நாவலில்‌ காட்சி மொழிகள்‌”, பரல்கள்‌, 
தமிழ்த்துறை, மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, பக்‌. 17-24. 

மெட்டில்‌ ரமணி ன்‌ 
புத்தம்வீடு, எம்‌, ஏ., கோழிக்கோடு பல்கலைக்‌ கழகம்‌, 1973. 


மோகன்‌, இரா. 


டாக்டர்‌ மு, வ. வின்‌ நாவல்கள்‌, சர்வோதய இலக்கியப்‌ 
பண்ணை, 1972, ப. 157, ரூ. 6. 


அலைல்‌ யய வம. 


“டாக்டர்‌ மு. வ. வின்‌ நாவல்களில்‌ சமுதாய நோக்கு, 
ஆ. கோ. 5, 1973, பக்‌. 391-396. 


'கு. ப. ரா. வின்‌ “விடியுமா ? ஆய்வு" வையை, தமிழ்த்துறை! 
மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1974, பக்‌. 91-108. 


மூ. வ. வின்‌ சிறுகதைகள்‌”, ஆ; கோ. 6, 1974, பக்‌. 525-530. 


ப வஷகத வயரை 


5 கியப்‌ 
டாக்டர்‌ மு, வ. கலைக்களஞ்சியம்‌, சர்வோதய இலக்கிய 
பண்ணை, 1974, ப. 92, ரூ. 5. 


வெ வயத கவடு, 


“விந்தன்‌ கதைகள்‌”, புலமை, தொகுதி 1- பகுதி 3, 1975, பச 
40-55, 


க 


கு. ப. ரா, வின்‌ சிறுகதைகளில்‌ கிளைமொழி வேறுபாடு"? 
ஆ. கோ, 7, 1975, பக்‌, 326-329, 


eo அைக, 


கு.ப, ரா, வின்‌ சிறுகதைத்‌ தொடக்கங்கள்‌,' ஆ. கோ; 8, 
1976, பக்‌. 404-408, 


வெண்ண வை. 


யான்‌ கண்ட மு.வ., சர்வோதய இலக்கியப்‌ பண்ணை, 
மதுரை, 1975, ப. 203, ரூ. 10, 


க 25 
- தமிழ்ப்‌ புனைகதை ஆய்வு : அடைவு 


233 


294 


295 


236 


237 


238 


239 


240 


241 


242 


243 


244 


்‌ ர்‌- ப்வு, பிஎச்‌.டி., 
. ப, ராஜகோபாலன்‌ சிறுகதைகள்‌-ஒரு திறனாய்வு, 
மைப்‌ பல்க்‌ கழகம்‌, 1976, ப. 273. (அச்சிடப்பட்டது) 


கு. ப. ராஜகோபாலன்‌ சிறுகதைகள்‌, சர்வோதய இலக்கியப்‌ 
பண்ணை, மதுரை, 1978, ப, 213, ரூ. 9. 90. 


“ஜெயகாந்தன்‌ சிறுகதைகளில்‌ வாழ்க்கை நோக்கு”, 
ஆ. கோ. 9, 1977, பக்‌. 430-435. 


கவல்‌ வலை வகை, 


“ஜெயகாந்தனும்‌ பாரதியாரும்‌', ஆ. கோ. 10, , 1978, பக்‌. 


554-559, 


“கு. ப. ரா. வின்‌ நடை”, பரல்கள்‌, தமிழ்த்துறை, மதுரைப்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌, பக்‌. 45-56. 


ட்டில்‌ எரராடன்‌ ட | ்‌ ட 
“இன்றைய தமிழ்‌ இலக்கியம்‌ ஒரு பார்வை, லண்டன்‌ தமிழ்ச்‌ 
சங்க மலர்‌, 1972-73, பக்‌. 151-153. 


மைதிலி வளவன்‌ 
“அகிலனின்‌ சங்கரியும்‌ புவனாவும்‌-ஒரு பார்வை”, ஆ. கோ. 9, 
£ 1977, பக்‌, 425-429, 


“உன்னைப்போல்‌ ஒருவனில்‌ துணைக்‌ கருக்கள்‌, ஆ. கோ. 10, 
1978, பக்‌. 549-553, 


தால்‌ ௬ 4 * (ப்‌ 
புதுமைப்பித்தன்‌ வரலாறு, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, சென்னை, 
1954. 


ரகுநாதன்‌, என்‌. கே. ள்‌ ்‌ 
“மூற்போக்கும்‌ பிற்போக்கும்‌', சமூகத்‌ தொண்டன்‌ ஆண்டு 
மலர்‌, யாழ்ப்பாணம்‌, 1961, பக்‌. 86. 


ரங்கநாதன்‌, தி. ஐ. இ 
எப்படி எழுதினேன்‌, பழனியப்பா பிரதர்ஸ்‌, சென்னை, 


ரத்னமணி 
அகல்‌ விளக்கு ஓர்‌ ஆய்வு, எம்‌. ஏ. கோழிக்கோடு பல்கலைக்‌ 
கழகம்‌, 1972. 

4 


26 
245 


246 


247 


248 


249 


250 


41 


252 


253 


254 


255 


தமிழாய்வு - 8 


ராமாமிர்தம்‌, லா. ௪. ட்‌ 
ம்‌ டர்‌ றச்‌ 
“நான்‌”, பதினெட்டாவது ஆண்டு மலர்‌, செம்பூர்‌ தமிழ்‌ 
சங்கம்‌, 1973. 
ராஜசேகரன்‌ 


அழகிரிசாமியின்‌ அன்பளிப்பு, எம்‌. ஏ., கோழிக்கோடு 
பல்கலைக்‌ கழகம்‌, 1972, 


ராஜசேகரன்‌, கே, 


ள்‌ & 
A Comparative Study of Short Stories of | ள்‌ 
Kesavadev, Ph. D., University of Madras (Researc 
Progress). 


ராஜதுரை, ரா, அகிலன்‌ 


வரிசை எண்‌ 5 காண்க. 


ராஜமார்த்தாண்டன்‌ டு 
ஒரு நடிகை நாடகம்‌ பார்க்கிறாள்‌, எம்‌. ஏ., கோழிக்கோ 
பல்கலைக்‌ கழகம்‌, 1973. 


ராஜ்‌ 
“கல்கி பற்றிய நினைவுகள்‌”, பாரதி பதினென்றாவது மாநாட்டு 
மலர்‌, தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, 1962. 


லயோனல்‌, ஆர்‌. 
த்‌ ர்களின்‌ 
“படைப்பிலக்கியப்‌ பணியில்‌ கிறித்தவ எழுத்தாளர்களி 


்‌்‌ உர 3 ப்‌ 
பங்கு,” இந்திய விடுதலையும்‌ தமிழ்‌ இலக்கியமும்‌, சென்னை 
பல்கலைக்‌ கழகம்‌, சென்னை, 1974, பக்‌, 399-410. 


லூயிஸ்‌ கொன்சால்வஸ்‌ 2 
"மாயூரம்‌ வேதநாயகம்‌ பிள்ளை,” தற்காலத்‌ தமிழ்‌ ர்‌ 
கள்‌, The Academy of Tamil Culture, 1975, பக்‌, 118-128. 


லோகநாயகி, ந. 


ப்‌ ா; 
“மலேசிய முதல்‌ தமிழ்‌ நாவல்கள்‌", தமிழ்‌ ஒளி, மலேய 
பக்‌. 11.24, 


௩. 5 
‘Educational and Marriage reforms in Tamil ர்கள்‌ ர்‌ 
Proceedings of the Second International Conference Semi 
்‌ Tamil Studies, 1971, pp. 136-142. 


வரதராசன்‌, மு. தர 
“புதுமை இலக்கியம்‌”, பாரதி எட்டாவது மாகாட்டு மலர, 
தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, 1960, பக்‌, 21-23. 


தமிழ்ப்‌ 


256 


%7 


259 


29 


263 


264 


265 


266 


367 


27 
புனை கதை ஆய்வு: அடைவு 


ர நாட்டு 
“கதை வளர்ந்த கதை”, பாரதி ப ௮ 
மலர்‌, தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, சென்னை, 5 


வல்லரசி, கோ. ண்ண 
டாக்டர்‌ மூ, வ. வின்‌ “அகல்‌ விளக்கு," ணன கய்‌ 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1975, ப. 


வாசுதேவன்‌, மு, [1 ண்ணு 
டூ. சாசவேலுவின்‌ “சாலை ஓரம்‌”, “மகிழம்பூ , எம்‌.ஏ. அ 
. மலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1975, பக்‌. 8749. 


வானமாமலை, நா. (பதி. J . ன 
தமிழ்‌ கரவல்கள்‌ ஒரு மதிப்பீடு, நியூ செஞ்சுரி புக்‌ ஹ 
சென்னை, 1977, ப. 295, ரூ. 7. 50. 

விசயலட்‌ சுமி ன 
'தமிழ்‌ நாவல்‌ - ஒரு அறிமுகம்‌”, ஆய்வு க்கள்‌ 
தமிழ்த்துறை, கேரளப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, » 


ணக பக்‌. 
“அகிலனின்‌ சிதேகிதியில்‌ காலம்‌,” ஆ. கோ, த்‌, 1972, 
267-272, 

ஞு ழ்‌ அ,கோ.5 
“அகிலனின்‌ பாவை விளக்‌'கில்‌ தணிகாசலம்‌,” ஆ ்‌ 
1973, பக்‌. 408-414. 

ட மமம்‌ . கோ. 6 
“அகிலனின்‌ சமூக நாவல்களில்‌ மண உறவு, ஆ. சே ப்‌ 
1974, பக்‌, 557562.  - 

க பி ௩7 2976, 

“அகிலன்‌ நாவல்களில்‌ சமுதாய மாற்றம்‌, ஆ. பது ட்‌ 
பக்‌. 449.452, 

கநாத ச ழ்‌ i .கோ.9, 

“அகிலனின்‌ நாவலில்‌ துணை க்கதைப்‌ பின்னல்‌”, ஆ. சே 

1977, பக்‌, 451-455. 


விசய வேணுகோபாலன்‌, கோ. ர்‌ 
ட. அய்யரின்‌ இலக்கிய மொழிதடை, ஆ. சோ 


1974, பக்‌, 563-568, 
விருத்தாம்பாள்‌, சு. . ட்‌ 

அகிலனின்‌ சித்திரப்பாவை", ப அன்த டட ந்து எ., 

அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1975, பக்‌, 


28 
268 


269 


270 


271 


272 


273 


274 


275 


276 


277 


278 


279 


தமிழாய்வு - 8 
வீரப்பன்‌, ர. ந. 
“மலேசியச்‌ சிறுகதை? வெள்ளி விழா மலர்‌, தில்லித்‌ தமிழ்ச்‌ 
சங்கம்‌, 1971, பக்‌. 158-164, 
வீராசாமி, தா. வே. 
“அலை ஓசையில்‌ குறிப்புப்‌ பொருள்‌,” ஆ. கோ. 4, 1972, பக்‌. 
273-278. 


க 


“கமலாம்பாள்‌ சரித்திரம்‌,” ஆய்வு மலர்‌ - தொகுதி - 1, தமிழ்த்‌ 
துறை, கேரளப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1972, பக்‌. 230- 240. 


சுகுண சுந்தரி, புலிக்குப்‌ பிறந்த பூனைக்குட்டி, ஆண்டு 
மலர்‌, திருவனந்தபுரம்‌ தமிழ்ச்சங்கம்‌, 1972, பக்‌. 45-51. 


தமிழ்‌ நாவல்‌ முன்னோட்டம்‌, மெர்க்குரி புத்தகக்‌ கம்பெனி, 
கோயமுத்தூர்‌, 1973, ப, 204, ரூ. 4. 


சண்முக சுந்தரம்‌ நாவலில்‌ சமுதாய மாற்றம்‌,” ஆஃ கோ. 6, 
1974, பக்‌. 575-580. 


“அகிலனின்‌ தொடக்க கால நாவல்‌ அமைப்பு, ஆ; கோ. 7, 
1975, பக்‌, 972-377. 


“அகிலனின்‌ புவனா', ஆ. கோ. 8, 1976, பக்‌. 464-469. 


க அமை. 


கல்கி அகிலன்‌ படைப்புக்‌ கலை, தமிழ்ப்‌ ப்தி 1977, 
ப. 126, ரூ. 4. 


ww 


“தமிழ்‌ நாவலில்‌ தேசீய உணர்வு,” ஆ. கோ. 9, 1977, 5: 
467-471. 


தமிழில்‌ சமூக காவல்கள்‌, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, சென்னை, 
1978, ப, 198, ரூ. 6. 


வனா கணக அணை, 


*சித்திரப்பாவையில்‌ சமுதாயப்‌ ததத , ஆ. கோ. 10, 1978, 
பக்‌, 606-611. 


தமிழ்ப்‌ புனைகதை ஆய்வு: அடைவு 29 


280 


281 


282 


283 


264 


295 


286 


287 


288 


269 


290 


291 


வெங்கடேசன்‌, மு. 
ஹெப்சிபா ஜேசுதாசனின்‌ புத்தம்‌ வீடு”, “டாக்டர்‌ 
செல்லப்பா, எம்‌.எ., அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1975, 
பக்‌, 10649. 

வேங்கடராமன்‌, சு. 
நா. பா. வின்‌ 'குறிஞ்சி மலர்‌', பொன்‌ விலங்கு' நாவல்களில்‌ 
“இடமும்‌ காலமும்‌', ஆ, கோ. ந, 1973, பக்‌. 436-442, 


அகிலன்‌ ஆய்வடங்கல்‌, மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
ப. 149, ரூ. 10. 


1974, 


“அகிலனின்‌ சிறுகதைகளில்‌ எழுத்தாளர்‌”, ஆ. 
பக்‌, 587-592. 


கோ. 6, 1974, 


ல்‌ விலைமகளிரும்‌ விதவையரும்‌,” 


‘ ப சி களி டி 
அகிலன்‌ சிறுகதை மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1974, 


வையை, தமிழ்த்துறை, 
பக்‌. 71-90, 

*அகிலன்‌ சிறுகதைகளில்‌ பின்னோக்கு', ஆ. கோ. 
பக்‌. 384-389, 


7, 1975, 


“அகிலன்‌ சிறுகதைகளில்‌ மனிதன்‌”, புலமை - தொகுதி 1, 
பகுதி - 1, 1975. 

ஜெயகாந்தன்‌ சிறுகதைகளில்‌ எழுத்தாளர்‌”, 
தொகுதி 1-பகுதி 2, 1975, பக்‌. 71-85. 


பூலமை 


அகிலன்‌ சிறுகதைகள்‌ - ஒரு இறனாய்வு, 
பல்கலைக்‌ கழகம்‌, 1976, பக்‌. 250 + 84, 


பிஎச்‌. டி., மதுரைப்‌ 


அவல்‌ அணைய ச௧கை 


அகிலன்‌ சிறுகதைகள்‌ ஒரு இறனாய்வு, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, 
1977, ப. 258, ரூ. 8. 

*வேரோட்டம்‌ நாவலில்‌ சமுதாய தோக்கு”, ஆ. 

4976, பக்‌. 476-480. 


கோ. 8, 


சவ ஷ்‌. 


“அகிலனின்‌ சிறுகதைகளில்‌ முற்றுருவகம்‌', ஆ. கோ. 9, 1977, 
பக்‌, 476-492, 


30 தமிழாய்வு - 8 


292 வேந்தன்‌, நா. 
“இலக்கிய விமர்சனங்கள்‌” சமூகத்‌ தொண்டன்‌, ஆண்டு மலர்‌ 
யாழ்ப்பாணம்‌, 1961, பக்‌. 107-109. 

293 ஜம்புலிங்கம்‌, ஏ. 

ட) 

ஜெயகாந்தனின்‌ உன்னைப்‌ போல்‌ ஒருவன்‌,' 'ரிஷிமூலம்‌, 
எம்‌.ஏ., அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1975, ப. 60. 

294 ஜூலியஸ்‌ சீசர்‌ 
சில நேரங்களில்‌ சில மனிதர்கள்‌ - ஒரு திறனாய்வு, எம்‌.ஏ. 
கோழிக்கோடு பல்கலைக்‌ கழகம்‌, 1975. 

295 ஜெகந்நாதன்‌ 
“திருமதி ஹெப்சிபா ஜேசுதாசன்‌,” பாரதி பதின்மூன்றாவது 
மாகாட்டு மலர்‌, தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌, சென்னை, 1965, 
ப, 95. 

296 ஷண்முகம்‌, டி. கே. ்‌ 
“தமிழ்‌ எழுத்தாளர்களிடம்‌ எதிர்பார்ப்பது என்ன ?” வெள்ளி 
விழா மலர்‌, பம்பாய்த்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌, 1967, பக்‌, 73-79: 

297 ஷாஜகான்‌, வி. 
கெஞ்சில்‌ ஒரு முள்‌ -ஓர்‌ ஆய்வு, எம்‌.ஏ., மதுரைப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌, 1971, ப. 60. 

298 அலன்‌ எழுதிய கயல்‌ விழி, எம்‌. ஏ., மதுரைப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌, 1971, ப, 64. 

299 “அகிலனின்‌ நெஞ்சினலைகளில்‌ ஒரு கதைமாந்தன்‌', லண்டன்‌ 
தமிழ்ச்‌ சங்க ஆண்டு மலர்‌, 1972-73, பக்‌, 154-159. 

900 அலைஒசை, எம்‌.ஏ., மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1971, ப. 57. 

301 கதையின்‌ கதை, கலைமகள்‌ காரியாலயம்‌, சென்னை, ப. 156, 
ரூ. 2. 


302 கல்கி எழுதிய பார்த்திபன்‌ கனவு- திறனாய்வு, எம்‌.ஏ. 
மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1970, ப. 66. 


303 சிறுகதை இலக்கியம்‌ _ திறனாய்வு, எம்‌. ஏ, மதுரை! 
பல்கலைக்‌ கழகம்‌, ப. 50. 


304 'சிறுகதைகள்‌?, வாழும்‌ தமிழ்‌, 8. வா. ஐ. மணிவிழா மலா, 
1966, பக்‌, 37-40. 


* இவ்வடைவில்‌ 298 முதல்‌ 312 வரை உள்ள நூல்‌, கட்டுரை 
ஆய்வேடுகளின்‌ ஆசிரியர்‌ / பதிப்பாசிரியர்‌ | தொகுப்பாசிரிய 
பெயர்‌ அறிய இயலவில்லை. 


தமிழ்ப்‌ புனைகதை ஆய்வு: அடைவு 


305 


906 


307 


308 


909 


310 
311 


912 


913 


914 


315 


316 


317 


318 


31 


சூடாமணியின்‌ சிறுகதைகளில்‌ கருப்பொருள்‌, மதுரைப்‌ 
பல்கலைக்‌ கழம்‌, 1970, ப. 59. 

இ. ஐ. ர, மணிவிழா மலர்‌, ஏ. வி. எம்‌. ராஜேசுவரி கல்யாண 
மண்டபம்‌, 10, 10. 1969. 

“தமிழ்‌ நாவல்கள்‌, கரவல்‌ விழாக்‌ கருத்துரைகள்‌, தமிழ்ப்‌ 
புத்தகாலயம்‌, 1966, ப. 171, ரூ. 3. 

“பொன்‌ விலங்கு! ஒப்பியல்‌ 


கா. பா, வின்‌ குறிஞ்சி மலர்‌, 
ட 1972, ப. 62. 


ஆய்வு, எம்‌. ஏ., மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


நரவலாசிரியர்‌ ஆர்‌. ஒண்முக சுந்தரம்‌, இலக்கியக்‌ கருத்‌ 
தரங்கு, கோவை, 1969, ப. 22. 

பி. எஸ்‌. ராமையா மணிமலர்‌, சென்ட்ரல்‌ பிரஸ்‌, சென்னை, 1965. 

புதுமைப்பித்தன்‌ சிறுகதைகள்‌, எம்‌. ஏ., மதுரைப்‌ பல்கலைக்‌ 

கழகம்‌, 1970, ப. 61. 

ஜெயகாந்தன்‌ சிறுகதைகள்‌, எம்‌. ஏ., மதுரைப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌, 1970, ப. 62. ர 


Annapoorani Chandrasekaran 
‘A Discussion on Akilan as a Short Story Writer’, Proceedings 
of the First International Conference Seminar of Tamil Studies, 


Vol. II, 1969, pp. 296-303. 


Asher, RE. 
‘Pandit S. M. Natesa Sastri (1859-1906) Pioneer Tamil 
Novelist’, Proceedings of the Second Seminar of International 
Association of Tamil Studies, Vol. 77, 1971, றற. 107-115. 


Chandrasekaran, R. 
A Study of Tamil Fiction பப Independence, Ph. D., University 


of Madras. 

Chidhambara Subramaniyan, N. 
‘Ku. Pa. Rajagopalan’s Treatment of Love’, 
1962-63, Vol. IV, pp. 151-156. 


Tamil Literature 


ட அகவ) 


Pudumaippithan and his Short Stories, Bharathi 
1963, pp. 103-107. 


Tamil Sangam 


Ku. Pa, Rajagopalan’s Treatment of Love, 
Sangam, Calcutta, 1963, றற. 151-155. 


Bharathi Tamil 


92 தமிழாய்வு -- 8 
319 Gurunathan, R. 
‘A Peep on Rajaji’s Short Story’, ஆ. கோ. 8, 1976, றற: 
100-104, 
320 Hyacinth Leo. 
‘The Historical Novel of the Mid-century’, Proceedings af 1 
Second International Conference Seminar of Tamil Studies, 1971, 
pp. 130-135. 
321 Indra Parthasarathy, 
“Tamil Fiction—Old morality and The New’, Indian Literature 
Sahitya Academy, 1978, July, Aug, pp. 6-9. 
322 Janarthanan, C. M. 

‘B. R. Rajam Iyer - The Tamil Novelist, Philosopher’, ட்‌ 
லாண்டு விழா சிறப்பு மலர்‌, தமிழ்‌ இலக்கியப்‌ பிரிவு, 
சென்னை, 1971. 

323 Loganayagy Nannithambi 
Women in Modern Tamil Literature, Malaya University, 1967, 
pp. X +4 84, 

324 Muthukkumaraswamy, V. 
‘Ceylon’s contribution to Tamil During the Nineteent 
Century’, லண்டன்‌ தமிழ்ச்சங்க ஆண்டு மலர்‌, 1972-75, 
ப. 165. 

325 Narayanan, K. R. , 
Jayakanthan’s Short Stories—An Appreciation,’ பரிதிமாதி 
கலைஞர்‌ நூற்றாண்டு வீழா மலர்‌, பக்‌, 93-98, 

926 Sivapathasundaram, 8. 
‘Pioneers of the Tamil Novel’, Indian Literature, Sahitya 
Academy, 1978, July, Aug., றற. 25-39. 

327 Soundararajan, P. 0. 
‘The Tamil Novel as a Social Document’, Indian Literature, 
Sahitya Academy, 1978, July, கமத, pp. 10-24. 

328 Subramaniyam Nagaraja Iyer, 


்‌ i 2, 
Tamil Novels of Cylon, இலங்கைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 197 
ப. 181. 


தமிழ்ப்‌ புனைகதை ஆய்வு: அடைவு 


329 Subramoniya Pillai, A. 


33 


Evolution of Putumaippittan as a Short Story writer in Tamil, 
Ph. D., Kerala University, 1974, p. 250. 


330 Thani Nayagam 


The Novelist of the city of Madras, பாரதி தமிழ்ச்‌ சங்கம்‌, 
கல்கத்தா, 1964, பக்‌. 33-46. 


331 Viswanathan, E. Sa. 


‘Puthumaippithan’s Contribution to Modern Tamil Litera- 
ture,’ Proceedings of the Second International Conference Seminar 
of Tamil Studies, 1971, Vol. IL, pp: 122-129. 


குறுக்க விளக்கம்‌ 


எம்‌. ஏ. ()M.A.) 
எம்‌. பில்‌ (M. Phil.) 
பிஎச்‌, டி. (Ph. D.) 


ற. 
pp- 
Vol. 


ஆய்வுக்கோவை 
தொகுப்பாசிரியர்‌ 

பக்கம்‌ 

பக்கங்கள்‌ 

பதிப்பாசிரியர்‌ 

புனைபெயர்‌ 

ரூபாய்‌ 

இக்குறிப்புகள்‌ அவ்வப்பட்டங்‌ 
களுக்காகக்‌ குறிக்கப்பட்ட பல்‌ 
கலைக்‌ கழகங்களுக்கு அளிக்கப்‌ 
பட்ட ஆய்வேட்டைக்‌ குறிப்பன. 
Page 

Pages 

Volume 


ச்‌ 


ooNamp oh 


நூல்‌/கட்டுரைத்‌ தலைப்பு அகர நிரல்‌ 


அகல்‌ விளக்கில்‌ அன்புப்‌ பிணைப்பு 

அகல்‌ விளக்கு ஒரு திறனாய்வு 

அகல்‌ விளக்கு ஓர்‌ ஆய்வு 

அகிலனின்‌ இரண்டு நாவல்கள்‌-ஓர்‌ ஆய்வு 
அகிலனின்‌ கலையும்‌ கருத்தும்‌ 

அகிலனின்‌ சங்கரியும்‌ புவனாவும்‌--ஒரு பார்வை 
அகிலனின்‌ சமூக நாவல்களில்‌ மண உறவு 
அகிலனின்‌ சித்திரப்பாவை, புதுவெள்ளம்‌ 
அகிலனின்‌ சிநேகிதியில்‌ காலம்‌ 

அகிலனின்‌ சிறுகதைகளில்‌ எழுத்தாளர்‌ 
அகிலனின்‌ சிறுகதைகளில்‌ பின்னோக்கு 
அகிலனின்‌ சிறுகதைகளில்‌ முற்றுருவகம்‌ 
அகிலனின்‌ தொடக்க கால நாவல்‌ அமைப்பு 
அகிலனின்‌ நாவலில்‌ துணைக்கதைப்‌ பின்னல்‌ 
அகிலனின்‌ நெஞ்சினலைகளில்‌ ஒரு கதைமாந்தன்‌ 
அகிலனின்‌ பாவை விளக்கி”ல்‌ தணிகாசலம்‌ 
அகிலனின்‌ “பாவை விளக்கு', “துணைவி” 
அகிலனின்‌ பாவை விளக்கு--ஒரு திறனாய்வு 
அகிலனின்‌ புவனா 

அகிலனின்‌ பொன்மலர்‌--ஓர்‌ ஆய்வு 

அகிலனின்‌ மிக அண்மைச்‌ சிறுகதை 

அகிலனின்‌ வேங்கையின்‌ மைந்தன்‌”, கயல்‌ விழி”. 
அகிலனுடன்‌ ஒரு பேட்டி 

அகிலன்‌ ஆய்வடங்கல்‌ 

அகிலன்‌ எழுதிய கயல்‌ விழி 

அகிலன்‌ கருத்தரங்கம்‌ ஆய்வுரைகள்‌ 

அகிலன்‌ சிறுகதைகளில்‌ மனிதன்‌ 2 
அகிலன்‌ சிறுகதைகளில்‌ விலைமகளிரும்‌ விதவையரும்‌ 
அகிலன்‌ சிறுகதைகள்‌ ஒரு திறனாய்வு 

அகிலன்‌ சிறுகதைகள்‌ ஒரு திறனாய்வு 

அகிலன்‌ நாவல்களில்‌ சமுதாய மாற்றம்‌ 

அம்மா வந்தாள்‌ நாவலில்‌ ஒலிப்படிமம்‌ 
அலைஓசை 

அலைஓசை ஒரு திறனாய்வு 

அலைஓசையில்‌ குறிப்புப்‌ பொருள்‌ 
அழகிரிசாமியின்‌ அன்பளிப்பு 


தமிழ்ப்‌ புனைகதை ஆய்வு: அடைவு 


37. 


அழகிரிசாமியின்‌ சிறுகதைகள்‌--ஒரு திறனாய்வு 
அழகிரிசாமியின்‌ சிறுகதைகள்‌-— ஒரு திறனாய்வு 


அறிஞர்‌ அண்ணாவின்‌ “பார்வதி பி.ஏ, (ரங்கோன்‌ ராதா' 


அனுபவங்கள்‌ ஓர்‌ ஆய்வு 
ஆயிரங்கால்‌ மண்டபம்‌ 
இக்கால எழுத்துநடை 


இந்திரா பார்த்தசாரதியின்‌ “சுதந்திர பூமி”, “காலவெள்ளம்‌' 


இராசம்‌ அய்யரின்‌ இலக்கிய மொழிநடை 
இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ 
இருபதில்‌ சிறுகதைகள்‌ 

இருபதில்‌ சிறுகதைகள்‌ 

இருபத்தைந்து ஆண்டுகளில்‌ தமிழ்‌ நாவல்‌ 
இலக்கியத்தில்‌ பெண்கள்‌ 

இலக்கியம்‌ படைக்கும்‌ பெண்‌ எழுத்தாளர்கள்‌ 
இலக்கிய விசாரம்‌ 

இலக்கிய விமர்சனங்கள்‌ 

இலக்கிய விமர்சனம்‌ 

இலங்கையின்‌ சிறுகதையாசிரியர்கள்‌ 
இன்றைய தமிழ்‌ இலக்கியம்‌ ஒரு பார்வை 
இன்றைய தமிழ்‌ இலக்கியம்‌ புதிய போக்குகள்‌ 
இன்றையத்‌ தமிழ்‌ இலக்கியத்தில்‌ மனிதன்‌ 
ஈழத்தில்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ 

ஈழத்தில்‌ தமிழ்‌ நாவல்‌ வளர்ச்சி 

ஈழத்து இலக்கிய வளர்ச்சி 

ஈழத்துத்‌ தமிழ்ச்சிறுகதைகள்‌ 

ஈழத்துத்‌ தமிழ்ச்‌ சிறுகதைகள்‌ (1952-1965) 
உன்னைப்‌ போல்‌ ஒருவனில்‌ துணைக்கருக்கள்‌ 
எப்படி எழுதினேன்‌ ? 

எழுதுவது எப்படி 7 

எழுத்தாளர்‌ உரிமை ‘ 
எழுத்தாளர்‌ கல்கி 

எழுத்தாளனும்‌ சமூகமும்‌ 

எழுத்தின்‌ சக்தி 

எழுத்துத்‌ துறையில்‌ என்‌ அனுபவங்கள்‌ 
என்‌ கணவர்‌ புதுமைப்பித்தன்‌ 

எஸ்‌. வி, வி. யின்‌ சிறுகதைகள்‌ 

ஒரு நடிகை நாடகம்‌ பார்க்கிறாள்‌ 

ஒரு நல்ல சிறுகதை 

கதைக்கலை 

கதையின்‌ கதை 

கதை வளர்ந்த கதை 

கமலாம்பாள்‌ சரித்திரம்‌ த 
*கமலாம்பாள்‌ சரித்திரம்‌” நாவலின்‌ உருவம்‌ 
சிதைந்துள்ள தாச 


தமிழாய்வு -- 8 


கல்கி அகிலன்‌ படைப்புக்கலை 

கல்கி எழுதிய பார்த்திபன்‌ கனவு திறனாய்வு 
கல்கி பற்றிய நினைவுகள்‌ 

கல்கி முதல்‌ அகிலன்‌ வரை 

கல்கியின்‌ (கள்வனின்‌ காதலி, “தியாக பூமி 
கல்கியின்‌ சிறுகதைக்கலை 


கல்கியின்‌ மகுடபதி நாவலில்‌ விடுதலை இயக்கப்‌ பின்னணி 


கல்கியின்‌ விடுதலை இயக்க நாவல்களில்‌ காந்தீயம்‌ 
கல்கியின்‌ விடுதலை இயக்க நாவல்கள்‌ 

கல்லூரி வாசல்களில்‌ சிறுகதை இலக்கியம்‌ 
காண்டேகர்‌ தந்த கா. ஸ்ரீ. ஸ்ரீ. 

காவியமும்‌ நாவலும்‌ (அச்சில்‌) 

கு.ப. ரா, வின்‌ கதைகள்‌ 

கு. ப. ரா. வின்‌ சிறுகதைகளில்‌ கிளைமொழி வேறுபாடு 
கு. ப. ரா, வின்‌ சிறுகதைத்‌ தொடக்கங்கள்‌ 

கு. ப. ரா. வின்‌ நடை 

கு.ப. ரா. வின்‌ 'விடியுமா?”--ஆய்வு 

கு. ப. ராஜகோபாலன்‌ சிறுகதைகள்‌ ஒரு திறனாய்வு 
கு. ப, ராஜகோபாலன்‌ சிறுகதைகள்‌ 

கு. இராசவேலுவின்‌ காதல்‌ தூங்குகிறது--ஓர்‌ ஆய்வு 
கு. இராசவேலுவின்‌ “சாலை ஓரம்‌”, “மகிழம்பூ” 
குறிஞ்சி மலர்‌ 

கோவி. மணிசேகரனின்‌ 'செம்பியன்‌ செல்வி', “இராணி 
வேலுநாச்சி” 

சட்டி சுட்டது-ஒரு நாட்டுப்புற நாவல்‌ 
சண்முகசுந்தரம்‌ நாவலில்‌ காட்சி மொழீகள்‌ 
சண்முகசுந்தரம்‌ நாவலில்‌ சமுதாய மாற்றம்‌ 

சத்திய வெள்ளம்‌--ஒரு பார்வை 

சமூக நாவல்கள்‌ 

சாண்டில்யனின்‌ வரலாற்றுப்‌ புதினங்கள்‌ திறனாய்வு 
சித்திரப்பாவையில்‌ சமுதாயப்‌ பார்வை 

சிந்தனை வகுத்த வழி 

சில நேரங்களில்‌ சில மனிதர்கள்‌-- ஒரு திறனாய்வு 
சில நேரங்களில்‌ சில மனிதர்கள்‌--ஓர்‌ ஆய்வு 
சிவகாமியின்‌ சபதம்‌---ஒரு திறனாய்வு 

சிறுகதை 

சிறுகதை 

சிறுகதை இலக்கியம்‌ 

சிறுகதை இலக்கியம்‌ திறனாய்வு 

சிறுகதை எழுதுவது எப்படி? 

சிறுகதை-ஒரு கலை 

சிறுகதைகள்‌ 

சிறுகதைக்‌ களஞ்சியம்‌ (முன்னுரை) 

சிறுகதைச்‌ செல்வம்‌ 


216 
7 
105 
104 
156 
131 
37 


தமிழ்ப்‌ புனைகதை ஆய்வு: அடைவு 


123. சிறுகதைப்‌ பாடல்கள்‌ 31 
124. சிறுகதையில்‌ “நீ” 215 
125. சிறுகதை வளர்ச்சியில்‌ ௧௬ 22 
126. சுகுணசுந்தரி புலிக்குப்‌ பிறந்த பூனைக்குட்டி 271 
127. சூடாமணியின்‌ சிறுகதைகளில்‌, கருப்பொருள்‌ 305 


128. செம்பருத்தி நாவலில்‌ படிமவியல்‌ குறியீட்டின்‌ உத்திகள்‌ 121 
129. செயகாந்தனின்‌ ஜய ஜய சங்கர'--ஓர்‌ ஆய்வு 
130. செயகாந்தன்‌ சிறுகதைகளில்‌ திருமணம்‌ 

131. டாக்டர்‌ மு.வ. 

132. டாக்டர்‌ மு. வ. அவர்களின்‌ என்னைக்‌ கவர்ந்த புதினம்‌ -169 


133. டாக்டர்‌ மு. வ. கலைக்களஞ்சியம்‌ 228 
194, டாக்டர்‌ மு. வ, வின்‌ 'அகல்‌ விளக்கு, வாடா மலர்‌ 257 
135. டாக்டர்‌ மு.வ. வின்‌ 'அல்லி'யில்‌ அல்ல'யின்‌ பண்பு நலன்‌ 83 
136. டாக்டர்‌ மு.வ.வின்‌ கள்ளோ காவியமோ”, “அல்லி்‌ 206 
197, டாக்டர்‌ மு.வ.வின்‌ நாவல்களில்‌ சமுதாய நோக்கு 225 
138. டாக்டர்‌ மு. வ. வின்‌ நாவல்கள்‌ 224 
139. டாக்டர்‌ மு. வ. வின்‌ 'பாவை”, “நெஞ்சில்‌ ஒரு முள்‌” 221 
140. தமிழில்‌ சமூக நாவல்கள்‌ 278 
141. தமிழில்‌ சிறுகதை இலக்கியம்‌ 47 
142, தமிழில்‌ சிறுகதைகள்‌ . 42 
143. தமிழில்‌ சிறுகதையின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 88 
144. தமிழில்‌ சிறுகதையின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 97 
145. தமிழில்‌ சிறுகதை வளர்ச்சி 161 
146. தமிழில்‌ சிறுகதை வளர்ச்சி 188 
147. தமிழில்‌ நாவல்‌ இலக்கியம்‌ . 48 
148. தமிழில்‌ மறுமலர்ச்சி 197 
149, தமிழில்‌ வரலாற்றுப்‌ புதினங்கள்‌ 209 
150, தமிழ்‌ இலக்கியக்‌ கோட்பாடுகள்‌ 219 
151. தமிழ்‌ எழுத்தாளர்களிடம்‌ எதிர்பார்ப்பது என்ன ? 296 
152. தமிழ்‌ எழுத்துலகில்‌ பெண்கள்‌ 99 
153. தமிழ்‌ சிறுகதை பிறக்கிறது 128 
154, தமிழ்ச்‌ சமூக நாவல்களின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ ' 146 
155. தமிழ்ச்‌ சிறுகதைகள்‌ ஒரு மதிப்பீடு 2 
156, தமிழ்ச்‌ சிறுகதை முன்னோடிகள்‌ 147 
157. தமிழ்ச்‌ சிறுகதையின்‌ இலக்கிய வரலாறு 49 
158, தமிழ்‌ நாவலில்‌ தேசீய உணர்வு க 


159, தமிழ்‌ நாவலின்‌ வருங்காலம்‌ ௮ 
160. தமிழ்‌ நாவல்‌ இலக்கியத்தில்‌ புதிய போக்கு 


161. தமிழ்‌ நாவல்‌ இலக்கியத்தில்‌ புதிய போக்கு ன்‌ 
162, தமிழ்‌ நாவல்‌ இலக்கியத்தில்‌ பெண்மை த 
163, தமிழ்‌ நாவல்‌ - ஒரு அறிமுகம்‌ ர்‌ op 
164, ்‌ i 1 லாறும்‌ வளர்ச்சியும்‌ 

தமிழ்‌ நாவல்‌ நூறாண்டு வரலாறு ன 


165. தமிழ்‌ நாவல்களில்‌ மனித விமோசனம்‌ 


தமிழாய்வு -- 8 
தமிழ்‌ நாவல்களில்‌ குடும்ப சக்தி சமூதாய மாற்றம்‌ 184 
தமிழ்‌ நாவல்கள்‌ த்‌ 
தமிழ்‌ நாவல்கள்‌ ஒரு மதிப்பீடு 
தமிழ்‌ நாவல்‌ இலக்கியம்‌ ப 
தமிழ்‌ நாவல்களில்‌ பேச்சுமொழி வழக்கு - வடுவூராரின்‌ 
சோதனை முயற்சி ப்‌ 
தமிழ்‌ நாவல்‌ 50 பார்வை 2 
தமிழ்‌ நாவல்‌ முன்னோட்டம்‌ ப 
தமிழ்‌ நாவல்‌ வரலாறு 1 
தமிழ்ப்‌ படைப்பிலக்கியத்தில்‌ உரைநடை 2 
தமிழ்வாணன்‌ 112 
தரம்‌ உயர்க 12 
தற்காலத்‌ தமிழிலக்கியத்தில்‌ ஃராய்டிசம்‌ 22 
தற்காலத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ ன்‌ 
தற்காலப்‌ புனைகதைகளில்‌ பெண்கள்‌ 12 
தலைமுறைகள்‌ நாவலில்‌ சமுதாயப்‌ பழக்கவழக்கங்களும்‌ 
நம்பிக்கைகளும்‌ 2 
திரு கு. இராஜவேலுவின்‌ 1942 
திருமதி ஹெப்சிபா ஜேசுதாசன்‌ ட்‌ 


திறனாய்வுக்‌ கட்டுரைகள்‌ 
தி. ஐ. ர. மணிவிழா மலர்‌ 100 
தி. ஜானகிராமனின்‌ “அம்மா வந்தாள்‌”, 'மோகமுள்‌” 


தேசீயம்‌ வளர்த்த தமிழ்‌ ப 
தேவனின்‌ ்ரீமான்‌ சுதர்சனம்‌”, ஜஸ்டிஸ்‌ ஜகநாதன்‌” 212 
நல்ல சிறுகதை எழுதுவது எப்படி ? LU 
நாகநந்தி ன்‌ 
நா. பா. நாவல்களில்‌ ஒரு பார்வை ட்‌ 
நா. பா. நாவல்களில்‌ பத்திரிகையாளன்‌ த்‌ 
நா. பார்த்தசாரதியின்‌ “குறிஞ்சி மலர்‌”, நெஞ்சக்‌ கனல்‌ 32 
நா. பார்த்தசாரதியின்‌ “கோபுர தீபம்‌”, “ஆத்மாவின்‌ 53 


ராகங்கள்‌” 

தா. பார்த்தசாரதியின்‌ 'பொன்‌ விலங்கு”, சத்திய வெள்ளம்‌” 
நா. பா. வின்‌ “குறிஞ்சி மலர்‌,” (பொன்‌ விலங்கு" ஒப்பியல்‌ 

ஆய்வு ்‌ 

நா. பா. வின்‌ குறிஞ்சி மலர்‌, பொன்‌ விலங்கு நாவல்களில்‌ 


இடமும்‌ காலமும்‌ 
நாரண துரைக்கண்ணன்‌ ன்‌ 


நாவலாசிரியர்‌ ஆர்‌. ஷண்முகசுந்தரம்‌ 
நாவலும்‌ எதார்த்தவாதமூம்‌ 9 
நாவலும்‌ வாழ்க்கையும்‌ 


நாவல்‌ இலக்கியம்‌ ம்‌ 
நாவல்‌ இலக்கியம்‌ 187 
நாவல்‌ பழம்‌ ராசீயின்‌ நாவல்கள்‌ ஒரு விமர்சனம்‌ 61 
நாவல்‌ வளம்‌ 1 


நான்‌ 


தமிழ்ப்‌ புனைகதை ஆய்வு: அடைவு 


206, 
207. 


208. 
209. 
210. 
211. 
212. 
213. 


214. 


215. 


216, 
217. 
218. 
219. 
220. 
221. 


222. 
228. 
224, 
225. 
226, 
227. 
229, 
229, 
230. 
231. 
292, 
233. 


234. 


235. 
236, 


237. 
238, 


299, 
240. 
241, 
242, 
243, 


244, 


245, 


நான்‌ அறிந்த தமிழ்‌ மணிகள்‌ 


99 
200 


நிகழ்காலத்‌ தமிழ்‌ இலக்கியப்‌ போக்குகள்‌ - ஒரு பின்னணி 


சார்ந்த பார்வை 


155 


நீல. பத்மநாபனின்‌ 'பள்ளிகொண்டபுரம்‌', “தலைமுறைகள்‌” 40 


நெஞ்சில்‌ ஒரு முள்‌ - ஓர்‌ ஆய்வு 
படித்திருக்கிறிர்களா? 1 
படித்திருக்கிறீர்களா? 11 
படைப்பிலக்கியத்தில்‌ புதினத்தின்‌ பங்கு 


படைப்பிலக்கியப்‌ பணியில்‌ கிறித்தவ எழுத்தாளர்களின்‌ 


பங்கு 

படைப்பிலக்கியம்‌ ra 
பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ நாவல்கள்‌. 
பரமார்த்த குருகதை 

பரமார்த்த குருகதையில்‌ கடைமூன்று கதைகள்‌ 
பி. எஸ்‌. ராமையா மணிமலர்‌ 

பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌ 

பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌ - நாவலா 2 ்‌ 
பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌ - வேதநாயகம்‌ பிள்ளை 
கமலாம்பாள்‌ சரித்திரம்‌ - ராஜம்‌ ஐயர்‌ 

புதிய பார்வை 

புதுத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ 

புதுத்‌ தமிழ்‌ முன்னோடிகள்‌ 

புதுமை இலக்கியத்தில்‌ காந்தீய சிந்தனை 

புதுமை இலக்கியம்‌ 

புதுமைப்பித்தன்‌ கட்டுரைகள்‌ ர ்‌ 
புதுமைப்பித்தன்‌ கதைகளில்‌ பாத்திரப்‌ பேச்சு 
புதுமைப்பித்தன்‌ கதைகள்‌ 

புதுமைப்பித்தன்‌ சிறுகதைகள்‌ 

புதுமைப்பித்தன்‌ சிறுகதைக்கலை 
புதுமைப்பித்தன்‌ நினைவு மலர்‌ 

புதுமைப்பித்தன்‌ வரலாறு 

புத்தம்‌ வீடு . 
புறநானூறும்‌ யாருக்காக அழுதானும்‌ 

புன கதை வளம்‌ 

பெருந்தகை மு. ந்‌ டர 

பே ர்‌ அண்ணாவின்‌ நாவல்கள்‌ 
ன நாவலில்‌ உளவியலும்‌ சமுதாய இயலும்‌ 
மலேசியச்‌ சிறுகதை 

மலேசியத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ 
மலேசியாவில்‌ தமிழ்ச்‌ சிறுகதைகள்‌ 

மலேசிய முதல்‌ தமிழ்‌ நாவல்கள்‌ 

மறைத்து வை ரு 
மறைமலையடிகளின்‌ கோகிலாம்பாள்‌ கடிதங்கள்‌, 
நாகநாட்டரசி குமுதவல்லி 


297 
113 
114 
191 


21 
192 
144 
135 
136 


தமிழாய்வு -- 8 


மனித நாகரிகத்தில்‌ எழுத்தாளர்‌ பங்கு 

மாயூரம்‌ வேதநாயகம்‌ பிள்ளை 

மீ. ப. சோமுவின்‌ “எந்தையும்‌ தாயும்‌,” 'கடல்‌ கண்ட 
கனவு 

முதல்‌ ஐந்து தமிழ்‌ நாவல்கள்‌ 

முதல்‌ மூன்று நாவல்கள்‌ - கோணக்கோட்பாடு 
முருகன்‌ ஓர்‌ உழவன்‌ : ஓர்‌ ஆய்வு 

மூ. வ. நாவல்களில்‌ பாத்திரப்‌ படைப்பு - மதிப்பீடும்‌ 
மறுப்பும்‌ 

மு. வரதராசனாரின்‌ மண்குடிசை”, கயமை” 

மூ. வ, வின்‌ இலக்கியங்கள்‌ 

மூ. வ, வின்‌ சிறுகதைகள்‌ 

மு. வ. வின்‌ புதினங்கள்‌ 'கரித்துண்டு', மலர்விழி” 
மூ. வ. முப்பால்‌ 

முற்போக்கும்‌ பிற்போக்கும்‌ 
மூன்னீடு - இரசிகமணி (கனக. செந்திநாதன்‌) கதைகள்‌ 
ஒரு கண்ணோட்டம்‌ 

மோகமுள்‌ 

மெளனி கதைகளில்‌ மனிதன்‌ 

மெளனியின்‌ கதைகள்‌ திறனாய்வு 

யான்‌ கண்ட மு, வ. . 
ராஜம்‌ கிருஷ்ணனின்‌ வேருக்கு நீர்‌”, *குறிஞ்சித்தேன்‌” 
'ரிஷிமூலம்‌” என்ற நாவலில்‌ உளவியற்‌ பிரச்னைகள்‌ 
லட்சுமியின்‌ பெண்மனம்‌ திறனாய்வு 

லட்சுமியின்‌ 'பெண்மனம்‌”, (காஞ்சனையின்‌ கனவு” 
லக்ஷ்மி. சூடாமணி நாவல்களில்‌ காணப்படும்‌ 

பெண்‌ களின்‌ திருமணப்‌ பிரச்சினைகள்‌ 

லா. ச. ரா, வின்‌ ஜனனி - திறனாய்வு 

வ. ராமசாமியின்‌ “சுந்தரி”, 'கோதைத்தீவு” 

வ, வே சு, ஐயர்‌ 

வளரும்‌ கதை இலக்கியம்‌ 

வளரும்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ 

வரலாற்று நாவல்கள்‌ 

வாடிவாசல்‌-நாவலின்‌ புது உலகம்‌ 

விடுதலைக்குப்‌ பின்‌ தமிழ்‌ நாவல்கள்‌ 

விடுதலைக்குப்‌ பின்‌ தமிழ்‌ நாவல்கள்‌ i 
விடுதலைக்குப்‌ பின்‌ நாவல்‌ வரலாற்றில்‌ மகளிர்‌ பங்கு 
விடுதலைக்கு முன்‌ புதிய தமிழ்ச்‌ சிறுகதைகள்‌ 
விந்தன்‌ கதைகள்‌ 

விமரிசனக்‌ கலை 

வேரோட்டம்‌ நாவலில்‌ சமுதாய நோக்கு , 
ஹெப்சிபா ஜேசுதாசனின்‌ "புத்தம்‌ வீடு” “டாக்டர்‌ 
செல்லப்பா” x 
ஜெகசிற்பியனின்‌ சொர்க்கத்தின்‌ நிழல்‌", 'ஜீவகீதம்‌ 


252 


தமிழ்ப்‌ புனைகதை ஆய்வு: அடைவு 


285, 
286, 
297, 


288. 
289, 


290. 
291. 
292. 
293. 
294, 
295. 
290. 
297. 
298. 
299. 
300. 


301. 
302. 
303. 
304, 
305. 
306. 
307. 


308. 
309. 
310. 
311. 


312, 
313. 
314, 
315, 


316, 
317. 


41 


ஜெகசிற்பியனின்‌ 'ஆலவாயழகன்‌', நந்திவர்மன்‌ காதலி' 178 
ஜெயகாந்தனின்‌ 'உன்னைப்‌ போல்‌ ஒருவன்‌”, ரிஷிமூலம்‌” 293 


ஜெயகாந்தனின்‌ கலை விமர்சனங்கள்‌ 
ஜெயகாந்தனின்‌ 'பாரீசுக்குப்‌ போ”, “சில நேரங்களில்‌ 
சில மனிதர்கள்‌” 


ஜெயகாந்தனின்‌ வாழ்க்கை அழைக்கிறது', 'ஒரு நடிகை 


நாடகம்‌ பார்க்கிறாள்‌ 

ஜெயகாந்தனும்‌ சமூக மாறுதலும்‌ 
ஜெயகாந்தனும்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்களும்‌ 
ஜெயகாந்தனும்‌ பாரதியாரும்‌ 

ஜெயகாந்தன்‌ ஆய்வடங்கல்‌ 
ஜெயகாந்தன்‌-ஒரு விமர்சனம்‌ 

ஜெயகாந்தன்‌ சிறுகதைகளில்‌ எழுத்தாளர்‌ 
ஜெயகாந்தன்‌ சிறுகதைகளில்‌ வாழ்க்கை நோக்கு 
ஜெயகாந்தன்‌ சிறுகதைகளில்‌--ஒரு திறனாய்வு 
ஜெயகாந்தன்‌ சிறுகதைகள்‌ 

ஜெயகாந்தன்‌ மொழிநடை--ஒரு குறிப்பு 


A Comparative study of short stories of Jayakanthan and 


Kesavadev 

A Discussion on Akilan as a Short Story Writer 

A Peep on Rajaji’s Short Story 

A Study of Sociological Novels in Tamil 

A Study of Sociological Novels in Tamil 

A Study of Tamil Fiction after Independence 

B.R. Rajam Iyer — The Tamil Novelist, Philosopher 
Ceylon’s contribution to Tamil During the Nineteenth 
Century 

Dr. Mu.Va’s Religion 

Dr. Mu. Va.’s View of Life 

Educational and Marriage reforms in Tamil Writing 
Evolution of Putumaippittan as a short story writer 
in Tamil 

Jayakanthan’s Short Stories-An Appreciation 

Ku. Pa. Rajagopalan’s Treatment of Love 

Ku. Pa. Rajagopalan’s Treatment of Love 

Pandit $.M. Natesa Sastri (1659-1906) Pioneer Tamil 
Novelist 

Pioneers of the Tamil Novel 

தண்ட பப்‌ and his Short Stories 


134 


6 


24 
167 
80 
236 


- 16 


168 
287 
235 

86 
312 
203 


246 
313 
319 
153 
154 
315 
322 


324 
173 
171 
254 


329 
325 
316 
318 


314 
326 
317 


42 


318. 


319, 
320. 
321, 
322. 
323. 
924, 
325. 
326. 
327. 
328. 
329. 


தமிழாய்வு - 8 
Puthumaippithan’s Contribution to Modern Tamil 331 
Literature 
Special features of Kalki’s Novels 145 
Structural Study of Tamil Short Stories 195 
Tamil Fiction-Old morality and the New 321 
Tamil Novels of Ceylon ன்‌ 
The Novelist of the City of Madras 320 
The Early Tamil Novels 172 
The Historical Novel of the Mid-Century 320 
The Short Story and its Development in Tamil 80 
The Tamil Novel as a Social Document 327 
Women in Dr. Varadarajan’s Novels 170 


Women in Modern Tamil Literature 323 


பொருட்குறிப்பு அடைவு 


ஆய்வுக்‌ கோவை (இந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌) 
7, 11) 15, 37, 20, 2, 2, 23, 25, 62, 80, 85, 91, 
ச, ஏ, 9, பிட ஏட உ ழந. 130, 185, 136, 156, 
157, 168, 164, 167, 169, 0, 1, 112179. 191, 
196, 199, 210, 215, 28, 995, 907, 230, ஜீ... 235, 
236, 239, 961, 262, 263, 264, 265, 266, 278, 274 
275, 277, 283, 290, 291, 319. 
ஆய்வேடு 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
எம்‌. ஏ. 
59, 63, 67, 69, 70, 81, 92, 106, 137, 
178, 179, 202, 206, 211, 212, 29], 
280, 293. 
கேரளப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
எம்‌. ஏ, 
58, 60, 66, 86, 107, 193. 
எம்‌. பில்‌, 
195, 
பிஎச்‌, டி, 
320. 


கோழிக்கோடு பல்கலைக்‌ கழகம்‌ 
எம்‌. ஏ, 


134, 165, 198, 211, 223, 244, 246, 294, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


138, 141, 176, 
257, 258, 267, 


எம்‌. பில்‌, 64 

பிஎச்‌. டி, 153 (Published), 233, 315, 27 (in Progress) 
மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 

எம்‌. ஏ. 

82, 


124, 141, 297, 298, 300, 308, 311, 312. 
பிஎச்‌, டி. 


233, 288. 


44 தமிழாய்வு - 8 
இலங்கை 
46, 57, 93, 98, 103, 126, 207, 242, 324, 328. 
சமூகம்‌ 
8, 9, 20, 45, 146, 153, 154, 184, 225, 242, 263 
264, 273, 290, 327. 

சிறுகதை 
1, 1) 2, 31, 36, 49, 43, 44, 46, 47, 49, 51, 
57, 60, 75, 85, 86, 89, 97, 101, 102, 107, 127, 138, 
139, 147, 156, 160, 185, 186, 188, 193, 194, 195 
266, 301, 308, 304, 305, 310, 312, 313, 316, 317 
318, 399. 

படைப்பிலக்கியம்‌ 
3, 8, 9, 33, 43, 44, 50, 62, 65, 68, 71, 75, 83, 
84, 90, 98, 126, 140, 148, 155, 158, 166, 189, 
190, 191, 192, 238, 250, 251, 254, 292, 296. 

புதினம்‌ 
பொது (General) 
5, 10, ப, 12, 18, 32, 35, 39, 43, 45, 48, 66, 72, 
74, 76, 95, 96, 99, 100, 119) 113, 114, 115, 
116, 117, 118, 119, 139, 143, 144, 146, 152, 15% 
180-184, 189, 190, 191, 199, 200, 207, 208, 209, 210, 
213, 218, 219, 242, 252, 259, 272, 276, 277, 292 
296, 307, 314, 320, 323, 327, 328. 

சிறப்பு 
5-7, 13, 14, 17, 20, 21, 24-30, 34, 38, 40, 41, 53-57 
59-61, 63, 64, 69, 70, 78-83, 86, 91), 92, 9%: 
104-109, 111, 1/2) 121, 129-195, 129, 130, 13%, 
134, 135-138, 140, 141, 145, 149, 159, 160, 162-164, 
167-178, 175-179, 190, 196, 198, 201-206, 211-217, 220- 
237, 239-241, 244-246, 257, 253, 260-271, 273-276, 
279 - 291, 293, 297, 300, 306, 308, 309-314, 316, 317, 
321, 325, 329, 331. 

மலர்‌, இதழ்‌ 
12, 3, 8, 9, 10), 31, 41, 45-48, 50-59, 55, 56, 
68, 73, 76, 77, 84, 89, 101-103, 109, 131, 148, 144, 
148, 155, 161, 166, 177, 185-188, 213, 229, 238, 245, 
250, 253, 260, 268, 270, 284, 295, 296, 304, 310, 
313, 314, 316, 320, 324, 330. 

மலேசியா 


51, 68, 101, 253, 268, 323. 


மதிப்புரை மாலை 


நூல்‌ மதிப்புரையாளர்‌ 
1. அழகர்‌ கிள்ளை விடுதூது மு. சண்முகம்‌ பிள்ளை 
2. காஞ்சிபுரம்‌ மலர்‌ ச 


3. பாரதிதாசன்‌ படைப்புகளில்‌ டாக்டர்‌ இ. சுந்தரமுர்த்தி 
நகைச்சுவை 


4. சைவ சமயத்‌ தோற்றமும்‌ ss 
வளர்ச்சியும்‌ 


அழகர்‌ கிள்ளை விடு தூது: டாக்டர்‌ உ. வே. சாமிநாதையர்‌ நூல்‌ 
நிலைய வெளியீடு ; திருவான்மியூர்‌, சென்னை 41 ; பக்‌, X36 7 
1979 ; விலை ரூ. 3. 


அழகர்‌ கிள்ளை விடு தாது பலபட்டடைச்‌ சொக்கநாத பிள்ளை 
என்பவரால்‌ பாடப்பெற்றது. இப்புலவர்‌, கி. பி, 17-ஆம்‌ நூற்றாண்‌ 
டின்‌ பிற்பகுதியிலும்‌ 18-ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியிலும்‌ வாழ்ந்‌ 
தவர்‌. *தென்றல்‌ விடு தூது ' என்பதும்‌ இவர்‌ செய்த மற்றொரு நூல்‌. 
தவிர, மும்மணிக்கோவை, யமகவந்தாதி, உலா முதலியனவும்‌ இவா்‌ 
பாடியுள்ளார்‌, இவர்‌ பாடிய தனிப்‌ பாடல்கள்‌ முதல்‌ வரிசையில்‌ 
வைக்கத்தக்கவை, இவர்‌ அந்நாளில்‌ பலரும்‌ போற்ற வாழ்ந்த 
பெரும்புலவராவர்‌. 


அழகர்‌ கிள்ளை வீடு தூது திருமாலிருஞ்‌ சோலை மலையில்‌ திருக 
கோயில்‌ கொண்டு விளங்கும்‌ அழகர்மீது காதல்கொண்ட தலைவி 
ஒருத்தி கிளி ஒன்றை அவரிடம்‌ தூது விடுத்ததாக அமைந்தது: 
இது காப்பு வெண்பா ஒன்றையும்‌ 239 கண்ணிகளையும்‌ கொண்டது: 


_ இந்நூல்‌ 1905-ஆம்‌ ஆண்டு மு. வேணுகோபாலசாமி நாயுடு 
என்பவரால்‌ அச்சிடப்பெற்றபோதிலும்‌ செம்மையாய்‌ அமையா 
திருந்தது. இதனை நான்கு ஏட்டுச்சுவடிகளின்‌ துணையால்‌ டாக்டர்‌ 
கல்‌ சாமிநாதையர்‌ அவர்கள்‌ நன்கு பரிசோதித்துக்‌ குறிப்புரை 
ஆராய்ச்சிக்‌ குறிப்புகளுடன்‌ 1937-ஆம்‌ ஆண்டு வெளியிட்டார்கள்‌. 
அதன்பின்‌ இதுவரை ஆறு முறை இது அச்சிடப்பெற்றிருப்பதி 
லிருந்தே இந்நூலைத்‌ தமிமுலகு எத்துணையளவு விரும்பி வரவேற்‌ 
வுள்ளது என்பது புலனாம்‌. இந்த ஏழாம்‌ பதிப்பு டாக்டர்‌ ஐயரவர 
கனை 125ஆம்‌ பிறந்த நாள்‌ கீனைவாக நூல்‌ நிலையத்தாரால்‌ வெளி 
யிடப்‌ பட்டுள்ளது. 


டாக்டர்‌ ஐயரவர்களின்‌ பதிப்பு ஒவ்வொன்றும்‌ தனிச்‌ சிறப்புடை 
பது என்பதைத்‌ தமிழுலகு நன்கறியும்‌. சிறிய பிரபந்த நூலாகிய 
இதற்கு ஐயரவர்கள்‌ எழுதியுள்ள ஆசிரியர்‌ வரலாறு, நூலாராய்ச்சி, 
குறிப்புரை, அரும்பத முதலியவற்றின்‌ அகராதி ஆகியவற்றை 
நோக்கினாலே இந்நூலின்‌ பொருளும்‌ அழகும்‌ தனிச்சிறப்பும்‌ தெளி 
வாகத்‌ தெரியவரும்‌, “தூது” என்னும்‌ பிரபந்தம்‌ குறித்த வரலாறு 
பிற தூது நூல்களைக்‌ கற்பதற்கும்‌ துணைசெய்வதாகும்‌. எனவே, 
இந்நூல்‌ தமிழ்‌ வரலாற்றுக்‌ கருவூலத்தில்‌ இடம்பெற வேண்டிய ஓர்‌ 
இன்றியமையாத நூலாகும்‌. இதனைத்‌ தமிழுலகம்‌ வரவேற்றுப்‌ 
பயனடைவதாக, 


_ மு. சண்முகம்‌ பிள்ளை 


மதிப்புரை மாலை 3 


காஞ்சிபுரம்‌ மலர்‌: சோமு நூலகம்‌, சாஸ்திரி நகர்‌ அஞ்சலகக்‌ கட்ட 
டம்‌, சென்னை-600020, மார்ச்சு 1979, பக்‌. 126, விலை ரூ. 12. 


தொன்மை வரலாறும்‌ பல்‌ சமயத்திருக்கோயில்களும்‌ கொண்ட 
பழம்பதி காஞ்சிபுரம்‌. இந்நகரில்‌ உள்ள சிவாலயங்களுள்‌ மிகப்‌ 
பெரிதான ஏகாம்பரேசுவரர்‌ திருக்கோயில்‌ குடநீராட்டு விழாவை 
நகரத்தார்கள்‌ 4--2---1979-ல்‌ சிறப்பாக நடத்திவைத்தனர்‌. இவ்விழா 
நினைவாக மலர்ந்துள்ள தெய்விகக்‌ கலைமணம்‌ கமழும்‌ மலரே காஞ்சி 
புரம்‌ மலர்‌. 


இதனைக்‌ கம்பன்‌ அடிப்பொடி சா. கணேசன்‌ அவர்கள்‌ திட்ட 
மிட்டு உருவாக்கி உதவியுள்ளார்கள்‌. அவ்வக்‌ கலைகளில்‌ வல்ல 
அறிஞர்களைக்கொண்டு எழுதப்பெற்றனவும்‌, அரும்பெருஞ்‌ செய்தி 
களைக்‌ கொண்டனவுமான கட்டுரை மணிகள்‌ 33 இம்மலரை அலங்‌ 
கரிக்கின்றன. 


காஞ்சி காமகோடி பீடம்‌ புதுப்‌ பெரியவர்களின்‌ வாழ்த்துச்‌ 
செய்தியுடன்‌ மலர்‌ தொடங்குவது பொருத்தமாகும்‌. காஞ்சியின்‌ 
பெருமைகளையும்‌ அது கலைகளுக்கு இருப்பிடமாகத்‌ திகழ்ந்ததையும்‌ 
விரித்துரைப்பன முதலில்‌ உள்ள சில கட்டுரைகள்‌. நகரத்தார்‌ 
இக்காஞ்சிப்பதியில்‌ நிகழ்த்தியுள்ள திருப்பணிகள்‌ பற்றியும்‌ ஒரு 
கட்டுரை உளது. இந்நகரில்‌ வாழ்ந்த புலவர்களைக்‌ குறித்தும்‌, 
எழுந்த நூல்களைக்‌ குறித்தும்‌ சில கட்டுரைகள்‌ தொகுத்தும்‌ வகுத்தும்‌ 
உரைக்கின்றன. 


காஞ்சிச்‌ சிவதலங்கள்பற்றிய விளக்கங்களோடு, திருமால்‌ தலங்‌ 
கள்‌ பற்றியும்‌, சமண சமயம்பற்றியும்‌ விளக்கும்‌ கட்டுரைகளும்‌ 
உள. பண்டுதொட்டுக்‌ கலைவளர்த்த திருநகரமாகிய இதில்‌ காணும்‌ 
கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை முதலியவற்றின்‌ விவரங்‌ 
களும்‌ இதில்‌ இடம்பெற்றுள்ளன. 

பொதுவாக நோக்கின்‌, சமய வரலாறும்‌, இலக்கியத்‌ திறமும்‌, வர 
லாற்று நிகழ்ச்சிகளும்‌ காஞ்சிபுரத்தில்‌ எத்தகு நிலையில்‌ வளர்ந்தோங்கி 
யிருந்தன என்பதை அழகுறச்‌ செம்மையாகச்‌ சிறப்புடன்‌ வழங்கு 
கிறது இம்மலர்‌. இதில்‌ இடையிடையே இடம்பெற்றிருக்கும்‌ பல 
ஓவியங்கள்‌ மலருக்கு மேலும்‌ அழகு செய்கின்றன. 


கண்கவர்‌ வனப்புடையதாய்க்‌ கலைத்திறம்‌ விளங்கத்‌ தொகுத்து 
வெளியிட்டிருக்கும்‌ இம்மலர்‌ காஞ்சீபுரத்தைப்பற்றி அறிய விரும்பு 
வார்க்கு ஒரு சிறந்த துணையாகும்‌. காஞ்சிபுரத்தின்‌ வரலாற்றுக்‌ 
கருவூலமாக விளங்கும்‌ இம்மலர்‌ எல்லாரும்‌ போற்றிக்‌ கற்கவேண்‌ 
டிய சிறந்த அறிவு மணமலராகும்‌. 


ழ்‌. சண்முகம்‌ பிள்ளை 


4 தமிழாய்வு -- 9 


பாரதிதாசன்‌ படைப்புகளில்‌ நகைச்சுவை : அரங்க. இராமலிங்கன்‌; 
கற்புக்கரசி பதிப்பகம்‌; சென்னை-21. பக்‌, 1291619278 
விலை ரூ. 5-00, 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ இணையற்ற கவிஞர்‌ பாரதிதாசன்‌. 
பாட்டுத்‌ திறத்தால்‌ பாமரனையும்‌ சிந்திக்க வைத்த புரட்சிக்‌ கவிஞர்‌. 
அவர்தம்‌ கவிதையில்‌ அமைந்து பொலியும்‌ உவமைகளும்‌, கற்பனை 
களும்‌, சொல்லாட்சியும்‌ கவிஞரின்‌ அறிவாற்றலையும்‌, நுட்பத்தையும்‌, 
உளவியல்‌ திறனையும்‌ உலகுக்குக்‌ காட்டும்‌ பெற்றியன. பல்வேறு 
சிறப்புகளும்‌ பொதிந்து கிடப்பதால்தான்‌ இன்று பாவேந்தரின்‌ 
படைப்புகள்‌ அறிவுலகை வலம்‌ வருகின்றன. இல்லை, இல்லை, 
அறிஞர்கள்‌ பாவேந்தர்களின்‌ படைப்புகளை வலம்‌ வந்து ஆராய்‌ 
கின்றனர்‌. பல தலைப்புகளில்‌ பல்லாயிரக்கணக்கான பாடல்களைப்‌ 
பாடியவர்‌ புரட்சிக்‌ கவிஞர்‌, 


அரங்க. இராமலிங்கன்‌ அவர்களின்‌ ' பாரதிதாசன்‌ படைப்பு 
களில்‌ நகைச்சுவை” என்னும்‌ எம்‌. பில்‌. ஆய்வு நூலும்‌ இன்று 
புரட்சிக்‌ கவிஞரின்‌ புகழ்‌ சேர்க்கும்‌ பொருளாரமாய்த்‌ துலங்கு 
கிறது. 


உளவியல்‌ நிலையில்‌ நகைச்சுவையைக்‌ காரண காரியத்தோடு 
ஆராய்வது எளிதான செயலன்று. நகைச்சுவையை வெளிப்படுத்து 
வதிலும்‌, உணர்வதிலுமே ஒவ்வொருவருக்கும்‌ வேறுபாடு உண்டு. 
புரட்சிக்‌ கவிஞரின்‌ நகைச்சுவையை அவர்‌ படைப்புகளினின்றும்‌ 
தொகுத்துப்‌ பல்வேறு கோணங்களில்‌ இந்நூலாசிரியர்‌ ஆராய்‌ 
கின்றார்‌. 


நகைச்சுவையும்‌ பாரதிதாசனும்‌ என்னும்‌ தலைப்பில்‌ அமைந்‌ 
துள்ள முதல்‌ இயலில்‌ (1--29) நகைச்சுவைக்கான காரணங்களையும்‌, 
பிரிவுகளையும்‌, அதன்‌ பயனையும்‌ எடுத்துரைக்கின்றார்‌. தொல்‌ 
காப்பியர்‌ காட்டும்‌ நகைச்சுவையின்‌ இலக்கண வரையறையை 
விளக்கிப்‌ பாரதிதாசன்‌ படைப்புகளில்‌ அமைந்து விளங்கும்‌ நகைச்‌ 
சுவைத்‌ தன்மையை அரிதின்‌ முயன்று விளக்குகின்றார்‌. ' தமது 
படைப்புகளிலெல்லாம்‌ தொடக்கம்‌ மூதல்‌ இறுதிவரை நகைச்சுவை 
யின்‌ ஆளுமையை நயமுற இயல்பாக்கிய பெருமை இந்த நூற்றாண்‌ 
டில்‌ பாரதிதாசன்‌ ஒருவருக்கே உரியது எனலாம்‌' (பக்‌. 21) என்னும்‌ 
நூலாசிரியரின்‌ முதல்‌ இயலின்‌ மூடிவுரைக்குச்‌ சான்றாக விளங்குவன 
பின்னர்‌ அமையும்‌ மூனறு இயல்களுமேயாகும்‌. பாரதிதாசன்‌ பாடல்‌ 
களில்‌ நகைச்சுவை (பக்‌. 30-57), பாரதிதாசன்‌ நாடகங்களில்‌ நகைச்‌ 
சுவை (பக்‌. 58-73), பாரதிதாசனின்‌ கதைகளில்‌ நகைச்சுவை 
(74-90) என்பன அவை, இறுதியில்‌ ஐந்தாம்‌ இயலாக விளங்குவது 
பாரதிதாசன்‌ படைத்த நகைச்சுவை மாந்தர்கள்‌ (91--114). 


“மக்கள்‌ மனத்திற்கு மகிழ்ச்சியை நல்க வல்ல நகைச்சுவையை 
நன்மை பயக்கும்‌ சுவையாக மாற்றிக்‌ காட்டியவர்‌ பாரதிதாசன்‌: 


மதிப்புரை மாலை 5 
“வல்லவனுக்குப்‌ புல்லும்‌ ஆயுதம்‌” என்பதுபோல்‌ நகைச்சுவையைச்‌ 
சிரிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தாமல்‌ சிந்திப்பதற்கும்‌, சிறந்த 
கருத்துக்களைப்‌ பெறுவதற்கும்‌ பயன்‌ படுத்தி, நகைச்சுவையை மக்க 
ளின்‌ நயச்‌ சுவையாக்கி இலக்கியத்திற்கு நலம்‌ சேர்த்தவர்‌ பாரதி 
தாசன்‌ *' என்று தம்‌ ஆய்வின்‌ முடிவாகக்‌ கூறும்‌ இந்நாலாசிரியர்‌ 
இவ்வுரைக்கு அரணாகப்‌ பாரதிதாசனாரின்‌ பல்வேறு படைப்பு 
களுள்ளும்‌ சுவை மிகுந்த பல பகுதிகளை எடுத்துக்காட்டி விளக்கு 
வது படித்துப்‌ படித்து இன்புறத்தக்கது. 


இறுதியில்‌ பின்னிணைப்பாகத்‌ தரப்பட்டுள்ள “பாரதிதாசன்‌ 
படைப்புகள்‌ ”, “ பாரதிதாசனைப்‌ பற்றிய நூல்கள்‌ ” ஆகியன ஆய்‌ 
வாளர்க்குப்‌ பெரும்பயன்‌ தருவன. பாரதிதாசனோடு தொடர்புடைய 
பல்லோரிடத்தும்‌ நூலாசிரியர்‌ தொடர்புகொண்டு கருத்துக்களைப்‌ 
பெற்று நூலுக்கு வளம்‌ சேர்த்திருக்கிறார்‌. ஆசிரியரின்‌ முயற்சி 

பெரிதும்‌ பாராட்டுக்குரியது, 
_டாக்டச்‌ இ. சுந்தரமூர்த்தி 


சமயத்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌: டாக்டர்‌ டி, பி. 


சைவ 
சோமு நூலகம்‌, சென்னை, 1979, பக்‌. 184, 


சித்தவிங்கம்‌, 
விலை ரூ. 8. 00. 


மனித குலத்தைப்‌ பண்படுத்தும்‌ ஆற்றல்‌ வாய்ந்த சாதனமாக 
விளங்குவது சமயம்‌. இறையருளினை உணர்வதற்கும்‌, உணர்ந்து 
அந்நெறி நின்று அழிவிலா ஆன்ம நேயம்‌ பெறுவதற்கும்‌ சமயங்கள்‌ 
தாம்‌ மனித குலத்திற்குப்‌ பெரிதும்‌ துணையாகின்றன. “பொங்குபல 
சமயமெனும்‌ நதிகள்‌ எல்லாம்‌ புகுந்து கலந்து பொங்கியோங்கும்‌ 
கங்குகரை காணாத கடலாக” இறைவன்‌ உருவகப்படுத்தப்படுகிறான்‌. 
எல்லாச்‌ சமயங்களும்‌ இறையருளினைச்‌ சார்வதற்குத்தாம்‌ துணை 
நிற்கின்றன. தொன்மைச்‌ சமயமாக விளங்கும்‌ “சைவ சமயம்‌' இன்று 
உலகின்‌ மேலை நாட்டு மக்களாலும்‌ விரும்பிப்‌ பயிலப்படுகின்றது; 
ஆராயப்படுகின்றது. இந்நிலையில்‌ அறிஞர்‌ டாக்டர்‌ டி.பி. சித்தலிங்கம்‌ 
அவர்களின்‌ டாக்டர்‌ பட்ட ஆய்வேட்டின்‌ ஒரு பகுதி, “சைவ 
சமயத்தின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌” என்னும்‌ தலைப்பில்‌ வெளி 
வருவது சைவ சமயத்தை அறிய விழைவார்க்கும்‌, ஆராய விழை 
வார்க்கும்‌ பெரிதும்‌ துணை புரியும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


சைவ சமயத்‌ தோற்றம்‌ (பக்‌. 8-12), தமிழ்நாட்டில்‌ சிவ வழிபாடு 
(13-24)), பக்தி இலக்கியம்‌ (25-45), தேவாரத்தில்‌ சித்தாந்தத்‌ துளிகள்‌ 
(46-74), மெய்கண்டார்‌ நூல்கள்‌ (75-78), மெய்‌ கண்டாருக்கு முற்‌ 
பட்ட சித்தாந்த நூல்கள்‌ (79-91), மெய்கண்டார்‌ தந்த முதல்‌ நூல்‌ (92. 
101), அருணந்தியின்‌ விளக்கம்‌ (102-111), உமாபதியின்‌ கைவண்ணம்‌ 
(112-157), ஆகிய ஒன்பது பெருந்தலைப்புகளில்‌ சைவ சமயத்‌ தோற்ற 
மும்‌ வளர்ச்சியும்‌ குறித்து இந்‌ நூலில்‌ நன்கு ஆராயப்பட்டுள்ளது, 


6 தமிழாய்வு -- 9 


சைவ சமயத்தின்‌ தோற்றம்‌ கற்பனைக்‌ கெட்டாததாய்‌ அமைத்‌ 
துள்ளதைத்‌ தக்க சான்றுகளுடன்‌ ஆசிரியர்‌ நிறுவுகிறார்‌ (ப, 9-12). 
“சைவம்‌ தென்னிந்தியாவின்‌ மிகப்‌ பழைய வரலாற்றுக்கு முற்பட்ட 
சமயம்‌ ஆகும்‌; அது ஆரியருக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே வழக்கி 
விருந்து வருகிறது' என்னும்‌ ஜி. யு. போப்‌ கருத்தும்‌, 'சைவத்தைப்‌ 
போன்றே யோகமும்‌ ஆரியருக்கு முற்பட்ட காலத்து மக்களிடையே 
தோன்றி வழங்கி வந்தது' என்னும்‌ ஜான்‌ மார்ஷலின்‌ கருத்தும்‌, வேறு 
சில சான்றுகளும்‌ அரணாகக்‌ கொள்ளப்படுகின்றன. 


தமிழ்நாட்டில்‌ சிவ வழிபாடு தொல்காப்பிய காலத்திற்கும்‌ 
முற்பட்டது என்பதை எடுத்துக்காட்டி, கிறிஸ்துவுக்கு முன்‌, பின்‌ 
தோன்றிய இலக்கியங்களினின்றும்‌ சான்றுகள்‌ தந்து விளக்குவார்‌. 
ஐந்தெழுத்து மந்திரத்தைப்‌ பற்றி முதன்‌ முதலில்‌ குறிப்பிடும்‌ தமிழ்‌ 
நூல்‌ சிலப்பதிகாரம்‌ என்பர்‌ (பக்‌, 15), சிவபெருமானை முழுமுதற்‌ 
கடவுளாகவும்‌, ஆடல்‌ வல்லானாகவும்‌ தமிழர்கள்‌ கொண்டாடினர்‌; 
இறைவனுடைய புகழைப்‌ பாடிப்‌ பரவும்‌ அடியார்‌ இருந்தனர்‌; பிற 
சமய நெறிகளோடு சைவ நெறியும்‌ தழைத்திருந்தது என்றும்‌ 
பல்லவர்கள்‌ கற்கோயில்களை எழுப்பினர்‌ என்றும்‌ அதற்கு முன்ன 
ரேயே திருமூலர்‌ சைவ சித்தாந்தத்தைத்‌ தத்துவ நெறியாகக்‌ காட்டி 
யுள்ளார்‌ என்‌ பதையும்‌ எடுத்து விளக்குவர்‌. 


ஒவ்வொரு திருமுறையும்‌ பின்னால்‌ வளர்ந்த சைவ சித்தாந்தத்‌ 
தத்துவங்களுக்கு எங்ஙனம்‌ அடிகோலின என்பதை நன்கு விளக்கிச்‌ 
செல்கின்றார்‌. தொண்டர்கள்‌ என்னும்‌ ஒரு புதிய கோட்பாடு சுந்தர 
ரால்‌ உருவாக்கப்பட்டமையை நன்கு எடுத்துரைப்பர்‌. சுந்தரமூர்த்தி 
நாயனார்‌ இல்லறத்தாராயினும்‌ அதில்‌ நாட்டாமில்லாதிருந்தார்‌. சிவ 
பெருமானோடு தோழமை பூண்டிருந்தார்‌... . சிவனடியார்களின்‌ 
வரலாற்றை முதன்‌ முதலில்‌ தொகுத்துரைத்தவர்‌ இவரேயாவா: 
அடியார்‌ திருக்கூட்டம்‌ என்னும்‌ கோட்பாட்டை உருவாக்கியவரும்‌, 
திருக்கூட்ட மரபுக்கு உரிய முறைகளை வகுத்தவரும்‌ இவரேயாவர்‌' 
(பக்‌, 38) என்னும்‌ கூற்று ஆய்வு நுட்பம்‌ செறிந்ததாகும்‌. 

வேதங்களும்‌ ஆகமங்களும்‌ சிவபெருமானாலேயே அருளப்‌ 
பெற்றன என்பது சைவ சித்தாந்த தத்துவத்தின்‌ அடிப்படை & 
கொள்கைகளுள்‌ ஒன்றாகும்‌. இதனைத்‌ தேவாரம்‌ பாடிய ஆசிரியர்கள்‌ 
எங்ஙனம்‌ தம்‌ பாடல்களில்‌ குறிப்பிட்டுச்‌ செல்கின்றனர்‌ என்பதை 
ஆசிரியர்‌ எடுத்துக்‌ காட்டுவர்‌, திருமுறைகளுள்‌ பத்தாந்திருமுறை 
யாகிய திருமந்திரத்தின்‌ சிறப்பை ஆசிரியர்‌ பின்வருமாறு எடுத்துக 
கூறுவது பெரிதும்‌ உளங்கொளற்கு உரியதாகும்‌: “பத்தாந்திமுமுறை 
யாகிய திருமந்திரம்‌ இவற்றினின்று வேறுபட்டு நிற்கிறது. முதலி 
ஒன்பது திருமுறைகளுள்‌ பதினோராந்‌ திருமூறையும்‌ ஆன்மீக நெறி 
யில்‌ ஆழ்ந்திருந்தோர்‌ வெளியிட்ட உணர்ச்சிப்‌ பொழிவுகள்‌. 
பன்னிரண்டாந்‌ திருமுறை அடியவர்களுடைய வாழ்க்கையை 
எடுத்துரைப்பது. பத்தாந்‌ திருமுறையோ இவற்றுள்‌ எந்த வகையிலும்‌ 
சேராதது. அது, மற்ற எல்லாவற்றிற்கும்‌ காலத்தால்‌ முந்தையது” 


மதிப்புரை மாலை 7 
அது ஆன்மீகமும்‌ தத்துவமும்‌ இறை உணர்வும்‌ கலந்ததொன்று. 
திருமூலர்‌ அதனை 'ஆகமம்‌' என்றே அழைக்கிறார்‌” (பக்‌. 52). மேலும்‌ 
“சித்தாந்தம்‌ என்னும்‌ சொல்லை முதலில்‌ குறிக்கும்‌ நூலாசிரியர்‌ 
திருமூலரேயாவர்‌” என்பர்‌. (ப. 53). 


பன்னிரண்டாந்‌ திருமுறையான பெரிய புராணம்‌ பிற சமயக்‌ 
கருத்துகள்‌ வளருவதையும்‌ பரவுவதையும்‌ தடுத்து நிறுத்தியோடு 
அமையாமல்‌, சைவ சமயத்துக்கு ஓர்‌ உறுதியான அடிப்படையை 
அமைத்துக்‌ கொடுத்து விட்டது என்பர்‌. (பக்‌. 62). “பெரியபுராண த்‌ 
தில்‌ தீட்டிக்‌ காட்டிய அடியார்களின்‌ வாழ்க்கை பிற்காலத்தில்‌ சைவ 
சித்தாந்த நெறியின்‌ இலட்சியமாக அமைந்தது. பெசியபுராணத்து 
வரலாற்று ஓவியங்கள்‌ சைவ சித்தாந்த சாத்திரத்தின்‌ இலட்சிய 
ஓவியங்களாக உருமாறின, எனவே பெரிய புராணம்‌ சைவ சமயத்‌ 
திற்கு ஒரு கட்டுக்‌ கோப்யைத்‌ தந்தது எனல்‌ மிகையாகாது. அதே 
போல்‌ பெரிய புராண த்தில்‌ காணப்படும்‌ கண்கூடான சமய நெறியே 
சைவ சமயமாக விரிந்தது என்பதும்‌ மிகையாகாது”? (பக்‌, 63-64) 
என்று தம்‌ஆய்வு முடிபாக ஆசிரியர்‌ கூறுவது குறிப்பிடத்தக்க 
தாகும்‌. 


சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள்‌ "மெய்கண்ட சாத்திரம்‌” என 
வழங்கப்‌ படுவதின்‌ சிறப்பைக்‌ கூறிச்‌ “சைவ சித்தாந்த மரபு? 
எங்ஙனம்‌ மெய்கண்டாரால்‌ தோற்றுவிக்கப்பட்டது என்பதனை 
நன்கு விளக்குவர்‌. சித்தாந்த நெறியின்‌ அடிப்படையாக விளங்கும்‌ 
அத்துவிதம்‌ என்னும்‌ சொல்லுக்கு விளக்கம்‌ தந்தமையே மெய்‌ 
கண்டார்‌ செய்த அரும்பணி என்பர்‌ (பக்‌. 94). மெய்கண்டார்‌ சைவ 
சித்தாந்த நெறிக்கு ஆற்றிய பணி, அத்துவைத நெறிக்கு ஆதி 
சங்கரரும்‌, விசிஷ்டாத்துவைத நெறிக்கு இராமாநுசரும்‌ ஆற்றிய 
பணிக்கு ஈடானது” என்னும்‌ ஆசிரியரின்‌ கூற்றில்‌ ஒப்பாய்வின்‌ ஒளி 
துலங்குவதைக்‌ காணலாம்‌, 


சிவஞான போதம்‌ தமிழ்‌ முதல்‌ நூல்‌ என்பதைத்‌ தக்க சான்று 
களுடன்‌ நிறுவுவர்‌ (பக்‌.99-100). பிரம்ம சூத்திரத்தைப்‌ போலவே 
சுருங்கிய வடிவில்‌ அமைந்த சிவஞான போதம்‌ சைவ சித்தாந்த 
நெறியின்‌ கோட்பாடுகள்‌ அனைத்தையும்‌ முறையாகவும்‌ படிப்படி 
யாகவும்‌ எடுத்துக்‌ கூறுவதை நூலாசிரியர்‌ நன்கு விளக்குகின்றார்‌. 
சிவஞான சித்தியார்‌ தத்துவ நூல்‌ மட்டுமின்றி ஒர்‌ இலக்கிய நூல்‌ 
என்பதையும்‌ எடுத்துக்‌ காட்டுவர்‌. தத்துவத்‌ துறையில்‌ வல்லவரான 
உமரபதி சிவத்தின்‌ நூல்கள்‌ இந்நூலில்‌ விரிவாக ஆராயப்‌ 
பட்டுள்ளன. 


“மெய்கண்டார்‌. கண்ட சித்தாந்த நெறி, அருணந்தியால்‌ 
உருவாக்கப்பட்டு, உமாபதியால்‌ விளக்கம்‌ பெற்றது” (பக்‌. 116) 
என்னும்‌ இந்நூலாசிரியரின்‌ கூற்றால்‌ சித்தாந்த நெறியின்‌ வளர்ச்சி 
நன்கு தெளிவாகின்றது. 


§ தமிழாய்வு -- 9 


உமாபதிக்குப்‌ பின்‌ சைவ சமயம்‌ வளர்ந்த வரலாற்றை எடுத்‌ 
துரைத்துச்‌ சைவ மடங்கள்‌, கோவில்கள்‌ ஆகியன ஆற்றிவரும்‌ 
தொண்டையும்‌ எடுத்துரைப்பார்‌. 


மொத்தத்தில்‌ இனிய, எளிய நடையில்‌ அமைந்துள்ள இல்‌ 
ஆய்வு நூல்‌ சைவ சமய வளர்ச்சியையும்‌ வரலாற்றையும்‌ நன்கு 
எடுத்துரைக்கின்றது. வரலாற்று ஆசிரியர்களின்‌ கருத்துகள்‌, அகழ்‌ 
வாராய்ச்சியின்‌ முடிவுகள்‌, தமிழ்‌, வடமொழியில்‌ அமைந்துள்ள 
நூற்சான்றுகள்‌ ஆகியவற்றை அரணாகக்‌ கொண்டு திட்பமாகவும்‌ 
நுட்பமாகவும்‌ ஆய்வு முடிபுகளைத்‌ தெளிவுறுத்துவது ஆசிரியரின்‌ 
முறையான ஆராய்ச்சியைப்‌ புலப்படுத்துகின்றது. நூலின்‌ இறுதியில்‌ 
சைவ சித்தாந்தச்‌ சொற்களுக்கு அகர நிரலில்‌ விளக்கம்‌ அமைத்துத்‌ 
தந்திருப்பது பெரிதும்‌ பயன்பாடு உடையது. 


மேலும்‌ இத்தகைய ஆய்வு நூல்கள்‌ பலவற்றை இவ்‌ ஆய்வு 
அறிஞரிடமிருந்து தமிழுலகம்‌ மிகவும்‌ எதிர்பார்க்கின்றது. 


_டாக்டர்‌ இ. சுந்தரமூர்த்தி 


தமிழ்த்துறைச்‌ செய்திகள்‌ 


(ஜனவரி 1979--ஐூன்‌ 1979) 
1. ஆசிரியர்‌ -மாணவர்‌ கருத்தரங்கு 
2. சிறப்புச்‌ சொற்பொழிவுகள்‌ 


3. எம்‌. பில்‌, ஆய்வாளர்களுக்கு வாழ்த்துரை. 


டட ur 519501[217. டு 624௭-9 
0 ல 1115 இப தம பட்ட்டடிபி 64 64-29 


(uns முடில ஒரு தீரு உரி ௮1௧௫) 
(01௦ pops 
ம்அயற்ரோய ஒப்ஞாடீரா “நமக ஒரமா கீரி) 
டு வேர pure sousm3urT பயமா ராலி மக “ரி புலர பாழா 6467-0 


(some :ராகரிக உழகமரு 
ஏ ஊயாபியா *மாழமு.யம்1ஐ எனி) 
sorpnts (12௦3 [mre], WT வமர WIPO தரகு ஐ மய மாழுமுமம்ாது 6267-16 


usshogiurngdis(® யாழுத ug 


ஹலஸ்மி. யாரும்‌. shod 


"ராஓயாழுாகு ஏரு மர்திதிகற பீட “அற “மீ 
pei IE ரானார்‌ ப்‌ ழக 2092 ராஸ்‌ அலரி) ட 
சகிப்பு பை ம்‌. புரத “சாலு மூழாராயா பார மாமு அயர்‌ மிலயராது தி 625-9 
மீக ராடு பல wf OSs கல்மரம்‌ ug 
(மிபரராடி sung பாப ரிய 1)ஐ. மரம மூதி ஜயா 
MYTU® WSL figs சிடு “ம மத கயீஃ முராரி சிறு ஜக ‘0 ih GETZ 


hiogs Fie D ௪ ure பி [மச்‌ உர்மழு > me Loud 


DLE PDP LOLOL YP 


சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்த்துறையில்‌ 
எம்‌. பில்‌. பயின்று விடைபெறும்‌ 
ஆய்வாளர்களுக்கு 


வாழ்த்துரை 
நாள்‌: 274-1979 


மா. அமிர்தலிங்கம்‌ 
இளநிலை உதவியாளர்‌, தமிழ்த்துறை. 


ஆய்வு மலர்களுக்கு ஆராதனை 


மலர்களே ! புன்னகை புரியின்‌ 

ஆய்வு மலர்களே !! பல்வரிசைக்குப்‌ பதில்‌ 

பல்கலைக்‌ ௧ ரர. த்‌ படைப்பு முத்துக்கள்‌ 
மப லுங் காவின்‌ அங்கே பளிச்சிடும்‌ ! 


தமிழ்த்துறைச்‌ செடியில்‌ 


பூத்திட்ட ஆய்வு மலர்களே | உங்கள்‌ உதடுகள்‌ உச்சரிப்பில்‌ 


& சொல்லா வரும்‌ ? 
உங்களை ஆராதனைசெய்கிறேன்‌ ! சொற்பொழிவே வரும்‌ ! 


உங்கள்‌ சங்ககால வேந்தருக்கும்‌ 
கற்பனை இதழ்களிலிருந்து கிட்டாத தனிப்பெருமை 
கம்பீரத்துடன்‌ புறப்படும்‌ எங்கள்கால மாந்தராம்‌ 
ஆய்வு மணத்தை உங்களுக்கு என்றுமுண்டு ! 
அகிலமே நுகர்கிறது ! . வேந்தர்கள்‌ சாதனைக்கு 
தத, த! கல்வெட்டுச்‌ சான்றில்லை ! 
'ஊத்கன்‌ தோட்டத்து உங்களின்‌ சாதனைக்கோ 


மல்லிகைக்கே மணமுண்டு 

என்போர்‌ நாம்‌ ! 

நம்‌ தோட்டத்து மலர்களன்றோ ? “எப்பொருள்‌ யார்யார்‌ வாய்க்‌ 

சொல்லாரம்‌ தொடுத்திடுவோம்‌ ! கேட்பினும்‌ 

அப்பொருள்‌ மெய்ப்பொருள்‌ 
காணுதல்‌ போல்‌ 


“தேவார மூவரின்‌ சமுதாயத்‌ 


“ஆய்வேடு சான்றன்றோ ? 


ஆய்வு மலர்களே / 
நீங்கள்‌ இதழ்‌ விரிப்பின்‌ 


இனிய வசந்தத்தின்‌ 
இன்ப மணம்‌ தொண்டினையே' 
இமயத்தின்‌ நாசியையே மெய்ப்பொருளின்‌ கரங்களில்‌ 


இதமாகத்‌ துளைத்திடும்‌ ! அன்றோ காண்கிறோம்‌ நாம்‌ 


4 


ஆய்வேட்டு மூலப்படி வடிவத்‌ 
தில்‌! 

வலை விரிப்புக்கு வணங்காக்‌ 

கலைஞரின்‌ புதினங்களை 

*வணங்காமுடி' க்கென்றே 

ஆய்வுத்‌ தலைப்பாக்கியது 

மா, செ. யின்‌ மாண்பன்றோ ? 


பரிசு தரலாமென்றுதான்‌ நினைத்‌ 
தேன்‌ 

“அலிபூர்‌ ரகீமுக்கு” ! 

ஆனால்‌ ...அவரே தருகிறார்‌ 

“பாண்டியன்‌ பரிசு: ! 

இராமாநுஜர்கள்‌ 

பக்தி ஆராய்ச்சி செய்துதான்‌ 

பார்த்திருப்பீர்கள்‌ / 

இங்கே... 

அரங்க. இராமாநுசமோ 

பகுத்தறிவு ஆராய்ச்சி செய்கிறார்‌ 

கலைஞரின்‌ நாடகங்களை / 

கோள்‌ சொல்வது தவறல்லவா ? 

“அரங்கராசன்‌' கோள்‌ சொன்னால்‌ 

அது சரி / 

ஏன்‌ தெரியுமா ? 

அவர்‌ 'பொருள்கோள்‌' அல்லவா 
சொல்கிறார்‌ / 

'சத்திய மூர்த்தியின்‌ 

நித்திய உழைப்பில்‌ 

தொல்‌ காப்பிய மரபியல்‌ 

பல்காலும்‌ சிறந்திடும்‌ 

ஆய்வுரையின்‌ வடிவத்தில்‌ / 

மலர்‌ மணம்‌ கூட்டும்‌ 

விழி வழி காட்டும்‌ 

மலர்விழியோ 

“நற்றிணை வரலாற்றை” 

நற்செய்தியாக்கும்‌ / 

மகளிரை ஜோதியாக்கினார்‌ 

புரட்சிக்‌ கவிஞர்‌ 

“அவர்‌ படைப்பில்‌ மகளிர்‌' என்ற 

தலைப்பினை ஜோதிக்களித்தார்‌ 

தகைமைசால்‌ டாக்டர்‌ சி, பா. 


தமிழாய்வு --9 


ராமாயண த்தில்தான்‌ 

சீதைக்குச்‌ சோதனை 

சீதாலட்சுமிக்கோ 

ஆய்விலேயே சோதனை !! 

நன்னூ லாரின்‌ கலைச்‌ 
சொல்லாட்சி ! 

தலைப்பைப்‌ பார்த்தீர்களா ? 

பொற்கோ அல்லவா ன்‌ 

புட.ம்‌ போட்டுத்தான்‌ பார்ப்பார்‌ - 


சங்க இலக்கிய 

இல்லற வாழ்வினை 
மங்கையர்க்கரசி 

மாண்புடன்‌ ஆய்வது 
மங்கையர்க்குப்‌ பெருமை ன 
மனையறத்துக்கும்‌ பெருமை :: 


அம்மாவான பின்னரே 
கன்னியர்கள்‌ பாடுவர்‌-; 
செட்டி நாட்டுத்‌ தாலாட்டை 
செல்வியொருவர்‌ பாடுகிறாரே 
ஓகோ... 

“நாகம்மா” என்பதாலோ ? 


தாலாட்டு 


தமிழுலகம்‌ போற்றும்‌ 

மூ. வ, வின்‌ முன்னுரையை 
தமிழரசி ஆய்வது ட ப 
தனிப்பெரும்‌ சிறப்பன்றோ * 
முன்னுரையே நானூறு பக்கங்‌ 
அதைத்‌ தவிர ஆய்வுரை ்‌ 


அடுக்கலாம்‌ ! -- ம்‌ // 
கொடுக்கும்போது -- ஆய்வேடு 


கொடுக்கும்போது பாருங்கள்‌ ? 

மலைத்துப்‌ போவீர்கள்‌ ! 

மா.செ. யின்‌ வழிகாட்டலை 
எண்‌ 


எப்படி உனக்குத்‌ தெரியும்‌ ்‌ 
என்று கேட்கிறீர்கள்‌ 7 » 
தட்டச்சு செய்தவன்‌ நான்‌ 
தப்பாகச்‌ சொல்லுவேனா ? 
ஓவியக்‌ கலைஞனின்‌ கரித்‌ 2 
துண்டை 


வாழ்த்துரை 


காலியமாக்கினர்‌ மூவ 
ஆய்வுரையாக்குகிருர்‌ இராஜம்‌ 


மாள்‌ ! 


ட விடை சொல்ல 
ச்செல்வி வரவில்லை ! 


மு.வ, நாவல்களின்‌ ஆக்கம்‌ 
அற இலக்கியத்தின்‌ தாக்கம்‌ 
ஆய்பவரோ மகாலட்சுமி ! 
அருள்பவரே ஆயும்போது 
ஆய்வுக்கே தனிச்சிறப்பு 
A ஏற்றும்‌ / 
பெண்மணிக்கரங்கள்‌ த்தும்‌ 
ம. வ. வின்‌ அகல்‌ விளக்கை 
த ரமணிக்கரங்கள்‌ ஏற்றுகின்றன! 
தங்களே இலக்கியமாயின 
2 _ மு. வ. வின்‌ 
தத்தம்‌ இலக்கின்‌ 
முகத்திற்கோ 
அதுவே தலைப்பாகியது ! 
ஆய்வுத்‌ தலைப்பாகியது ! ! 


சுந்தரச்‌ சிறுகதைகளை 

ம: வ, எழுதினார்‌ 

சுந்தர வல்லிதான்‌ 

அதனை ஆய்கிறார்‌ !! 

தமிழ்ப்‌ பெருமை பேசும்‌ 

ம்‌. வ. வின்‌ நாடகங்கள்‌ / 

ஒரு வரியில்‌ சொன்னேன்‌ நான்‌ ! 

ஓராய்வு ஏடாக்கித்‌ 

தருகின்றார்‌ தமிழ்ச்செல்வி / 

பறவைகளே ! 

க பறவைகளே ! / 
ங்கள்‌ சரணாலயம்‌ / 

ர பலப்‌ ர 

தமிழ்த்துறை 

ஆய்வுப்‌ பறவைகளின்‌ 

சரணாலயம்‌ / 

ஆனால்‌... 

சீசனுக்கு வந்து புகும்‌ 

வேடந்தாங்கல்‌ பறவைகள்‌ 

அல்ல நீங்கள்‌ / 


அவையெல்லாம்‌... 

வந்து மீளும்‌ போது 

வான்‌ பறவைகளாக — 

சிறகடித்துப்‌ பறக்கும்‌ 

வெற்றுப்‌ பறவைகளாகச்‌ -- 

சென்று விடுகின்றன ! 

ஆனால்‌ உங்களுக்கோ... 

வழிகாட்டல்‌ நீருற்று ! 

நெறிப்படுத்தல்‌ இனிய சூழல்‌ ! 

கற்றுக்‌ கொடுக்கும்‌ நல்ல ்‌ 
உள்ளங்கள்‌ 

கவின்மிகு மரம்‌ செடி கொடிகள்‌ ! 


பறவைகளே ! 

ஆய்வுப்‌ பறவைகளே !! 
சிலகாலம்‌ தங்கினாலும்‌ 
சிந்தனைகள்‌ சிறகடித்தனவே ! 
கற்பனைகள்‌ கவிபாடினவே ! 


பெற்றோருக்கு 'டாட்டர்கள்‌' 
இங்கே “டாக்டர்கள்‌” 
செயல்‌ வினைஞர்கள்‌ 
இங்கே ஆய்வு 'முனைவர்கள்‌” 


தமிழ்த்‌ துறையின்‌ தூண்கள்‌ 
நீங்கள்‌ ! 

ஆம்‌ 7 பில்லர்கள்‌ நீங்கள்‌ ! 

எம்‌. பில்லர்கள்‌ நீங்கள்‌ ! ! 

கருத்தெனும்‌ மையெடுத்து 

ஆய்வெனும்‌ எழுது கோலில்‌ 

புகுத்திடப்‌ பயன்படும்‌ 
Filler-கன்‌ நீங்கள்‌ 

M. Philler-கள்‌ நீங்கள்‌ ! 


உங்கள்‌ உருவங்களை கண்டதுமே 

கேள்விக்கணைகள்‌ சரமாரியாகத்‌ 

தொடுக்கப்படும்‌ நேரமிது / 

“எழுதி விட்டீர்களா?” 

“முடித்து விட்டீர்களா 7” 

கொடுத்து விட்டீர்களா rid 

ஆய்வேட்டை 

“எழுதி விட்டீர்களா ?”' சி, பா. 

கேட்பார்‌ 

“முழுதும்‌ முடித்துவிட்டீர்களா 7" 

பொற்கோ கேட்பார்‌ ! 


6 


“தட்டச்சுக்குக்‌ கொடுத்து 
்‌ விட்டீர்களா ?” 
மா. செ. கேட்பார்‌ ! 
பயிற்றுவிக்கும்‌ திறனுக்கு 
தமிழ்த்துறையின்‌ திறமையே 
அளவு கோல்‌ ! 
காரணம்‌... 
ஒரே ஒரு கவாஸ்கரையும்‌ விசுவ 
நாத்தையும்‌ நம்பியிருக்கும்‌ 
இந்திய கிரிக்கெட்‌ குழுவல்ல 
எங்கள்‌ தமிழ்த்துறை / 
சந்திர சேகரர்களையே கூட -- 
நாங்கள்‌ செஞ்சுரி அடிக்க 
வைப்போம்‌ ! 
விடைபெறு விழா என்கிறீர்கள்‌ 
நீங்கள்‌ ! 


விடைதரு விழா என்கிறோம்‌ 
நாங்கள்‌ ! 
இரண்டுமே சரியில்லை ! ! / 


ஆய்வுத்‌ திரைப்படத்தின்‌ 
இடைவேளை தானே எம்‌. பில்‌, / 
சுபம்‌ பிஎச்‌, டி, அல்லவா ? 
இடைவேளையோடு 

படம்‌ முடிந்ததாக 


தமிழாய்வு -— 9 


சரித்திரம்‌ இல்லை - பவர்‌ கட்‌ 
காலத்தைத்‌ தவிர! 

மீண்டும்‌ வருவீர்‌ / 

விரைந்து வருவீர்‌ / / 

ஆய்வு இருக்கையில்‌ 

மீண்டும்‌ அமர்ந்திட ! 1! 

சொற்களைக்‌ கவிதையாக்கிச்‌ 
சொன்னேன்‌ 7 

அவ்வளவுதான்‌ ! -- காரணம்‌ 

இலக்கண க்‌ கவிஞனல்ல நான்‌ ! 


மலர்களே ! 
ஆய்வு மலர்களே 1! 
பல்கலைக்கழகப்‌ பூங்காவின்‌ 
தமிழ்த்துறைச்‌ செடியில்‌ 
பூத்திட்ட ஆய்வு மலர்களே ! 
வாழ்த்துவதற்கு மலர்கள்‌ 
தேவை! லு 
மலர்களையே வாழ்த்துவதற்கு * 
அதனால்தான்‌ மலர்களே ! 
ஆய்வு மலர்களே !! க 
உங்களை ஆராதனை செய்கிறேன்‌: 


வணக்கம்‌. 


நன்றி. 


